திருவொற்றியூரான் 


கிருஷ்ண எசுர்வேதம் 

தைத்திரீய சங்கிதை 


மூன்றாங் காண்டம் ஐந்தாம் பகுதி 
வே . மொ . பெ . கா . வெளியீடு , நெ . 5 


(SP 


கிருஷ்ண எசுர்வேதம் 

தைத்திரீய சங்கிதை 


சோமயாக பரிசேடம் 


சாயணபாடியக் கருத்துப் பதவுரைகளுடன் கூடியது 


ஐந்தாம் பகுதி 


உயர் திரு . 


காசிவாசி சிவானந்த யதீந்திர சுவாமிகளால் 

மொழி பெயர்க்கப்பெற்று 


திருவொற்றியூரான் அடிமை என்னும் 


சென்னை 


த . ப . இராமசாமிப் பிள்ளையவர்களால் 

பதிப்பித்து 
நன்கொடையாக அளிக்கப்பெற்றது . 


விஷ u அற்பிசித்திங்கள் . 


1941 


காபிரைட் ) 


[ ரிஜிஸ்தர் செய்யப்பட்டது 


PRINTED AT THE 
EVEREADY PRESS , 

34 , HUNTERS ROAD , 
CHOOLAI VEPERY , 

MADRAS . 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 
சோமயாக பரிசேடம் என்னும் மூன்றாங் காண்டம் 

முதற் பிரபாடக விடயச் சுருக்கம் . 


பக்கம் அநுவாகம் 


2 


2 


13 


3 


17 


25 


29 


1 தீட்சை மந்திரங்களும் பிராமணங்களும் 

சோமத்தைப் போற்றும் மந்திரங்களும் பிராமணங்களும் 
பசுக் கடாரிக்கன்றின் காலடியில் ஹோமஞ் செய்வது முதலிய 

தைக் கூறும் பிராமணங்கள் 
4 பசுவின் உபாகரணத்தை ( தருப்பையாற்றொடு தலை ) க் கூறு 

மந்திரங்கள் 
5 

பசு உபாகரணமுதலிய மந்திரங்கட்கு பிராமணங்கள் 
6 அபிமந்திரணத்திற்குரிய மந்திரங்களும் பிராமணங்களும் 
7 இரண்டு வேள்வித் தலைவர்கள் தம்முள் பொறாமை கொண் 

செய்யும் வேள்வியின் பிரயோகங்களைக் கூறுமந்திரங்களும் 

பிராமணங்களும் 
8 உபாம்சுக்கிரகத்திற்குரிய மந்திரங்கள் 
9 சவனாதிகட்குரிய மந்திரங்களும் பிராமணங்களும் 
10 பிரவிருத ஹோமங்கட்குரிய மந்திரங்கள் 
11 காமியயாஜ்யா புரோநு வாக்கியங்களைக்கூறும் மந்திரங்கள் 


33 


39 


43 


51 


57 


இரண்டாம் பிரபாடக விடயச் சுருக்கம் . 


பக்கம் அநுவாகம் 
72 1 மூன்று பவமானத் துதிகளைப் போற்றும் வகையைக் கூறும் 

மந்திரங்களும் பிராமணங்களும் 
77 2 சவனங்களை ( சோமரசம் பிழிவதை )க்கூறுகின்ற மந்திரங்களும் 

பிராமணங்களும் 
82 3 சோமத்தை நோக்கும் வகைகளைக்கூறும் பிராமணங்களும் 

மந்திரங்களுங் கூறப்படுகின்றன 


87 


4 ஸ்ப்யம் , என்னும் மரக்கத்தி முதலியவைகளைப் போற்றுவ 

தற்குரிய மந்திரங்களும் பிராமணங்களும் 


. 


95 


5 


106 


110 


7 


115 


சோமரசம் அருந்தலைக் கூறும் மந்திரங்கள் 
6 தயிர்கலந்த நெய்யைக்கூறும் மந்திரங்களும் பிராமணங்களும் 
துதியையும் சஸ்திரத்தையும் போற்றுவதைக்கூறும் மந்திரங் 

களும் பிராமணங்களும் 
8 உச்சியிலும் மூன்றா மறையும் சோமரசம் பிழி . ம்போது செய் 

யும் ஹோமங்களின் மந்திரங்கள் 
9 பிரதிகரத்திற்குப் பிறகு கூறவேண்டிய மந்திரங்களும் , பிரதி 

கரத்தின் பிராமணங்களும் 
10 இரண்டு தேவதைகட்குரிய பாத்திரத்தைப்போல் மற்றொரு 

பாத்திரத்திலுஞ் சோமரசத்தை எடுத்தற்குரிய மந்திரங்கள் 
11 திரைதாதவீய இஷ்டியைப் பற்றிய யாஜ்யா புரோ நுவாக்கி 

யங்களைக் கூறும் மந்திரங்கள் 


125 


135 


141 


மூன்றாம் பிரபாடக விடயச் சுருக்கம் . 


பக்கம் அநுவாகம் 
147 

1 அதிக்கிராஹிய மந்திரங்கள் 
150 2 துதியைக் குறிப்பிடுவதற்கும் , பிரதிகரத்திற்கும் அங்கமாகிய 

மந்திரங்கள் கூறப்படுகின்றன 
153 3 அதாப்யம் , அம்சம் , என்னுங் கிரகங்கட்கு வேண்டிய மந்திரங் 

கள் கூறப்படுகின்றன 
159 4 அம்சு அதாப்யக்கிரக மந்திரங்கட்குப் பிராமணங்கள் 
163 5 விகிருதியாகிய துவாதசாஹத்தில் கிரகிக்கும் பிருச்னிக்கிரக 

மந்திரமும் பிராமணமும் 
170 கவாமயனத்தின் அதிக்கிராகிய மந்திரங்களும்பிராமணங்களும் 
176 7 ஆம்ராவய முதலிய மந்திரங்களும் சோமயாக அங்கமென 

விதிக்கும் பிராமணங்களும் 
180 8 வேள்வியின் முடிவு நீராடலுக்கு அங்கமான ஹோமமுதலிய 

வைகளைக் கூறு மந்திரங்களும் பிராமணங்களும் 
188 9 ஜீர்ண ரிஷப வேள்வியைக்கூறும் மந்திரங்கள் 
192 10 பசுப்பிராயச்சித்த விசேடத்தைக்கூறும் மந்திரங்கள் 
197 11 யாஜ்யா புரோநுவாக்கியங்களைக்கூறும் மந்திரங்கள் 


6 


நான்காம் பிரபாடக விடயச் சுருக்கம் . 


பக்கம் அநுவாகம் 


206 


212 


216 


228 


230 


1 முற்கூறிய , ஆட்டின் சினையைக் கண்டதற்கு விதித்த மந்திரங் 

கட்கு உரை கூறும் பிராமணங்கள் 
2 ஐசுவரிய முதலியவைகளை விரும்பியவனுக்கு ஆட்டைக்கொன் 

வேட்கும் விதியைக் கூறும் மந்திரங்கள் 
3 காமிய பசுவைக்கொன்று வேட்கும் விதியைக்கூறும் 

மணங்கள் 
4 ஜெயம் என்னும் ஹோம 

என்னும் ஹோம மந்திரங்களைக்கூறுவது . 
5 இதில் பகைவரை வசப்படுத்தும் அப்யாதானம் என்னும் 
ஹோம மந்திரங்கள் கூறப்படுகின் 

றன 
6 அப்யாதான ( வசீகர ) ஹோமங்களை விதிக்கும் பிராமணங்கள் 
7 இதில் ராஷ்டிரபிருத் , என்னும் மந்திரங்கள் கூறப்படுகின் 
றன 
இதில் மேற்கூறிய ராஷ்டிரபிருத் மந்திரங்கட்கு காமியப் பிர 

யோகங்கள் கூறப்படுகின்றன 
9 தேவிகா அவிகளைக்கூறும் பிராமணங்கள் 
10 வேறிடம் புறப்படும் ஹோமத்தைக்கூறும் மந்திரங்கள் 
11 காமிய யாஜ்யா புரோ நுவாக்கியங்களைக்கூறும் மந்திரங்கள் 


231 


234 
240 


8 


251 


259 


267 


. 


3 


ஐந்தாம் பிரபாடக விடயச் சுருக்கம் . 


1 


. 


பக்கம் அநுவாகம் 
276 

தரிசபூரண மாசயாகங்களின் அங்கமாகிய அன்வாரம்பணீய 

இஷ்டியை விதிக்கும் பிராமணங்கள் 
283 2 ஸ்தோம பாகத்தைக்கூறும் பிராமணங்கள் 
292 3 விஷ்ணு அதிக்கிரம மந்திரங்கள் 
295 4 அதிமோக்ஷ மந்திரங்கள் 
301 5 ஆதித்தியக்கிரக மந்திரங்கள் 
306 6 பத்தினிக்குலேண்டிய மந்திரங்கள் 
311 7 சுருக்குக்களின் விதி 
315 8 தயிரை எடுத்தற்குரிய மந்திரங்கள் 
317 9 முற்கூறிய மந்திரங்களின் பிராமணங்கள் 
322 10 கவாமயன அதிக்கிராகியக்கிரக பிராமணங்களும் மந்திரங்களும் 
327 11 பசுவைப்பற்றின ஹோதாவின் மந்திரங்கள் 

மூன்றாங்காண்ட விடயச்சுருக்கம் 

முடிந்தது . 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 

மூன்றாங் காண்டத்தின் 
பிழை திருத்தங்கள் 


பக்கம் 


பிழை 


திருத்தம் 
दी 


4 


28 


दि 


9 


27 


ज्यम् 


10 


4 


பின்னும் 


14 


27 


ज्म् 
முன்னும் 
காருகபந்திய 
கடைந்தெடுத்து 
கொல்வோய் 


15 


28 


காருகபத்திய 
கடைந்தெடுத்தாவது 
கொல்வோர்களே 


22 


26 


24 


25 


சுவாஹாகார 


சுவாஹாகாரமான 


25 


11 


हिन्य 


हिय 


33 


3 


35 


6 


धर्या 
ஆசநாயத் 
மூன்செய்தல் 
3- 4- sittstart 


धया 
ஆசந்யாத் 
முன்ஹோமங்கள் செய்தல் 


36 


23 


43 


18 


य-स्मभू - ध्वरोऽसि- पि 


स्वधू - व 


स्वघृ - व 


47 


23 


அத்வரோ 


48 


22 


அதவரே 
நபாதிஷ்டன் 
यन्य 


நபாநேதிஷ்டன் 
यस्य 


58 


3 


59 


6 


80 


18 


वि 
एनंद 


83 


7 


ति 
एन 


86 


22 


षषु 


19 


இனி 


2 


பிழை 


வரி 
4 


திருத்தம் 
மகமாம் 


பக்கம் 
90 
91 


மகமாரம் 


14 


रस्थ 


स्थ 


94 


18 


HT : 


சா : 
वि 


20 


9 


वि 
मोवइपि 


96 


10 


मेवः पि 


104 


3 


வண்மை 


வன்மை 


108 


T 


स्यप्रमा 


112 


20 


4 
, 


116 


15 


122 


21 


रिगृ 
அவயவஞ்சளை 
வேட்போனை 


स्य पशवः प्रमा 
सो 
रिगृ 
அவயவங்களை 
ஹோதாவை . 
சம்யாஜ்யா 
எப்போதும் 


131 


13 


144 


6 


149 


7 


யாஜ்யா 
எத்போதும் 
देव 


154 


देव 


17 


12 


न्दासा 


न्दसा 


159 


12 


ही 


ही 


169 


8 


வ்யேம்ன ; 


வ்யோம்னே 
स्यास्ते 


193 


25 


स्योस्त 


204 . 


13 


206 


15 


*Fm 


206 


20 


न 


207 


2 


दन्य 


208 


12 


வந்தாக 


வந்ததாக 


222 


1 


பூஷக 


பூஷ 


227 


24 


ஆறாவதில் 


ஏழாவதில் 


230 


| 7 


ब्रह्म 


ब्रह्म 


16 


नान 


नाम 


3 


பக்கம் 


வரி 


பிழை 


திதத்தம் 


236 


27 


தக்ஷிணை 


தக்ஷினை 
தேவவைகள் 


239 


20 


தவதைகள் 


240 


14 


T-ா 


-T 


242 


1 


स्मा 
பக்கடிவாம் 


स्मा 
பக்கவடிவாம் 


258 


4 


235 


20 


பிரமந்தோ 


பிரயந்தோ 


273 


14 


यता 


280 


20 


23 


பிரதிலோப - அநுலோப 
அநுலோப 
क्त्यो 
சுருக்கின் 


296 


2 


ठया 
பிரதிலோம - அநுலோம 
அநுலோம 
कत्यौ 
சுருக்குக்களின் 
* 
முதலிய 
श्वि 


315 


1 


16 


317 


2 


322 


5 


மூதலிய 
fe 
अग्नि 


335 


2 


अग्नि 


பிழை திருத்தங்கள் 

முடிந்தன 


( CD 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


மூன்றாங் காண்டம் 


இம்மூன்றாங் காண்டம் " ஒளபாநுவாக்கியம் " என்று வழங்கப்படும் . 

காண்டா நுக்கிரமணிகை , என்னும் நூலிற் கண்டதாம் . இதனால் , 
அநுவாகங்கட்கு அருகில் அந்நுவயப்படும் பொருளைக் கூறுவது ஒளபாது 
வாக்கியமாம் என்பது பெற்றாம் . ஈண்டு , கருமங்களைக்கூறு மந்திரங்கள் 
வாகம் எனப்படும் . அதன் உரையாகிய பிராமணம் அநுவாகமாம் . அவற் 
றுள் ஒவ்வொரு மந்திரத்தை ஓதி அவ்வதற்கருகில் படிக்கப்பட்டிருக்கின் 
றது உபாநுவாகம் . அதைப்பற்றிய காண்டம் ஒளபாநு வாக்கிய காண்டம் 
என்பது திரண்ட பொருள் . 


* 


அங்ஙனமாயினும் , இவையனைத்தும் ஒன்றைத் தொடங்காமலே கூறப் 
படுகின்றன . ஆனாலும் அவ்வப்பிரமாணத்தால் அவ்வவ்வ நுவாகங்களில் அந் 
வயப்படுத்துவது போலாகின்றன . ஆனால் , ஈண்டுச் சோமயாகப் பிரகரணங் 
களில் வருவனமாத்திரம் இனிது அந்வயப்படுகின்றன . அதையும் ஆங்காங்குக் 
காட்டப்படும் . இதுபற்றியே , இக்காண்டம் , பெரும்பான்மையும் சோமயாகத் 
தின் பரிசேடம் என்றே சொல்லத்தக்கதாம் . 


மற்றும் , இக்காண்டத்தும் , சோமயாகத்தில் பொதுவாய் விதித்தவை 
களையே சிறப்பாய் எடுத்து நியமப்படுத்தும் மந்திரங்கள் சில , புதிதாகவே 
விநியோகப்படுத்தும் மந்திரபாகங்கள் சில , அம்மந்திரங்கட்கே உரைகூறும் 
பிராமணபாகங்கள் சில என்றிவ்வாறு மந்திரங்களும் பிராமணங்களும் கலந்து 
கொண்டு கிடக்கின்றன என்பதை யுணர்க . 


. 


पत्र 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( தீட்சை மந்திர முதலாயின 
மூன்றாங் காண்டம் முதற் பிரபாடகம் 

முதலாம் அநுவாகம் 
நான்கு பஞ்சாதிகட்குமேல் இருபத்துநான்கு பதங்களைக் கொண்டது . 

தீட்சை மந்திரங்களும் பிராமணங்களும் . 
प्रजापतिरकामयत प्रजास्सृजेयेति स तोऽतप्यत स सर्पानसृजत 
सोऽकामयत प्रजास्सृजेयेति स द्वितीयमतप्यत स वयास्यसृजत 
सेोऽकामयत प्रजास्सृजेयेति स तृतीयमतप्यत स एतं दीक्षितवाद 
मपश्यत्तमेवदत्ततो वै स प्रजा असृजत यत्तपस्तप्त्वा दीक्षितवादं 
वदति प्रजा एव तद्यजमानः ॥ १॥ सृजते यद्वै दीक्षितोऽमेध्यं 
पश्यत्यासादीक्षा क्रोमति नीलमस्य हरो व्यत्यबद्धं मनो दरिद्रं 
चक्षुस्सूर्यो ज्योतिषा श्रेष्ठो दीक्षे मा मा हासीरित्याह नासादी 
थाऽप क्रामति नास्यनीलं न हरो व्यति यद्वै दीक्षितमभिवति 
दिव्या आपोऽशान्ता ओजो बल दीक्षाम् ॥ २ ॥ तपोऽस्य निन 
न्त्युन्दतीर्बल धत्तौजो धत्त बल धत्त मा मे दीक्षां मा तपो निर्व 
घिष्टेत्याहैतदेव सर्वमात्मन्धत्ते नास्यौजो बलं न दीक्षां न तपो 
निम्नन्त्यग्नि दीक्षितस्य देवता ऽसादेतर्हि तिर ईव यहि याति 
तमीश्वर ५ रक्षासि हन्तोः ॥३ ॥ भद्रादभि श्रेयः प्रेहि बृहस्पतिः 
पुरएता ते अस्त्वित्याह ब्रह्म वै देवानां बृहस्पतिस्तमेवान्वारभते 
स एन ५ सं पारयत्येदमंगन्म देवयजनं पृथिव्या इत्याह देवयज 
न ५ ह्येष पृथिव्या आगच्छति यो यजते विश्व देवा यदजुषन्त पूर्व 


பிர -1 , அநு -1 ) சோமயாக பரிசேடம் 

3 
தீட்சை மந்திர முதலாயின ) 

इत्याह विश्वे ह्येतद्देवा जोषयन्ते याह्मणा ऋक्सामाभ्यां यजुषा 
संतरन्त इत्याहामाभ्या ५ ह्येष यजुषा संतरति यो यजते राय 
स्पेोषेण समिषा मदेमेत्याहाऽऽशिषमेवैतामा शास्ते ॥ ४ ॥ 
ஈண்டுத் தீட்கை என்பது முதலிற் செயற்பாலதாமாதலின் , தீட்சை 
பண்ணிக்கொண்ட வேள்வித் தலைவன் கூறவேண்டிய மந்திரங்களும் , அவற் 
றின் விதிகளும் இவ்வ நுவாகத்திற் கூறப்படுகின்றன . 


-- 


அவற்றுள்ளும் , தீட்சைபண்ணிக்கொண்டவன் கூறவேண்டிய மந்திரங்களை 
விதிக்க விரும்பி அதைப்புகழ்கின்றது . 

பிராமணம் 1 . 
प्रजापतिरकामयत प्रजास्सृजेयेति स तपोऽतप्यत स सानसृजत सो s . 
कामयत प्रजास्सृजेयेति स द्वितीयमतप्यत स क्यारस्यसृजत सोऽ 
कामयत प्रजास्सृजेयेति स तृतीयमतप्यत स एतं दीक्षितवादमपश्य 
त्तमवदत्ततो वै स प्रजा असृजत । 


என்பது . 


உரை 


பிரமன் , உயிர்களைப்படைக்க விரும்பி முதலில் நியமவடிவ தவத்தைச் 
செய்தனன் . தீட்சைபண்ணிக்கொண்டவன் கூறுதற்குரிய மந்திரங்களைக் 
கூறவில்லை. ஆதலின் அத்தகைய தவத்தால் அவன் பாம்புகளையுண்டாக்கி 
னன் . இரண்டாமுறையும் உயிர்களைப்படைக்க விரும்பி மீண்டும் அத்தகைய 
தவத்தையே செய்தனன் அதனால் அவன் பறவைகளை யுண்டாக்கினன் . 
மூன்றாமுறை உயிர்களைப்படைக்கவிரும்பி அக்கினிட்டோமமாகிய தவத்தைச் 
செய்து , தீட்சைபண்ணிக் கொண்டவன் கூறவேண்டியவைகளைக் சண்டு 
பிடித்துக் கூறினன் ; அதனால் அவன் மனிதர்களை யுண்டாக்கினன் அக்கினிட் 
டோமத்தால் பிரசைகனைப் படைத்தான் என்பது ஏழாங்காண்டத்திற் கூறப் 
படும் என்பதாம் . 


-, 


நியமவிசேடமாகிய தவத்துடன் கூடியவனும் தீட்சைபண்ணிக்கொண்டவனு 
மாகியவனுக்குக் கூறவேண்டியதை விதிக்கின்றது , 

பிராமணம் 2 
यत्तपस्तप्त्वा दीक्षितवाद वदति प्रजा एव तद्यजमानस्सजते । 


என்பது 


4 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

(தீட்சை மந்திர முதலாயின 


உரை 


ஈகை , அருந்தாமை , வேதமந்திரங்களை ஓதல் என்னுந்தவத்தைச் செய் 
து தீட்சைபண்ணிக் கொண்டவன் ஓதவேண்டிய மந்திரத்தை ஓதல் வேண் 
டும் . எசமானன் , இம்மந்திரத்தை ஓதலால் பிரசையை உண்டாக்குகின்றான் 
என்பதாம் . 


ஓதவேண்டிய அம்மந்திரங்களுள் நிமித்தத்தை முன்னிட்டு ஓதவேண்டிய ஒரு 
மந்திரத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் 3 
यद्वै दीक्षितोऽमेध्यं पश्यत्यपास्माद्दीक्षा कामति नीलमस्य हरो व्येत्यबद्धं 
मनो दरिद्रं चक्षुस्सूर्यो ज्योतिषा श्रेष्ठो दीक्षे मा मा हासीरित्याह 
नास्माद्दीक्षाऽप कामति नास्य नीलं न हरो व्येति । 


என்பது 


உரை . 


வன்மை குறை 


தீட்சை பண்ணிக்கொண்டவன் மலத்தைக் காண்பானேல் , தீட்சை 
பயனற்றதாகின்றது . மற்றும் , பாவம் உண்டாகின்றது . 
கின்றது . ஈண்டு மந்திரம் : - மனம் நியதியற்றது . கண் எனது தரித்திரமாம் . 
அதாவது தானாய் விளங்கும் தன்மையிலாதது . விளங்கும் ஒளிகளுக்குள் 
சூரியன் சிறந்தவன் . அதாவது கண்ணின் குற்றத்தைச் சூரியனேபொறுத்துக் 
கொள்ளுகின்றான் என்பது . ஆதலின் , தீட்சையே ! நீ , வசப்படாத மனம் 
கண் என்னுமிரண்டினால் வருங்குற்றங்களை எண்ணக்கூடாது . அதாவது 
எண்ணிக்கொண்டு என்னை விட்டுவிடாதே என்று கூறுவானாக என்பது . இதை 
ஓதியதால் , தீட்சை வீணாகாது , பாவ 

வமும் இல்லை . வன்மையுங் 

வன்மையுங் கெடாது 
என்பது கருத்தாம் . தீட்சைபண்ணிக்கொண்டிருக்கின்றவன் மலத்தைப் 
பார்த்தால் அபத்தம் என்பது முதல் ஹிம்சீ : என்பது ஈறாக உள்ள இ 
மந்திரத்தை ஓதல் வேண்டும் என்பதாம். 


மழையில் நனைந்துவிடில் , மற்றெரு மந்திரத்தை விநியோகப்படுத்துகின்றது 

பிராமணம் 4 
यद्वै दिक्षितमभिवर्षति दिव्या आपोऽशान्ता ओजो बलं दीक्षां तपोऽस्य 
निर्जन्स्युन्दतीर्बल धत्तौजो धत्त बलं धत्त मा मेदीक्षां मा तपो निर्वधि 
ऐत्याहैतदेव सर्वमात्मन्धत्ते नास्यांजो बलं न दीक्षां न तपो निज़न्ति । 


என்பது . 


சோமயாக பரிசேடம் 


5 


பிர -1 , அநு -1 ) 
தீட்சை மந்திர முதலாயின ) 


உரை 


தீட்சை செய்து கொண்டவன்மீது மழை பெய்யில் , மண்ணிற்படாமல் 
வானில் உள்ள தண்ணீர் கெடுதலை உண்டாக்குவதாம் , மற்றும் அது , இவ 
னுடைய தாதுவையும் , வன்மையையும் , தீட்சையையுங் கெடுத்துவிடுகின்றது . 
ஆதலின் ( மந்திரம் ) தண்ணீரே! நீ , எனது உடம்பை நனைப்பதாய் வன்மையை 
நிலைநாட்டுவாயாக . அதற்குக் காரணமாகிய 

அதற்குக் காரணமாகிய தாதுவையுங் கொடுப்பாயாக . 
ந்திரிய வன்மைமையையும் உறுதிப்படுத்துவாயாக . எனது தீட்சையைக் 
கெடுக்காதே . எனது தவத்தையுங்கெடுக்காதே என்று ஓதுக என்பதாம் . 


வேட்போனுடைய மந்திரகாண்டத்தில் , வண்டியிலேறிச் செல்வதற்கு , பத்ரா 
தபிய்ரேய : எனவும் , வேள்விச் சாலையை யடைவற்கும் , ஏதமகன்மதேவயசனம் 
எனவும் இரண்டு மந்திரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன . அவற்றுள் முதலாவது மந் 
திரத்திற்கு உரைகூறுகின்றது . 

பிராமணம் 5 
अग्निव दीक्षितस्य देवता सोऽस्मादेतर्हि तिर इव यहि याति तमीश्वर 
रक्षासि हन्तोभद्रादभि श्रेयः प्रेहि बृहस्पतिः पुरएता ते अस्त्वित्याह 
ब्रह्म वै देवानां बृहस्पतिस्तमेवान्वारभते स एन ५ संपारयति । 


என்பது . 


உரை 


தீட்சை செய்துகொண்டவன் வெளியிற் செல்லும்போது , அவனுடைய 
தேவதையாகிய அச்கினி அணைந்தது போலாகிவிடில் அசுரர்கள் எசமான 
னைக் கொல்லுவார்கள் . அதை நீக்குவதற்கு வண்டியே ! நீ எமது வீட்டி 
லிருந்து மிகச்சிறந்த வேள்விச்சாலையையடைவாயாக . உனக்கு முன்பு 
பிருகற்பதி செல்வாராக . தேவர்களுக்குள் பிருகற்பதியே பிராமண ராவர் . 
அவர் , அசுரர்களைச் சபிக்க வல்லுநர் . அத்தகைய பிருகற்பதி , எசமானனைப் 
பின்தொடர்ந்து செல்கின்றனர் . அவர் இனிது கரையேற்றிவைப்பர் என் 
பதை ஓதுக என்பதாம் . 


இரண்டாவது மந்திரத்தின் முற்பகுதியின் பொருள் மீக வெளிப்படையா மென் 
பதைக் காட்டுகின்றது . 

பிராமணம் 6 . 
एमगन्म देवयजनं पृथिव्या इत्याह देवयजन ह्येष पृथिव्या आगच्छति 

यो यजते । 


என்பது . 


6 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

(தீட்சை மந்திர முதலாயின 


உரை 
மண்மீதுள்ள இவ்வேள்விப்பூமியை வந்தடைந்தனம் என்றது , எவன் 
வேட்கின்றானோ, அவன் வேள்வி செய்யுமிடத்திற்கு வருகின்றான் . இது , 
நேரே காணப்படுகின்றது என்கின்றதாம் . 


க்ஷ மந்திரத்தின் இரண்டாவது பகுதியிலுள்ள தேவர்கள் என்னுஞ் சொல் 
லால் வேள்விச் செயலாளர்கள் ( இருத் துவிக்குக்கள் ) என்னும் பிராமணர்கள் 
கொள்ளப்படுகின்றனர் என்று காட்டுகின்றது . 

பிராமணம் 7 
विश्वे देवा यदजुषन्त पूर्व इत्याह विश्वे ह्येतदेवा जोषयन्ते यब्राह्मणाः । 


என்பது 


உரை 


முந்திய விசுவ தேவர்கள் யாகஞ் செய்தார்கள் என்றது , 

சறது , யாகஞ்செய்த 
தேவர்கள் பிராமணர்களேயாவர் என்பதாம் . 


க்ஷ மந்திரத்தின் மூன்றும் பகுதியில் , யாகஞ் செய்கின்றவனுக்கு மூன்று வேதங் 
களும் வேண்டுமெனல் மிக வெளிப்படை என்று காட்டுகின்றது . 

பிராமணம் 8 
ऋक्सामाभ्यां यजुषा संतरन्त इत्याहामाभ्या ह्येष यजुषा संतरति 
यो यजते । 


என்பது 


உரை 


இருக்கு , சாமம் , எசுர் என்னும் வேதங்களால் யாகத்தினின்றுங் கரை 
யேறுகின்றான் என்றது , மூன்று வேதங்களாலும் யாகஞ் செய்தவன் இனிது 
யாகத்தின் முடிவைக் காண்கின்றான் என்பதாம் . 


க்ஷ மந்திரத்தின் நான்காம் பகுதியின் தன புஷ்டியாலும் உணவுப் பொருளா 
லும் மிகக்களிப்படையவேண்டுமென்று வேண்டுதல் ஆசீர்வாதமெனக் காட்டுகின்றது 

பிராமணம் 9 
रायस्पोषेण समिषा मदेमेत्याहाssशिषमेवैतामा शास्ते । 

என்பது 


1 


9r - 1 , 9-2 ] சோமயாக பரிசேடம் 
சொமத்தைப் போற்றல் முதலாயின ) 


உரை 


தனத்தாலும் உணவுப்பொருளாலும் களிப்படைவேமாக என்றது . 
ஆசீர்வாதமென்று விரும்பப்படுகின்றது என்பதாம் . 

முதலாம் அநுவாகம் 

முற்றிற்று 


-- 


மூன்றாங் காண்டம் முதற் பிரபாடகம் 

இரண்டாவது அநுவாகம் 
நான்கு பஞ்சாதிகட்குமேல் பத்தொன்பது பதங்களைக் கொண்டது . 

சோமத்தைப் போற்றும் மந்திரங்களும் பிராமணங்களும் . 
एष ते गायत्रो भाग इति मे सोमाय बतादेष ते त्रैष्टुभो जागतो 
भाग इति मे सोमाय ब्रूताच्छन्दोमाना साम्राज्यं गच्छेति मे 
सोमाय बतायो वै सोम राजान ५ साम्राज्य लोकं गमयित्वा 
क्रीणाति गच्छति स्वाना साम्राज्यं छन्दासि खलु वै सोमस्य 
राजस्साम्राज्यो लोकः पुरस्तात्सोमस्थ क्रयादेवमभि मन्त्रयेत सा 
म्राज्यमेव ॥१ ॥ एनं लोकं गमयित्वा क्रोणाति गच्छति खाना 
साम्राज्यं यो वै तानूनप्त्रस्य प्रतिष्ठां वेद प्रत्येव तिष्ठति ब्रह्मवा 
दिनी वदन्ति न प्राश्नन्ति न जुह्वत्यथ कानूननं प्रति तिष्ठतीति 
प्रजापतौ मनसीति ब्रूयात्रिरव जिप्रेत्प्रजापतौ त्वा मनसि जुहोमी 
त्येषा वै तानूनप्त्रस्य प्रतिष्ठा य एवं वेद प्रत्येव तिष्ठति यः ॥२ ॥ 
वा अध्वयोः प्रतिष्ठां वेद प्रत्येव तिष्ठति यतो मन्येतानभिक्रम्य 
होष्यामीति तत्तिष्ठन्ना श्रावयेदेषा वा अधर्योःप्रतिष्ठा य एवं वेद 


8 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( சோமத்தைப் போற்றல் முதலாயின 
प्रत्येव तिष्ठति यदभिक्रम्य जुहुयात्प्रतिष्ठायां इयत्तिमात्समानत्र 
तिष्ठता होतव्य प्रतिष्ठित्यै यो वा अध्वर्योस्स्वं वेद स्वानेव भवति 
स्रुग्वा अस्य स्खं वायव्यमस्य ॥ ३॥ स्वं चमोऽस्य ख यद्वा 
यव्य वा चमसं वाऽनन्वारभ्याऽऽश्रावयेत्स्वादियात्तस्मादन्वारभ्या 
ऽऽश्राव्य खादेव नैति यो वै सोममप्रतिष्ठाप्य स्तोत्रमुपाकरोत्य 
प्रतिष्ठितस्सोमो भवत्यप्रतिष्ठितस्स्तोमोऽप्रतिष्ठिता-युक्थान्यप्रति 
ष्ठितो यजमानोऽप्रतिष्ठितोऽध्वर्युवायव्य वै सोमस्य प्रतिष्ठा चमा 
ऽस्य प्रतिष्ठा सोमस्स्तोमस्य स्तोम उक्थानां ग्रह वा गृहीत्वा 
चमसं बोनीय स्तोत्रमुपाकुर्यात्प्रत्येव सोम स्थापयति प्रति स्तोम 
प्रत्युक्थानि प्रति यजमानस्तिष्ठति प्रत्यध्वर्युः ॥ ४ ॥ 


-- 


- 


இதில் சோமத்தைப் போற்றும் மந்திரங்களும் . அவற்றின் பிராமணங் 
களுங் கூறப்படுகின்றன . 


இதில் , சோமத்தைப் போற்றும் நான்கு மந்திரங்களை எடுத்துக் கூறுகின்றது . 

Lab TRIBoin 1 , 2 , 3 , 4 . 
एष ते गायत्रो भाग इति मे सोमाय बतादेष ते त्रैटुभो जागतो भाग इति 
मे सोमाय बताच्छन्दोमाना ५ साम्राज्यं गच्छेति मे सोमाय ब्रूतात् । 


என்பது 


2600D . 


தேவதாவடிவ சோமரசமே ! நேரில் காணப்படும் கொடியாகிய உனது 
பாகம் காலையில் சோமரசம் பிழியும்போது காயத்திரிச் சந்தத்தால் புநிதஞ் 
செய்தல் வேண்டும் என்று , எசமானனாகிய என் பொருட்டு காயத்திரி தேவதை 
சோமத்திற்குக்கூறுக . இவ்வாறே உச்சிப்போது சோமரசம் பிழியும் போது 
திருஷ்டுப் சந்தத்தால் சோமக்கொடி புநிதஞ் செய்தல் வேண்டுமென்று 


9 


பிர -1 , அநு -2 ) 

சோமயாக பரிசேடம் 
சோமத்தைப் போற்றல் முதலாயின) 


திருஷ்டுப் சந்தமாகிய தேவதை சோமத்திற்குக்கூறுக . மூன்றாமுறை 

சோம 
ரசம் பிழியும் போதும் சக்திச்சந்தத்தால் கொடி புநிதஞ் செய்தல் வேண்டு 
மென்று சகதிச்சந்தமாகிய தேவதை சோமத்திற்குக்கூறுக . இருபத்துநான்கு , 
நாற்பத்து நான்கு , நாற்பத்தெட்டு என்னும் எண்களைக்கொண்ட மூவகைத் 
துதிமஞ்சரிகளின் சாம்ராச்சியமாகிய பன்னிரண்டு சுத்யாகசு ( பிழியுநாள் ) முத 
லான உத்தரயாகங்களிற் செல்வாயாக என்று எசமானனாகிய என்பொருட்டு 
துதிமஞ்சரியால் வழிபடும் தேவதை சோமராசனுக்குக் கூறுக என்பதாம் . 

ஈண்டு , சோமத்தை அளவாக்கிய பிறகு , அதாவது விலைக்கு வாங்கு 
முன் எசமானன் இந்நான்கு மந்திரங்களாலும் போற்றல் வேண்டும் . 
முதற்காண்டம் , இரண்டாம் பிரபாடகம் ஆறாம் அநுவாகம் ஆறாவது 
விநியோகத்தில் து விநியோகப்பட்டது என்பதையுணர்க . 


( 


முற்கூறிய மந்திரங்கள் நான்கையும் விநியோகித்தற் பொருட்டுப் புகழ்கின்றது 


பிராமணம் 1 
यो वै सोमराजान साम्राज्य लोकं गमयित्वाकीणाति गच्छतिखाना 
साम्राज्यं छन्दासि खलु वै सोमस्य राज्ञस्साम्राज्यो लोकः । 


என்பது 


உரை . 


எசமானன் , சோமராசனுக்கு சாம்ராச்சியமாகிய உலகை யடைவித்து , 
பிறகு , கொடியாகிய சோமத்தை வாங்குகின்றான் . அது , தம்முள் சாம்ராச்சி 
யத்தை யடைகின்றது . ஈண்டு காயத்திரி முதலிய சந்தங்களும் அவைகளாற் 
குறித்த சந்தோமங்களும் சோமராசனுடைய இராச்சியம் என்பதாம் . 


அந்நான்கு மந்திரங்களையும் உபயோகிக்கும் முறையாய் விநியோகிக்கின்றது 


பிராமணம் 2 
पुरस्तात्सोमस्य क्रयादेवमभि मन्त्रयेत साम्राज्यमेवेनं लोक गमयित्वा 
क्रीणाति गच्छति स्वाना साम्राज्म् । 


என்பது 


2 


10 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( சோமத்தைப் பேற்றல் முதலாயின 


உரை 


ங் 


முன்னர் , சோமம் தே க்ரீணாமி என்று தொடங்கி யிருத்தலின் , 
சோமத்தை வாங்குவதற்கு முன் , " அம்சுநாதே அம்சு : என்னும் அநுவாக 
தின் முடிவிலும் , பிரசாஸ் த்வாம் அநுப்ராணந்து " என்பதற்கு முன்னும் இ 
நான்கு மந்திரங்களாலும் சோமத்தைப் போற்றல் வேண்டுமென்பதாம் . சாம் 
ராக்சியத்தை யடையும்படி செய்து விலைக்கு வாங்குகின்றான் . ஆதலின் அது 
சாம்ராச்சியத்தை யடைகின்றது என்பதாம் . 


தாநாநப்தாம் என்னும் , நெய்யை முகந்து பார்த்தலை விதித்தற் பொருட்டுப் 
புகழ்கின்றது . 

பிராமணம் 3 . 


योवै तानूनप्त्रस्य प्रतिष्ठां वेद प्रत्येव तिष्ठति ब्रह्मवादिनो वदन्ति न प्राश्न 
न्ति न जुह्वत्यथ क तानूनप्त्रं प्रति तिष्ठतीति प्रजापतौ मनसीति यात् । 


என்பது 


உரை 


" தநூ நப்த்ரேத்வா க்ருண் ஹாமி என்னும் மந்திரத்தால் நெய்யெடுக் 
கப் படுவதால் அது தா நூ நப்த்ரமாம் . அதனுடைய பெருமை அறியப்பட 
வில்லை.தீயில் ஆகுதி செய்தலானும் , வேள்விச் செயலாளர்கள் அருந்துகின்ற 
தாலுமே சோமரசத்திற்குப் பெருமையுண்டு என்று பிரமவாதிகள் சங்கிக்கில் , 
அன்று , மனதில் பிரசாபதியினிடத்தில் நிலைக்கவைத்தலினாற்றான் பெருமை 
உண்டென்று உத்தரங்கூறுவானாக என்பதாம் . 


- 


மந்திரத்தால் நெய்யை முகந்துபார்த்தலை விதிக்கின்றது . 

பிராமணம் 4 . 
त्रिरव जिभ्रेत्प्रजापतौ त्वा मनसि जुहोमीत्येषा वै तानूनप्त्रस्य प्रतिष्ठा य 
एवं वेद प्रत्येव तिष्ठति । 


என்பது . 


உரை 


தா நூநப்த்ர நேய்யே ! உன்னை , பிரசாபதியினிடத்தில் ஓமஞ்செய்கின் 
றேன் , என்று மனத்தில் எண்ணுதலும் , மும்முறை முகந்து பார்த்தலுமே 
தா நூநப்த்ரத்தின் பெருமையாம் , இவ்வா றுணர்ந்தவன் பெருமை 
கின்றான் என்பதாம் . 


மையையடை 


பிர -1 , அநு -2 ) சோமயாக பரிசேடம் 

11 
சோமத்தைப் போற்றல் முதலாயின ) 

ஈண்டு இம்மந்திரம் , அக்னே ராதித்யமஸி , என்னும் அநுவாகத்தின் 
முடிவில் உள்ள தாய் உணர்ந்துகொள்க . முற்கூறிய படந்திரங்களும் விதிகளும் 
எசமானனுடையவைகள் . இனி , வேட்போனுடையவைகள் கூறப்படுகின் 
றன என்பதையுணர்க. 


ஆசிராவணம் , என்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் 5 
यो वा अध्वर्योः प्रतिष्ठां वेद प्रत्येव तिष्ठति यतो मन्येतानभिक्रम्य होण्या 
मीति तत्तिष्ठन्ना श्रावयेदेषा वा अध्वर्योः प्रतिष्ठा य एवं वेद प्रत्येव 
fagi 


என்பது 


உரை . 


ஆசிராவணந் தொடங்கி ஓமம் முடியும்வரை ஒரேயிடத்தில் நிற்றல் என் 
னும் வேட்போனுடைய பெருமையையுணர்ந்தவன் பெருமையை யடைகின் 
றான் . ஆகவனீயத்திற்கு அருகு முதலிய விடங்களுள் எவ்விடத்தில் நின்று 
கொண்டு ஆசிராவணஞ் சொல்கின்றானோ , அவ்விடத்தினின்றும் நகராமல் 
நிற்றலாகிய தன்மையையுணர்ந்தவன் பெருமையடைகின்றான் என்பதாம் . 


ஆசிரவணஞ் செய்யுமிடத்திலிருந்து வேறிடம் போய்ச் செய்யும் ஓமத்தைப் 
பழிக்கின்றது . 

பிராமணம் 6 
यदभिक्रम्य जुहुयात्प्रतिष्ठाया इयात्तस्मात्समानत्र तिष्ठता होतव्यं प्रति 
fgs 


என்பது 


உரை. 


வேறிடம் போய் ஓமஞ்செய்யில் பெருமை நழுவிவிடுகின்றது . 

ஒரே 
இடத்திலிருந்து செய்யில் பெருமை உண்டாகின்றது . ஆதலின் பெருமையின் 
பொருட்டு ஒரே இடத்திலிருந்துகொண்டு ஓமஞ் செய்யத்தக்கது என்பதாம் . 


12 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் - 3 

( சோமத்தைப் போற்றல் முதலாயின 
ஆசிரவணகாலத்தில் ஹோமசாதனங்கள் கையில் இருத்தல் வேண்டுமென்று 
விதிக்கின்றது . 

பிராமணம் 7 
यो वा अध्वर्योस्खं वेद स्ववानेव भवति ग्वा अस्य स्खं वायव्यमस्य खं 
चमसोऽस्य स्वं यद्वायव्यं वा चमसं वाऽनन्वारभ्याऽऽश्रावयेत्स्वादिया 
त्तस्मादन्वारभ्या ss श्राव्य स्वादेव नैति । 


என்பது 


உரை. 


எவன் , வேட்போனுடைய தனத்தையுணர்கின்றானோ, அவன் தன 
முடையவனாகின்றான் . அத்வரியுவின் தனம் சுருக்கு ( அகப்பைவிசேடம் ) 
ஆகும் , வாயுவின் பாத்திரமாகிய கிரகமும் சம்சமும் தனமாம் . இதை கையில் 
வைத்துக்கொண்டு ஆசிராவய என்று கூறல் வேண்டுமென்பதாம் . 

ஈண்டு , வாயவீய சமசமும் கிரஹமுமே கொள்ளற்பாலன என்பதை 
யூகித்துக் கொள்க . 


காலைப்போது சோமரசம் பிழியுந் தோத்திரம் ( பகஷ்பவமானம் ) முதலிய 
தோத்திரங்கட்கு , காலத்தோடு உபாகரணம் ( தடுப்பை கொடுத்துச் சுட்டுதல் ) என்ய 
தையும் விதிக்கின்றது , 


பிராமணம் 8 . 
यो वै सोममप्रतिष्ठाप्य स्तोत्रमुपाकरोत्यप्रतिष्ठितस्सोमो भवत्यप्रतिष्ठितः 
स्तोमो प्रतिष्ठितान्युक्थान्यप्रतिष्ठितो यजमानोऽप्रतिष्ठितो ध्वर्यायव्यं 
वै सोमस्य प्रतिष्ठा चमसोस्य प्रतिष्ठा सोमस्स्तोमस्य स्तोम उक्थानां 
ग्रह वा गृहीवा चमसं वोन्नीय स्तोत्रमुपाकुर्यात्प्रत्येव सोम स्थापयति 
प्रति स्तोमं प्रत्युक्थानि प्रति यजमानस्तिष्ठति प्रत्यध्वर्युः। 


என்பது 


உரை 


சோமரசத்தை பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளாமல் தோத்திரங்கட்கு 
தருப்பை கொடுப்பவன் பெருமையை யடையமாட்டான் . மற்றும் , ஸ்தோம 
மும், சஸ்திரமும் பெருமையடையாதனவாம் . எசமான னும் பெருமையை 
யடையான் , ஆதலின் வேட் போன் ; வாயவீயத்தி (கிரஹபாத்திரங்களி) ல் 


13 


பிர -1 , அநு -3 ) சோமயாக பரிசேடம் 
கடாரியின் காலடிஹோமம் ) 
சோமரசத்தை எடுத்துவைத்துக்கொண்டு துதிகட்குத் தருப்பை கொடுத்தல் 
வேண்டும் . அல்லது , சமசத்தில் சோமரசத்தை நிறைத்துக்கொண்டு துதி 
கட்குத் தருப்பை கொடுத்தல்வேண்டும் . இதனால் , துதி , சஸ்திரம் , எசமானன் 
முதலானவைகள் பெருமையடைகின்றன. ஈண்டு , காலையிலும் , உச்சிப்போதி 
லும் சோமரசம் பிழியும் கிரகபாத்திரத்தில் சோமரசத்தைப் பிடித்துவைத்துக் 
கொண்டு துதியின் பொருட்டுத் தருப்பை கொடுத்தல் வேண்டும் . மூன்றாவது 
முறை சோமரசம் பிழியும்போது சமசத்தில் சோமரசத்தை நிறைத்து வைத் 
துக்கொண்டு செய்யவும் , இதனால் , கிரகத்தில் சோமரசத்தை எடுக்குங்காலமும் , 
சமசத்தில் நிறைக்குங்காலமும் துதிகட்கும் காலங்களாம் என்பது பெறப் 
பட்டது. 

இரண்டாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


மூன்றாம் காண்டம் முதற் பிரபாடகம் 

மூன்றாவது அநுவாகம் 
இரண்டு பஞ்சாதிகட்குமேல் இருபத்தாறு பதங்களைக் கொண்டது . 
பசுக்கடாரிக் கன்றின் காலடியில் ஹோமஞ் செய்வது முதலியதைக் கூறும் 

பிராமணங்கள் . 
यज्ञं वा एतत्सं भरन्ति यत्समिक्रयण्यै पदं यज्ञमुख हविर्धाने 
यहि हविर्धाने प्राची प्रर्वतयेयुस्तहि तेनाक्षमुपाञ्ज्याद्यज्ञमुख एव 
यज्ञमनु सं तनोति प्राञ्चमग्नि प्रहरन्त्युत्पत्नी मानयन्त्यन्वनासि 
प्रवर्तयन्त्यथ वा अस्यैष घिष्णियो हीयते सोऽर्नु ध्यायति स 
ईश्वरो रुद्रो भूत्वा ॥ १ ॥ प्र॒जां पशून्यजमानस्य शमयितोर्यहि 
पशुमाप्रीतमुदचं नयन्ति तर्हि तस्य पशुश्रपण ५ हरेत्तेनैवैन भा 
गिन करोति यजमानो वा आहवनीयो यजमानं वा एतद्वि कर्षन्ते 
याहवनीयात्पशुश्रर्पण५ हरन्ति स वैव स्यान्निर्मन्थ्य वा कुर्याद्यज 


14 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( கடாரியின் காலடி ஹோமம் 
मानस्य सात्मत्वाय यदि पशोरवदान नश्येदाज्यस्य प्रत्याख्यायम 
येत्सैव ततः प्रायश्चित्तिर्ये पशु विमथ्नीरन्यस्ताकामयेताऽऽर्तिमाछ 
युरिति कुविदङ्गेति नमोवृक्तिवत्यर्चाऽऽग्नीधे जुहुयान्नमोवृक्तिमेवैषों 
वृक्ते ताजगातिमार्छन्ति ॥ २ ॥ 


இவ்வ நுவாகத்தில் , சோமத்திற்கு விலையாகிய கடாரிக் கன்றின் காலடி 
மண்ணில் ஓமஞ் செய்தல் முதலிய விதிகள் கூறப்படுகின்றன . 

காண் -1 , பிர -2 , அநு - 13 - ல் மூன்றாவது மந்திர விநியோகத்திற்குத் 
துணையாய் நிற்கும் பிராமணங்கள் . 


அவிகளைச் சுமந்துசெல்லும் வண்டிகட்து மைப்போடுவதற்கு , எடுத்துவைத் 
திருக்கின்ற கடாரிக் கன்றின் காலடி மண் சாதன மென்று விதிக்கின்றது . 

பிராமணம் 1 
यज्ञ वा एतत्सं भरन्ति यत्सोमक्रयण्यै पदं यज्ञमुख ५ हविर्धाने यहि हवि . 
र्धाने प्राची प्रवर्तयेयुस्तर्हि तेनाक्षमुपायाद्यशमुख एव यज्ञमनु संत 


என்பது 


உரை . 


சோமத்தின் விலையாகிய கடாரிக்கன்றின் ஏழாவது அடிமண் எக்ஞத் 
திற்கு முக்கியமாகிய சோமக் கொடியைத் தாங்கலின் முகம்போன்ற வண்டி 
கிழக்கு முகமாய்ச் செல்லும்போது அம்மண்ணை நெய்யில் குழைத்து மைப் 
போடல்வேண்டும் . இதனால், எக்ஞத்தின் முகமாகிய வண்டியில் கடாரிக் 
கன்றின் காலடி 

மண்ணாகிய எக்ஞ முகத்தை எப்போதுஞ் செய்ததாகும் 
என்பதாம் . 


அக்கினி ஷேர்மிய பசுவைச் சமைப்பதற்கு , பிராசீனவம்சம் என்னும் மூங்கில் 
கொட்டகையின் மேற்குப் பக்கத்திலுள்ள பழைய காருகபந்தியத்திலிருந்து தீயெடுத் 
துக்கொண்டு சாமித்திரா சாலைக்குச் செல்லவேண்டுமென விதிக்கின்றது . 

பிராமணம் 2 . 
प्राश्चमग्निं प्र हरन्त्युत्पत्नीमा नयन्त्यन्वनासि प्र वर्तयन्त्यथ वा अस्यैष 
धिष्णियो हीयते सोऽनु ध्यायति स ईश्वरोरुद्रो भूत्वा प्रजां पशून्य 


* 


15 


பிர -1 , அநு -3 ) 

சோமயாக பரிசேடம் 
கடாரியின் காலடிஹோமம் 

, 
जमानस्य शमयितोर्यहि पशुमाप्रीतमुदचं नयन्ति तर्हि तस्य पशुश्र . 
पण हरेत्तेनैवैनं भागिनं करोति । 


என்பது 


உரை . 


முன்னர் , பழைய காருகபத்தியத்திலிருந்து கிழக்காக பழைய ஆகவனீ 
யத்திற்கு அக்கினி கொண்டுவரப்பட்டது . இனி அதிலிருந்து கிழக்காக 
புதிய ஆகவனீயத்திற்குக் கொண்டுபோதல் வேண்டும் . மற்றும் , பத்தினியை 
ஆகவனீயத்திற்கு அருகாய் கிழக்கே அழைத்துக் கொண்டுவரல் வேண்டும் . 
அதற்கருகிலுள்ள வண்டிகளும் கிழக்கே கொண்டும்வரப்பட்டன . இது 
பற்றியே அவைகள் தேடப்பட்டன . இவ்வாறு செய்தமையின் , பழைய 
காருகபத்தியத்திற்கு இடமில்லாமற் போய்விட்டது . அதனால் அவ்வக்கினி 
கோபமடைந்து உருத்திரனாய் எசமானனுடைய பசுக்களைக் கொல்லும் , ஆத 
லின் , கடாவைக் கொல்லுமிடத்திற்குக் கொண்டு போகுங்கால் கடாவின் 
அங்கங்களை வேகவைப்பதற்கும் , பழைய காருகபத்தியத்திலிருந்து தீயெடுத் 
துக் கொண்டு போனால் பழைய காருகபத்தியத்திற்கும் இடமுண்டாயிற்று . 
ஆகையால் அது சாந்தமாய் எசமானனுடைய பசு முதலானவற்றைக் கெடுக்க 
மாட்டாது என்பதாம் . 


ஆகவனீயத்திலிருந்து பசுவைச் சமைக்கத் தீயெடுத்துக்கொண்டு போயின் 
தற்றமென்று காட்டுகின்றது . 


பிராமணம் 3 


यजमानो वा आहवनीयो यजमानं वा एतद्वि कर्षन्ते यदाहवनीयात्पशु 
श्रपण ५ हरन्ति स वैव स्यान्निभन्थ्यं वा कुर्याद्यजमानस्य सात्मत्वाय । 


{ 


என்பது 


உரை 


ஆகவனீயத்திலிருந்து அக்கினியை எடுத்துக் கொண்டுபோனால் , ஆகவ 
னீயம் எசமானவடிவாமாதலின் எசமானனையே இழுத்துச் சென்றது போலா 
கும் . ஆதலின் கடைந்தெடுத்துக் கொள்ளல் வேண்டும் . இவ்வாறு செய்யின் 
எசமானன் நிறைந்த வடிவினனாகின்றான் என்பதாம் . 


16 


கிஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( கடாரியின் காலடிஹோமம் 


பசுவைக்கூறத் தொடங்கியதால் அதில் ஒரு பிராயச் சித்தத்தை விதிக்கின்றது . 


பிராமணம் 4 


यदि पशोरवदान नश्येदाज्यस्य प्रत्याख्यायमव घेत्सैव ततः प्रायश्चित्तिः । 


என்பது 


உரை . 


எடுத்த பசுவின் அங்கங்கள் கெட்டுப்போய்விடில் கெட்ட அங்கங்களின் 
தாகையளவு எண் கொண்ட நெய்யை எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . ஈண்டு 
நெய்யெடுத்தலே பிராயச்சித்தமாம் என்பதாம் . 


தொடர்புபற்றி ஒரு காமியத்தை விதிக்கின்றது . 


பிராமணம் 5 
येपशु विमथ्नीरन्यस्तान्कामताऽऽर्तिमाछे युरिति कुविदङ्गेति नमोवृक्तिव 

त्यांनीधे जुहुयान्नमोवृक्तिमेवैषां वृक्ते ताजगार्तिमाछन्ति । 


என்பது 


உரை 


வேள்வி செய்யும் போது பகைவன் கலகஞ்செய்து யாகத்திற்குக் குறிப் 
பிட்ட பசுவைத் தன்னதென்று கொண்டுபோய்விடுவானேல் , குவி தங்க என் 
பது முதலிய மந்திரத்தால் ஆக்னீத்ரத்தீயில் ஓமஞ் செய்தல் வேண்டும் . 
இம்மந்திரம் வணக்கத்தைத் தொலைப்பது என்னும் பொருள் கொண்ட 
சொல்லையுடையதாம் ; ஆதலின் , பகைவன் , சுற்றத்தார் நண்பர் முதலானோர் 
களால் நீக்கப்பட்டு வணக்கஞ் செய்யப்படாதவனாகின்றான் . மற்றும் அவன் 
நீக்கப்பட்ட தன்மை பற்றி மானக்கேடு வந்தது கொண்டு விரைவில் இறந்தும் 
விடுகின்றான் என்பதாம் . 

மூன்றாவது அநுவாகம் 


முற்றிற்று 


சோமயாக பரிசேடம் 


பிர -1 , அநு -4 ) 
பசு உபாகரணம் ) 


17 


நான்காம் அநுவாக விடயச் சுருக்கம் . 


प्रजापतेरिति द्वाभ्यां स्यादुपाकरणंपाशोः । 
प्रजापञ्चजुहोत्यग्नौ नाना तन्नयनेजपेत् ॥ १ ॥ 
यत्पशुतहोमस्याच्छमिता गच्छतः पशुम् । 
अध्वर्यु यजमानौ द्वावदि पाशप्रमोचनम् ॥ २ ॥ 
अरावृक्षादिषुज्ञेयत्वां जुहोति वपोपरि । 
जा वपाहुतिरेवस्यात्स्वाहा इत्यभितोहुतिः ॥ ३ ॥ 
अनुबाके चतुर्थस्मिन्मन्त्राप्योडश कीर्तिताः । 


பசுவை உபாகரணம் (இச்சி மரக்கிளையாலும் தருப்பைகளாலும் தொடு 
தல் ) செய்தல் , ஐந்து நெய் ஹோமங்கள் செய்தல் , பசுவை சாமித்திரத்திற்கு 
ஒட்டிக்கொண்டு போகுங்கால் செபித்தல் , பசுவைக் கொன்ற பிறகு 
ஹோமஞ் செய்தல் , வேட்போன் வேள்வித் தலைவர்களிருவரும் போற்றுதல் , 
பசுவின் கழுத்திற் கட்டிய கயிற்றையவிழ்க்தல் , பகையிருக்கில் அக் கயிற்றை 
மரத்திற் கட்டுகல் , வபைக்குமேல்ஹோமஞ் செய்தல் , வபையை ஹோமஞ் 
செய்தல் , பரிவப்யஹோமங்கள் என்பது . 


மூன்றாங் காண்டம் முதற் பிரபாடகம் 

நான்காம் அநுவாகம் 
நான்கு பஞ்சாதிகட்குமேல் பதினாறு பதங்களைக் கொண்டது . 
பசுவின் உபாகரணத்தை ( தருப்பையாற்றொடுதலை ) க் கூறு மந்திரங்கள் . 

प्रजापतेर्जायमानाः प्रजा जाताश्च या इमाः । तस्मै प्रति प्र वैदय 
चिकित्वा ५ अनु मन्यताम् । इमं पशु पशुपते ते अद्य बनाम्यग्ने 
सुकृतस्य मध्य । अनु मन्यस्व सुथा यजामजुष्टं देवानामिदमस्तु 


हव्यम् । प्रजानन्तः प्रति गृह्णन्ति पूर्व प्राणमङ्गेभ्यः पर्याचरन्तम् 


18 


. 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பசு உபாகரணம் 
सुवर्ग याहि पथिभिर्देवयानरोषधीषु प्रति तिया शौरीरैः। येषामीशे 
॥१ ॥ पशुपतिः पशूनां चतुष्पदापुन च द्विपदाम् । निष्क्रोतोऽयं 
यज्ञिय भागमतु रायस्पोषा यजमानस्य सन्तु । येबध्यमानमर्नु 
बध्यमांना अभ्यक्षन्त मनसा चक्षुषा च । अग्निस्ता ५ अग्रे प्रमुमोक्त 
देवःप्रजापतिः प्रजयां संविदानः । य आरण्याः पशवा विश्वरूपा 
विरूपास्सन्तोबहुधकरूपाः। वायुस्ता ५ अग्रे प्रमुमोक्तु देवः प्रजापतिः 
प्रजयां संविदानः । प्रमश्चमानाः ॥२ ॥ भुवनस्य रेता गातुं धत्त 
यजमानाय देवाः । उपाकंन शशमानं यदस्थाजीवं देवानामप्यत 
पार्थः । नाना प्राणो यजमानभ्य पशुना यज्ञो देवेभिम्सह देव 
यानः । जीवं देवानामप्यतु पाथ -सत्यास्सन्तु यजमानस्य कामाः। 
यत्पशुर्मायुमकृतोरा वा पद्धिराहते । अग्निर्मा तस्मादेनसो विश्वा 
न्मुश्चत्वरहसः । शमितार उपेतन यज्ञम् ॥३ ॥ देवेभिरिन्वितम् । 
पाशात्पशु प्र मुश्चत बन्धाद्यज्ञपति पारे । अदितिः पाशं प्र मुमो 
क्त्वेतं नमः पशुभ्यः पशुपतये करोमि । अरातीयन्तमधरं कृणोमि 
यं द्विष्मस्तस्मिन्प्रति मुश्चामि पाशम् । त्वामु ते दधिरे हव्य राह 
शृतंकप्रमुत यज्ञिय च । अग्ने सदस्सितनुर्हि भूत्वाऽथ हव्या 
जातवेदो जुषस्व । जातवेदो वपर्या गच्छ देवान्त्व ५ हि होता 
प्रथमो बभूथं । घृतेन त्वं तनुवा वर्धयस्व स्वाहाकृत ५ हविरदन्तु 
देवाः । स्वाहा देवेभ्यो देवेभ्यस्स्वाहा ॥ ४ ॥ 


பிர - 1 , அநு -4 ) சோமயாக பரிசேடம் 

19 
பசு உபாகரணம் ) 
இதில் பசுவின் 

உபாகரண மந்திரங்கள் முதலானவைகள் கூறப்படு 


கின்றன . 


முதற்காண்டம் மூன்றாம் பிரபாடகம் ஏழாம் அநுவாகத்தின் மூன்றாம் 
விநியோகத்தில் , இச்சிக்கிளையாலும் தருப்பையாலும் ஆட்டுக்கடாவைத் 
தொடுதல் என்னும் உபாகரணங் கூறப்பட்டிருக்கின்றது . அதில் உபயோகிக் 
கப்படும் மந்திரங்கள் இரண்டனுள், 


முதலாம் மந்திரம் 
प्रजापतेर्जायमानाः प्रजा जाताश्चया इमाः । तस्मै प्रति प्रवेदय चिकित्वा५ 
TTITIFI 


என்பது 


உரை 


இப்போது உண்டாகின்ற பசுக்களும் , இதற்கு முன் உண்டாகிய பசுக் 
களும் பிரசாபதியினிடத்திலிருந்தே உண்டாயிற்று . ஆகையால் , பசுவே ! 
( ஆட்டுக்கடாவே ! ) நீ , பிரசாபதியிடஞ்சென்று , தனித்தவிடத்தில் தனது 
வரலாற்றைக் கூறுவாயாக . அப் பிரசாபதி அதை யுணர்ந்து உனக்கு சுவர்க்க 
டையும் வகையை உணர்வித்து உன்னை ஏற்றுக்கொள்வன் என்பதாம் . 


மடை 


அதில் , இரண்டாமந்திரம் . 
इमं पशुं पशुपते ते अद्य बनाम्यग्ने सुकृतस्य मध्ये । अनु मन्यव सुयजा 
यजाम जुष्टं देवानामिदमस्तु हव्यम् । 

என்பது 


உரை 


பசுபதியாகிய அக்கினியே ! இன்று , இக்கருமங்களுக்குள் , அதாவது 
சோதிட்டோம யாகச் செயல்கட்கிடையில் இக்கடாவை யூபத்திற் கட்டுகின் 
றேன் . அதற்கு நீ அநுமதி கொடுத்தருள்வாயாக . யாம் நல்ல வேள்வியால் வழி 
படுகின்றோம் . இந்த அவி தேவர்கட்கு விருப்பமுடையதாகுக என்பதாம் . 


-- 


க்ஷ விநியோகத்தில் வேட்போன் ஆகவனீயத் தீயில் வசாஹோமஹவணி 
யென்னும் ஒரு அகப்பை விசேடத்தாற் செய்யப்படும் ஐந்து ஹோமங்களுள் 
முதலாம் ஹோமம் . 


20 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பசு உபாகரணம் 
மூன்றாம் மந்திரம் 
प्रजानन्तः प्रति गृह्णन्ति पूर्वे प्राणमङ्गेभ्यःपर्याचरन्तम् । सुवर्ग याहि पथि 
भिर्देवयानैरोषधीषु प्रति तिष्ठा शरीरैः । 


என்பது . 


உரை. 


ஆட்டுக்கடாவே ; முன்னுள்ள தேவர்கள் உன துவரலாற்றை அறிந்தவர் 
களாய் உனது அவயவங்களின் மீது பற்றிநிற்கும் பிராணணை , இது எம்மு 
டையதென்று ஏற்றுக்கொள்கின்றனர் . நீ , தேவர்கள் செல்லுமார்க்கமாக பிரா 
ணவடிவாய்ச் சுவர்க்கஞ் சென்று எஞ்சிய அவயவங்களால் கொடி செடிகளில் 
இருப்பாயாக . அதாவது புரோடாசம் போன்று அவியாவாயாக என்பதாம் . 


நான்காம் மந்திரம் . 
येषामीशे पशुपतिः पशूनां चतुष्पदामुत च द्विपदाम् । निष्क्रीतोऽयं यज्ञियं 
भागमेतु रायस्पोषा यजमानस्य सन्तु । 


என்பது 


உரை 


இருகாற் பசுக்கட்கும் , நாற்காற் பசுக்கட்கும் உருத்திரன் ஈசனாவான் . 
அத்தகைய உருத்திரனைத் தலைவனாகக் கொண்ட பசுக்களுக்குள் , இக்கடாவை 
உருத்திரனிடத்திலிருந்து விலைக்கு வாங்கினேன் . இக்கடா , வேள்விக்குரிய 
அவிர்ப்பாகம் ஆகுக . எசமானனுக்கு தனம் வளருக என்பதாம் . 


ஐந்தாம் மந்திரம் 
ये बध्यमानमनु बध्यमाना अभ्यैक्षन्त मनसा चक्षुषा च । अग्निस्ता ५ अग्रे 
प्र मुमोक्त देवः प्रजापतिः प्रजया संविदानः । 

என்பது 


உரை 


இக்கடாவினுடைய தாய்தந்தை சகோதரர்கள் மற்றும் கூட இருக் 
கின்றவைகள் அனைத்தும் , இதனிடத்திலுள்ள அன்பால் இக் கடாவிற்குப் 
பின்னால் கட்டப்பட்டவைகளாய் எவைகள் மனதாலும் கண்ணாலும் பார்த்துக் 
கொண்டிருக்கின்றனவோ, அவைகளை அக்கினிதேவன் அவிழ்த்து விடுவானாக . 
பிறகு , பிரசாபதியாகிய தேவன் , தனது பசுக்களுடன் ஒன்றாய் அப்பசுக்களை 
விட்டுவிடுவானாக என்பதாம் , 


21 


பிர -1 , அநு -4 ) 

சோமயாக பரிசேடம் 
( பசு உபாகரணம் 

ஆறாவது மந்திரம் 
य आरण्याः पशवो विश्वरूपा विरूपास्सन्तो बहुधैकरूपाः । वायुस्ता . 
ச ராக : Traft : TTTT RET: | 


என்பது 


உரை 


வனத்திலுள்ளவைகள் , நாட்டிலுள்ளவைகள் என்று , நிறத்தாலும் சாதி 
வேறுபாட்டாலும் பல்வேறுவகைப்பட்ட பசுக்கள் ( ஆட்டுக்கடாக்கள் ) இருப் 
பினும் அவைகளனைத்தும் பசுத் (விலங்குத் ) தன்மையால் ஒன்றேயாம் . அவை 
களை வாயு 

விடுவிப்பதாகுக . மற்றவை முன்போல் என்பதாம் . 


ஏழாவது மந்திரம் 
SUTHTTI VETET Tார் TT TTTTTT TET : | SIETY IT 

मानं यदस्थाजीवं देवानामप्येतु पाथः । 


என்பது 


உரை 


தேவர்களே ! புவனத்தின் உற்பத்திக்கு யாகவாயிலாக நிமித்தமாகிய 
ஆட்டுக்கடாவை , அதனுடைய சுற்றங்களிலிருந்து விடுவிக்கும் எசமானனுக் 
குச் சுவர்க்கத்தைக் கொடுப்பீர்களாக . தருப்பையாற் றொடு தலால் புநிதமான 
தும் அவியையருந்தும் தேவர்களிடத்தில் கலப்பதுமாகிய ஆட்டுக்கடாவின் 
அங்கசமுதாயம் , அன்னமாகித் தேவர்களுக்கு உதவுக , மற்றும் , எசமான 
னு க்குச் சுவர்க்கத்தையும் அளிப்பதாகுக என்பதாம் . 


முதற் காண்டம் , முன்றம் பிரபாடகம் எட்டாம் அநுவாகத்தின் பன்னிரண்டா 
வது விநியோகத்தில் , ஆட்டுக்கடாவை வடக்கே சாமித்திரத்திற்குக் கொண்டு பொகும் 
போது வேட்பொன் செபிக்கவேண்டிய மந்திரம் . 


எட்டாவது மந்திரம் 
नाना प्राणो यजमानस्य पशुना यज्ञो देवेमिस्सह देवयानः । जीवं देवा 
नामप्येतु पाथस्सत्यास्सन्तु यजमानस्य कामाः । 

என்ப 


22 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பசு உபாகரணம் 


உரை. 


எசமானனுடைய பிராணன் பசுவுடன் வேறாகுக . செய்யப்படும் யாகம் 
விளக்கமுடைய ஆட்டுக்கடாவின் பிராண்களோடு அவியையருந்தும் தேவர் 
களிடஞ் செல்க . ஆட்டுக்கடாவாகிய அன்னம் தேவர்களின் வாழ்விற்குக் 
காரணமாகுக . அதனால் , எசமானனுடைய விருப்பம் உண்மைய தாகுக எ 
பதாம் . 


என் 


முதற் காண்டம் , மூன்றும் பிரபாடகம் , எட்டாம் அநுவாகம் பதின்ழன்றுவது 
விநியோகத்தில் , ஆட்டுக்கடாவின் உயிர் போனபிறகு செய்யவேண்டிய ஹோம 
மந்திரம் 

ஒன்பதரவது மந்திரம் 
यत्पशुर्मायुमकृतोरो वा पद्भिराहते । अग्निर्मा तस्मादेनसो विश्वान्मुञ्ज 
RE : 


என்பது 


உரை 


இவ்வாட்டுக்கடா இறக்கும் போது இறப்புத்துன் பால் கத்தினாலும் , அல் 
லது , கால்களை இங்குமங்கும் ஆட்டி அடித்துக் கொள்ளினும் உண்டாகும் 
பாவத்தை அக்கினி நீக்குக. மற்றும் , கட்டுதல் முதலியவைகளால் உண்டா 
கும் பாவங்களையும் போக்குக என்பதாம் 


க்ஷ விநியோகத்தில் , ஏகசூலம் துவிசூலங்களுடன் ஆட்டுக்கடாவைக் கொன்ற 
விடத்திற்குச் செல்வதற்குரிய மந்திரம் 

பத்தாவது மந்திரம் 
शमितार उपेतन यज्ञ देवेभिरिन्वितम् । पाशात्पशुंभ मुश्चत बन्धाद्य 
बपतिं परि । 


என்பது 


உரை 


ஆட்டுக்கடாவைக் கொல்வோய் ! தேவர்களாற் சூழப்பெற்ற வேள்வியைச் 
செய்விப்பீர்களாக . வேள்வித் தலைவனையும் , பசுவைக் கட்டின குற்றத்தி 
லிருந்து விடுவிப்பீர்களாக என்பதாம் . 


3 


பிர1- , அது -4 ) சோமயாக பரிசேடம 

23 
பசு உபாகரணம் ) 
ஷ விநியோகத்தில் , பசுவைக் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்ப்பதற்கு மந்திரம் 

பதினோராவது மந்திரம் 
अदितिः पार्श प्र मुमोक्त्वेत नमः पशुभ्यः पशुपतये करोमि । 


என்பது 


உரை. 


பூமி , இக்கடாவை அவிழ்த்துவிடுக . யான் , பசுக்கட்கும் , பசுபதிக்கும் , 
எனது பிழை நீங்குதற் பொருட்டு வணக்கஞ் செய்கின்றேன் என்பதாம் . 


பகைவனுக்கு மாரணத்தொழில் செய்யில் , அவிழ்த்த கயிற்றை ஒரு மரத்தில் , 
அல்லது ஒரு கொம்பில் கட்டிவைத்தல் வேண்டும் என்பதற்கு மந்திரம் . 

பன்னிரண்டாவது மந்திரம் . 
தான் ஏர் தார் garEFTaf தர் ( TITI 


என்பது 


உரை. 


என்மீது பகைமை செய்கின்றவனை என்னிலும் தாழ்ந்தவனாச் செய்கின் 
றேன் . மற்றும் , பகைமை செய்ய விரும்புகின்றவனல்லன் எனினும் வேறு 
சமயத்தில் பகைமை செய்வானெனக் கருதி இப்போது அவனிடம் பொறாமை 
கொள்கின்றேன் . அத்தகைய பகைவனை இக்கயிற்றாற் கட்டுகின்றேன் என் 
பதாம் . 


முதற்காண்டம் , மூன்றும் பிரபாடகம் ஒன்பதாம் அநுவாகம் பதினெட்டாவது 
விநியோகத்தில் , காய்ச்சும் வபையின் மீது ஹோமஞ் செய்வதற்குரிய மந்திரம் 

பதின்மூன்றாவது மந்திரம் . 
त्वामु ते दधिरे हव्यवाहनृतंकर्तारमुत यज्ञियं च । अग्ने सदक्षस्सत 
नुर्हि भूत्वाऽथ हव्या जातवेदो जुषस्व । 

என்பது 


- 


24 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பசு உபாகரணம் 


உரை 


அக்கினியே ! தேவர்கட்கு அவியெடுத்துச் செல்வோனும் , அவியைப் 
பக்குவஞ் செய்கின்றவனும் , எக்ஞத்தைத் தேடுகின்றவனுமாகிய உன்னையே 
காரியஞ். செய்வோனென முற்கூறிய தேவர்கள் உறுதி கொண்டனர் 
தோன்றியவைகளை யுணரும் அக்கினியே ! நீ , உறுதியாகிய திருமேனியை 
யுடையவன் , உற்சாக முடையவன் . ஆதலின் , எமது அவியைத்தாங்கிச் 
செல்வதற்கு விருப்புடையோனாகுவாய் என்பதாம் . 


முதற்காண்டம் , முன்றம்பீரபாடகம் , ஒன்பதாம் அநுவாகம் , பதினெட்டாவது 
விநியோகத்திற் செய்யப்படும் வபாஹோமத்தின் மந்திரம் . 

பதினான்காவது மந்திரம் . 
जातवेदो वपया गच्छ देवान्त्व ५ हि होता प्रथमो बभूथ । घृतेन त्वं तनुवो 
वर्धयख स्वाहाकृत हविरदन्तु देवाः । 


. 


என்பது 


உரை .. 


உண்டானவைகளை யுணரும் அக்கினியே ! நீ , வபையுடன் தேவர்களை 
யடைவாயாக . நீ , மனித ஹோதாவிலும் முந்திய ஹோதாவாயிருத்தலின் , 
நெய்யால் தேவர்களின் உடம்புகளை வளர்ப்பாயாக . யாம் அர்ப்பித்த அவிகளை 
தேவர்கள் , அருந்துவார்களாக என்பதாம் . 


க்ஷ விநியோகத்தில் , வபாஹோமத்திற்கு முன்னர்ச் செய்யும் , பூர்வபரிவப்பம் 
உத்தபரிவப்யம் என்னும் ஹோமமந்திரங்கள் . 

பதினைந்தாவது பதினாறாவது மந்திரங்கள் . 
स्वाहा देवेभ्यो देवेभ्यस्स्वाहा । 

என்பது 


உரை 


சுவாஹாகார வபா ஹோமத்திற்கு முன்னர் இந்நெய் தேவர் கட்கு 
அருப்பணமாகுக . அந்த ஹோமம் வபா ஹாமத்திற்கு அங்கமாதலின் 
பூர்வபரிவப்யமாம் . பின்னர் சுவாஹாரமாகிய வபா ஹோமத்திற்குமேல் இந்த 
நெய் தேவர்கட்கு அருப்பணமாகுக . இந்த ஹோமம் சுவாஹாகாரமும் வபை 
யும் சமமாதலின் முன்னும் பின்னும் பிரயோகம் என்பதாம் . 

நான்காம் அநுவாகம் 

முற்றிற்று 


25 


or - 1 , 9/ 13-5 ] 

சோமயாக பரிசேடம் 
உபாகாணப் பிராமணம் ) 

மூன்றங் காண்டம் முதற் பிரபாடகம் 

ஐந்தாவது அநுவாகம் 
இரண்டு பஞ்சாதிகட்கு மேல் ஐந்து பதங்களைக் கொண்டது . 

பசு உபாகரணமுதலிய மந்திரங்கட்கு பிராமணங்கள் . 
प्राजापत्यावै पशवस्तेषा रुद्रोऽधिपतिर्यदेताभ्यांमुपाकरोति ता 
भ्यामेवैनं प्रतिप्रोच्याऽऽलभत आत्मनोऽनावस्काय द्वाभ्या॑मुपार्क 
रोति द्विपाद्यजमानः प्रतिष्ठित्या उपाकृत्य पञ्च जुहोति पाताः 
पशवः पशूनेवाव॑ रुन्धे मृत्यवे वा एष नीयते यत्पशुस्तं यदन्वार 
मेत प्रमायुको यजमानस्स्यान्नाना प्राणो यज॑मानस्य पशुनेत्याह 
व्यावृत्त्यै ॥ १ ॥ यत्पशुर्मायुमकृतेति जुहोति शान्त्यै शमितार 
उपेतनेत्यांह यथायजुरेवैतद्वपायां वा आहित्र्याणायामग्नेर्मेधोऽप 
क्रामति त्वामु ते ददिरे हव्यवाहमिति वपाममि जुहोत्यग्नेरेव मेध 
मव॑ रुन्धेऽथौ भृतत्वाय पुरस्तात्स्वाहाकृतयो वा अन्ये देवा उप 
रिष्टात्स्वाहाकृतयोऽन्ये स्वाहा देवेभ्यो देवेभ्यस्स्वाहेत्यभितो वपां 
जुहोति तानेवोभयान्त्रीणाति ॥२ ॥ 


இதில் , முற்கூறிய ஆட்டுக்கடாவைத் தருப்பைப் புல்லால் தொடுதலாகிய 
உபாகரண மந்திரங்கட்கு உரை கூறும் பிராமணங்கள் கூறப்படுகின்றன . 


உபாகரண வகையை விதிக்கின்றது . 

பிராமணம் 1 
प्राजापत्या वै पशवस्तेषा ५ रुद्रोऽधिपतिर्यदेताभ्यामुपाकरोति ताभ्या 
मेवेनं प्रतिप्रोच्याऽऽलभत आत्मनोऽनावस्काय । 


என்பது 


26 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( உபாகாணப் பிராமணம் 


உரை 


பிரசாபதி ஆட்டுக்கடாக்களை உண்டாக்குகின்றனர் . அக்கினியாகிய உருத் 
திரன் அவைகட்கு இறைனாவன் . இவ்விருவரையுங் கூறும் இம்மந்திரத்தால் 
ஆட்டுக்கடாவை தருப்பையாலும் இச்சிக்கிளையாலுந் தொடல் வேண்டும் .. 
அவ்விருவர்களாலும் உத்தரங் கொடுக்கப்பெற்று இக்கடா கொல்லப்படுகின் 
றது . அதுவும் , தன்மீது குற்றமில்லாதிருத்தற் பொருட்டு என்பதாம் . 


மந்திரங்கள் இரண்டு என்பதைப் புகழ்கின்றது 

பிராமணம் 2 


द्वाभ्यामुपाकरोति द्विपाद्यजमानः प्रतिष्ठित्यै । 


என்பது 


உரை 


எசமானன் இரண்டுகால்களை யுடையவன் , மந்திரங்களும் இரண்டு , ஆத 
லின் பெருமையை யடைகின்றான் என்பதாம் . 


உபாகரணஞ் செய்ததற்குப் பின் , பிரஜானந்த : என்பது முதலிய ஐந்து மர் 
திரங்களால் ஐந்து ஹோமங்கள் விதிக்கப்படுகின்றன. 

பிராமணம் 3 
उपाकृत्य पश्च जुहोति पाक्ताः पशवः पशूनेवाव रुन्धे । 

என்பது 


உரை 


உபாகரணஞ் செய்துவிட்டு ஐந்து ஹோமங்கள் செய்தல் வேண்டும் . 
ஆட்டுக்கடாக்கள் பங்ந்தி என்னுஞ் சந்தங்களாகின்றன . ஏனெனின் ? கால்கள் 
நான்கும் வால் ஒன்றுஞ் சேர்ந்து ஐந்தானதாலென்க. பங்ந்திச் சந்தமும் ஐந் 
தெழுத்துக் கொண்ட தென்பதாம் . 


கடாவைக் கொல்வதன் பொருட்டுக் கொண்டு போகுங்கால் , வேட்போன் செபீக் 
கும் மந்திரத்திலுள்ள , நாநா , என்பதன் பொருளின் கருத்தைக் காட்டுகின்றது . 

பிராமணம் 4 
मृत्यवे वा एष नीयते यत्पशुस्तं यदन्वारमेत प्रमायुको यजमानस्स्यानाना 
प्राणो यजमानस्य पशुनेत्याह व्यावृत्त्यै । 

என்பது 


சோமயாக பரிசேடம் 


27 


பிர -1 , அநு -5 ) 
உபாகாணப் பிராமணம் ) 


உரை 


மரணத்தின் பொருட்டுக் கொண்டுபோகும் கடாவின் பின்புறத்தைக் 
கையாற்றொடுதல் வேண்டும் . இது எசமானனுடைய பிராணன் கடாவுடன் 
கூடாமல் வேறாதல் வேண்டும் என்கின்றது என்பதாம் . 


கோன்றபிறகு செய்யும் ஹோமம் விதிக்கப்படுகின்றது 

பிராமணம் 5 
यत्पशुर्मायुम कृतेति जुहोति शान्त्यै । 


என்பது 


உரை . 


அம்ஹஸோ முஞ்சது என்னும் மந்திரத்தாற் போற்றுதல் பாவம் 
நீக்குதற் பொருட்டென்பதாம் . 


வேட்போனும் , வேள்வித் தலைவனும் வபையைக் குத்திக் காய்ச்சும் ஒருவகை 
முள்ளை எடுத்துக்கொண்டு கடாவை யடைதல் வேண்டுமென்னும் மந்திரத்தின் 
வெளிப்படைப் பொருளைத் தெரிவிக்கின்றது . 

பிராமணம் 6 
शमितार उपेतनेत्याह यथायजुरेवैतत् । 

என்பது . 


உரை 


இம்மந்திரம் பாதங்களுடன் ( அடிதளைகளுடன் ) கூடியதால் இருக்கு 
மந்திரமேயாம் . அங்ஙனமாயினும் எசுர்வே தத்திற் கூறப்பட்டிருத்தலின் , 
அல்லது , அக்கருமத்தில் விநியோகஞ் செய்வதால் எசுர்மந்திர மெனப்படு 
கின்றது என்பதாம் . 


வபையின் ( ஈரல் சவ்வின் ) மேல் நெய்விடுதலை விதிக்கின்றது 

பிராமணம் 7 
वपायां वा आह्रियमाणायामग्नेमधोऽपक्रामति त्वामु ते दधिरे हव्यवाहमिति 
बपाममि जुहोत्यग्नेरेव मेधमवरुन्धेऽथो शृतत्वाय । 


என்பது 


28 


கிஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( உபாகரணப் பிராமணம் 


உரை 


ஹோமத்தின் பொருட்டு வபையைக் கொண்டுவரும்போது அக்கினி 
யிடத்திலிருந்து எக்ஞம் கடனாக வாங்கப்படுகின்றது . அது , இந்த ஹோமத் 
தால் நீக்கப்படுகின்றது . இதுபற்றியே , மந்திரத்தில் , அக்கினி வேள்வியைத் 
தாங்குகின்றது எனப்பட்டது . இதனால் அவியை ஏற்றுக்கொள்வது என்பது 
மாம் . மற்றும் , சமைக்குங் கருத்தனை எனச் சிறப்பித்தலின் இந்த 
ஹோமமானது வபை நன்கு பக்குவமாதற் பொருட்டுச் செய்யப்படுகின்றது 
என்பதாம் . 


பூர்வ பரிவப்யம் , உத்தர பரிவப்யம் என்னும் ஹோமங்களை விதிக்கின்றது 

பிராமணம் 8 
पुरस्तात्स्वाहाकृतयो वा अन्ये देवा उपरिष्टात्स्वाहा कृतयोऽन्ये स्वाहा 
देवेभ्यो देवेभ्यस्स्वाहेत्यभितो वपां जुहोति तानेवोभयान्त्रीणाति । 


என்பது 


உரை. 
முன் சுவாஹாகாரத்தேவதை வேறு , பின் சுவாஹகாரஞ் செய்யப்பெற்ற 
தேவதைகள் வேறு , சுவாஹா என்னுஞ் சொல்லை முன்னும் பின்னும் மாற்றி 
வைத்திருத்தலின் இருவகையான தேவதைகளும் இதனாற் பிரியமடைகின்றன 
என்பதாம் . 

ஐந்தாம் அநுவாகம் 

முற்றிற்று 


ஆறாம் அநுவாக விடயச் சுருக்கம் . 
आग्नेय्यमे नयेतीदं विष्णुरित्येषवैष्णवी । 
अग्न आयूंषि चामेयी आवायो इतिवायवी ॥ १ 
आघाये अग्निमैन्द्री स्याधुनज्मीति त्रिभिः क्रमात् । 
साद्यन्ते द्रोणकलशाधवनीयोचपूत भूत् ॥ ३ ॥ 
युनेतिमन्त्रणं कुर्यात्सवनीय स्रुव सुचाम् । 
अमिरित्यादिदशभिग्रहपात्राणि संस्पृशेत् ॥ 
षष्ठानुवाके संप्रोक्ता मन्त्रा एकोन विंशतिः ॥ १ ॥ 


சோமயாக பரிசேடம் 


29 


பிர .1 , அநு -3 ) 
அபிமந்திரண மத்திரம் ) 


ஆக்னேய இருக்கால் அக்னீத்ர மண்டபத்தையும் , விஷ்ணு மந்திரத் 
தால் அவிர்த்தானத்தையும் , அக்ன , என்பது முதலிய தால் சுருக்கு முதலான 
வைகளையும் , ஆவாயோ , என்பது முதலியதால் கிரகபாத்திரங்களையும் , ஆகா 
யே , என்பது முதலிய தால் சபாமண்டபத்தையும் தொடுதல் . வேதியில்வைத்த 
சுருக்குக்களை அபிமந்திரணஞ் செய்தல் , துரோணகலசம் , பூதபிருத்து ஆதவ 
ணீயம் என்பவைகளை வைத்தல் , உபாம்சு முதலிய பத்துக்கிரக பாத்திரங்களை 
யும் பத்து மந்திரங்களால் தொடுதல் என்பது .. 


மூன்றாங் காண்டம் முதற் பிரபாடகம் 

ஆறாவது அநுவாகம் . 
இரண்டு பஞ்சாதிகட்குமேல் முப்பத்து மூன்று பதங்களைக் கொண்டது . 

அபிமந்திரணத்திற்குரிய மந்திரங்களும் , பிராமணங்களும் 
यो वा अयथादेवतं यज्ञमुपचरत्या देवताभ्यो वृश्च्यते पापीया 
न्भवति यो यथादेवतं न देवताभ्य आ वृश्च्यते वसीयान्भवत्या 
नेय्यर्चाऽऽनध्रिममि मशेद्वैष्णव्या हविर्धानमाग्नेय्या मुचौ वाय 
व्यया वायव्यान्यन्द्रिया सदौ यथादेवतमेव यज्ञमुप चरति न 
देवताभ्य आ वृश्च्यते वसीयान्भवति युनज्मि ते पृथिवीं ज्योतिषा 
सह युनज्मि वायुमन्तरिक्षण ॥ १॥ ते सह युनज्मि वाच५ सह 
सूर्येण ते युनज्मि तिस्रो विचीयस्य ते । अग्निर्देवता गायत्री 
छन्द उपाशोः पात्रमसि सोमो देवता त्रिष्टुप्छन्दोऽन्तर्यामस्य 
पात्रमसीन्द्रो देवता जगती छन्दै इन्द्रवायुवोः पात्रमसि बृहस्प 
तिर्देवताऽनुष्टुप्छन्दौ मित्रावरुणयोः पात्रमस्य॒श्विना देवा पङ्क्ति 
श्छन्दोऽश्विनोः पात्रमसि सूर्यो देवता बृहती ॥२ ॥ छन्दश्शुक्र 


- 


30 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் - 3 

( அபிமந்திரணம 

ரண மந்திரம் 
स्य पात्रमसि चन्द्रमा देवतां सतो बृहती छन्दो मन्थिनः पात्र 
मसि विश्वं देवा देवतोष्णिहा छन्द आग्रयणस्य पात्रमसीन्द्रो देव 
तो ककुच्छन्दै उक्थानां पात्रमसि पृथिवी देवता विराट्छन्दो ध्रुव 
FREE || 2 || 


இவ்வ நுவாகம் , சோமரசம் பிழியும்பகலிலுள்ள பிரயோகத்தைத் 
தொடங்கும்போது தொடுவதையும் , மந்திர விசேடங்களையுங் கூறுகின்றது . 


தொடும் வகையை விதிக்கின்றது 


பிராமணம் 1 
यो वा अयथादेवतं यज्ञमुपचरत्या देवताभ्यो वृश्च्यते पापीयान्भवति यो 
यथादेवतं न देवताभ्य आ वृश्च्यते वसीयान्भवत्याग्नेय्यर्चाऽऽग्रीध्र 
मभि मृशेट्टैष्णव्या हविधानमग्नेय्या स्वचो वायव्यय वा व्यान्यन्द्रिया 
सदो यथादेवतमेव यज्ञमुप चरति न देवताभ्य आ वृश्च्यते वसीया . 
நாசர் 

என்பது 


உரை. 


ஆக்னீத்ர மண்டம் அவிர்த்தானமண்டபம் என்பவைகளுக்கு யாதொரு 
தவதையுண்டோ, அதையன்றி வேறு தேவதையை வழிபடில் உரிய தேவ 
தையை விட்டுவிட்ட குற்றமும் வறுமையும் வரும் . ஆதலின் எம்மந்திரத்தில் 
எத்தேவதை கூறப்பட்டிருக்கின்றதோ , அம்மந்திரத்தால் அதைத் தொட்டு 
விடில் அக்குற்றம் இல்லை . அம்மந்திரங்கள் வருமாறு : - அக்னே நய , என்னும் 
மந்திரத்தால் ஆக்னீத்ர மண்டபத்தையும் , இதம் விஷ்ணுர் விசக்ரம் , என்னு 
மந்திரத்தால் அவிர்த்தான மண்டபத்தையும் , அக்ன ஆயூம்ஷிபவஸே , என்னு 
மந்திரத்தால் சுருக்குக்களையும் , ஆவாயோ பூஷசுசிபா : என்பதால் கிரகபாத் 
திரங்களையும் , ஆகாயே அக்னிமிந்ததே என்னு மந்திரத்தால் சபையையுந் 
தொடல் வேண்டும் என்பதாம் . 


ர 


பிர -1 , அ.நு -6 ) சோமயாக பரிசேடம் 

31 
அபீமந்திரண மந்திரம் ) 

துரோண கலசம் , ஆதவனீயம் பூதபிருத் என்னும் சோமரச பாத்திரங்களை 
வைத்தற்குரிய மந்திரங்கள் . 

மந்திரங்கள் 1 , 2 , 3 . 
युनज्मि ते पृथिवीं ज्योतिषा सह युनज्मि वायुमन्तरिक्षेण ते सह युन . 
ज्मि वाच सह सूर्येण ते । 


என்பது 


உரை 


துரோண கலசமே ! உனது வடிவாகியமண்ணை , அக்கினியுடன்கூட இவ் 
விடத்தில் வைக்கின்றேன் . ஆகவனீயமென்னுங்குடமே ! உனது வடிவாகிய 
வாயுவை அதன் நிலைக்களமாகிய வாயுவுடன் இங்கு வைக்கின்றேன் . பூத 
பிருத் என்னுங் குடமே ! உன்னை , வாக்கென்னும் விண்ணுலகத்துடன் இங்கு 
வைக்கின்றேன் என்பதாம் . 


சுது முதலான மூன்று சுருக்குக்களைத் தொடுவதற்குரிய மந்திரம் . 


மந்திரம் 4 . 
युनज्मि तिस्रो विपृचस्सूर्यस्यते । 


என்பது 


உரை 


சுகு , உபபிருத் , துருவம் என்னும் மூன்று சுருக்குக்களையும் , சூரியனாகிய 
உனது ஒளியால் பிரித்துத் தொட்டுவைக்கின்றேன் என்பதாம் . 


உபாம்சு பாத்திரத்தை வைத்தற்குரிய மந்திரம் . 

மந்திரம் 5 . 
RTO SET TTR : TTTERT I 


என்பது 


உரை 


கிரக பாத்திரமே ! உன்னை அக்கினி தேவதை பாதுகாப்பதாகுக . காயத் 
திரிச் சந்தம் உன்னைப் பரிபாலிக்க . நீ , உபாம்சு என்னும் சோமரச பாத்திரமா 
யிருக்கின்றாய் என்பதாம் . 


32 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( அபிமந்தி ரண மந்திரம் 
மேலும் மேலும் வைக்கவேண்டிய ஒன்பது பாத்திரங்கட்கும் மந்திரங்கள் . 


. 


மந்திரங்கள் 6-14 . 


0 


सोमो देवता त्रिष्टुप्छन्दोऽन्तर्यामस्य पात्रमसीन्द्रो देवता जगती छन्द इन्द्र 
वायुवोः पात्रमसि बृहस्पतिदेवताऽनुशुप्छन्दो मित्रावरुणयोः पात्रम 
स्यश्विनी देवता पक्तिश्छन्दोऽश्विनोः पात्रमसि सूर्यो देवता बृहती 
छन्दश्शुक्रस्य पात्रमसि चन्द्रमा देवता सतो बृहती छन्दो मन्थिनः 
पात्रमसि विश्व देवा देवतोष्णिहा छन्द आग्रयणस्य पात्रमसीन्द्रो देव . 
ता ककुच्छन्द उक्थानां पात्रमसि पृथिवी देवता विराटछन्दो धुवस्य 
SE 


என்பது 


உரை 


சோமம் தேவதை , திருஷ்டுப் சந்தம் , அந்தர்யாமி என்னும் பாத்திரமா 
யிருக்கின்றாய் . இந்திரன் தேவதை , சகதிச்சந்தம் . இந்திரவாயுப் பாத்திரமாக 
இருக்கின்றாய் . பிருகற்பதி தேவதை , அநுஷ்டுப்ச் சந்தம் , மித்திராவருண 
பாத்திரமாயிருக்கின்றாய் . அசுவினிகள் 

தேவதை , 

பங்ந்திச் சந்தம் , 
அசுவினிப் பாத்திரமாக இருக்கின்றாய் . சூரியன் தேவதை, பிருகதீச் சந்தம் , 
சுக்கிர பாத்திரமாயிருக்கின்றாய் . சந்திரன் தேவதை , சதோபிருகதிச்சந்தம் , 
மந்தி என்னும் பாத்திரமாயிருக்கின்றாய் . விசுவே தேவதை , உஷ்ணிக்ச் 
சந்தம் , ஆக்கிராயண பாத்திரமாயிருக்கின்றாய் . இந்திரன் தேவதை , ககுச் 
சந்தம் , உக்த்ய பாத்திரமாயிருக்கின்றாய் . பிருதிவி தேவதை , விராட்ச் சந்தம் , 
துருவ பாத்திரமாயிருக்கின்றாய் என்பதாம் . 


ஈண்டு , இவ்வாநுவாகத்திற் கூறிய பிரயோகங்களை , முதற் காண்டம் , 
மூன்றாம் பிரபாடகம் , பதின்மூன்றாம் அநுவாகம் ஹ்ருதேத்வா , மனஸேத்வா 
என்னும் அநுவாகத்தின் பிரயோகத்திற் காண்க . 


ஆறாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


சோமயாக பரிசேடம் 


பிர -1 , அநு -7 ) 
பொறுமை வேள்வி ) 


33 


ஏழாம் அநுவாக விடயச் சுருக்கம் . 
आसन्येति पुरा होमस्स्यात्प्रातरनुवाकतः । 
स्पधर्या सुन्वतस्सोमं संवेशाहुति पञ्चकम् ॥ १ ॥ 
प्रशब्दयुक्तानि याज्यानि मरुत्वत्य उपक्रमे । 
बृहद्रथतरेद्वेच विहव्यच निमित्ततः 
नित्यप्रयोगादेताबान्विशेषस्स्पर्धयांभवेत् ॥ २ ॥ 


பிராதர நுவாகம் என்னுஞ் சஸ்திரத்தைச் சொல்வதற்குமுன் செய்ய 
வேண்டிய ஓமம் , ஷை ஹோமத்தின் இடத்தில் பகையுடைய வேள்வித் 
தலைவர்கள் செய்ய வேண்டிய ஐந்து ஹோமங்கள் என்னுமிவைகட்கு மந்திரங் 
களும் , உத்காதா என்பவன் பகையுடையவன் செய்யும் வேள்வியிற் செய்ய 
வேண்டிய விசேடம் , ே ஹாதாவிற்கு விசேடம் , எசமானனுக்கு விசேடம் 
என்னுமிவைகட்குப் பிராமணங்களும் இவ்வ நுவாகத்திற் சொல்லப்படுகின் 
றன என்பது , 


மூன்றாங் காண்டம் முதற் பிரபாடகம் 

ஏழாவது அநுவாகம் 
மூன்று பஞ்சாதிகட்கு மேல் இருபத்தெட்டுப் பதங்களைக் கொண்டது . 


இரண்டு வேள்வித் தலைவர்கள் தம்முள் பொறாமை கொண்டு செய்யும் 
வெள்வியின் பிரயோகங்களைக் கூறு மந்திரங்களும் பிராமணங்களும் . 

इष्टर्गो वा अध्वर्युयजमानस्येष्टगः खलु वै पूर्वोऽष्टुः क्षीयत आस 
न्यान्मा मन्त्रात्पाहि कस्याश्चिदभिशस्त्या इति पुरा प्रतिरनुवाका 
ज्जुहुयादात्मन एव तदध्वयुः पुरस्ताछम नह्यतेऽनात्य संवेशाय 
त्वोपवेशाय त्वा गायत्रियास्त्रिष्टुभो जगत्ण अभिभूत्यै स्वाहा प्रा 
णापानौ मृत्योर्मा पातं प्राणापानौ मा मा हासिष्ट देवासु वा एते 


5 


34 


0 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( போறமை வேள்வி 
प्राणापानौः ॥ १॥ व्यायच्छन्ते येषा ५ सोमस्समृच्छते संवे 
शाय त्वोपवेशाय त्वेत्याह छन्दासि वै सवेश उपवेशश्छन्दो 
भिरेवास्य छन्दासि वृक्ते प्रेतिवन्त्याज्यानि भवन्त्यभिजित्यै 
मरुत्वतीः प्रतिपदो विजित्या उभे बृहद्रथंतरे भवत इयं वाव रथं 
तरमसौ बृहदाभ्यामे वैनमन्तरेत्यद्य वाव रथंतर ५ श्वो बृहदद्याश्वा 
देवैनमन्तरे ति भूतम् ॥ २॥ वाव रथंतरं भविष्यबृहद्भूताच्चै 
वैन भविष्यतश्चान्तरति परि मिनं वाव रथंतरमपरिमितं बृहत्परि 


- 


मिताच्चैवैनमपरिमिताच्चान्तरे ति विश्वामित्रजमदग्नी वसिष्ठेनास्पर्वे 


ता ५ स एतजमदग्निर्विहव्यमपश्यतेन वै स वसिष्ठस्येन्द्रियं वीर्यम .. 
वृक्त यद्विहव्य शस्यत इन्द्रियमेव तद्वी यजमानो भ्रातृव्यस्य 
वृक्ते यस्य भूयासो यज्ञक्रतव इत्याहुस्स देवता वृक्त इति 
यद्यग्निष्टोमस्सोमः परस्तात्स्यादुक्थ्यं कुर्वीत याक्थ्यस्स्याद 
तिरात्रं कुर्वीत यज्ञक्रतुभिरेवास्य देवा वृक्ते वसीयान्भवति ॥३ ॥ 
ஒரு நித்தியப்பிரயோகத்தை விதிக்கின்றது . 

பிராமணம் 1 . 
इष्टो वा अध्वर्युर्यजमानस्येष्टर्गः खलु वै पूर्वोऽष्टुंः क्षीयत आसन्यान्मा म 
न्त्रात्याहिं कस्याश्चिदभिशस्त्या इति पुरा प्रातरनुवाकाज्जुहुयादामन 
एव तदध्वर्युः पुरस्ताच्छम नातेऽनात्यै । 


என்பது 


சோமயாக பரிசேடம் 


35 


பிர -1 , அநு -7 ) 
பொறுமை வேள்வி ) 


உரை 


சோம்பல் முதலியவைகளால் விருப்பத்தைக் கெடுக்கும் வேட்போன் , 
எசமானனுடைய வேள்வியிலும் சோம்பல் முதாலான வைகளைப் போக்கமுடி 
யாத வனாகின்றானாதலின் முதலில் தானுங் கெடுகின்றான் , பிறகு எசமானனுங் 
கெடுகின்றான் ; அதில் தனது கேட்டை நீக்குவதற்கு , ஹோதாவின் பிராதர நு 
வாகத்தை ஓதுவதற்கு முன் ஆசநாயத் என்பது முதலிய மந்திரத்தால் நெய் 
யைக்கொண்டு ஒரு ஹோமஞ் செய்தல் வேண்டும் . அதனால் , வேட்போன் தனக் 
குச் சுகத்தைத் தேடுகின்றான் . அது எசமானனுடைய சுகத்தின் பொருட்டா 


கின்றது . 


ஹோமமந்திர உரை . 


அக்கினியே ! நீ , பகைவனுடைய முகத்திலிருந்துண்டாகும் செய்வினை 
மந்திரத்திலிருந்து எம்மைப் பாதுகாப்பாயாக . தேவ ! எம்மைப் பரிபாலிப்பா 
யாக . அங்ஙனமே ! எல்லாவகையான செய்வினைகளிலிருந்தும் எம்மைப் பாது 
காப்பாயாக என்பதாம் . 

இந்த ஹோமமும் முதற்காண்டம் மூன்றாம் பிரபாடகம் பதின் மூன்றாம் 
அநுவாகத்தில் விநியோகிக்கப் படுகின்றது . இந்த ஹோமம் சோமயாகத்தில் 
நித்தியமாய்ச் செய்ய வேண்டியதாம் . 


பொறமையைால் சோமயாகஞ் செய்யும் இரண்டு வேள்வித் தலைவர்கள் , 
மேற்கூறிய ஹோமமந்திரத்திற்குப் பதிலாகச் சேய்மவேண்டிய ஐந்து மந்திரங்கள் 
இவையெனக் காட்டுகின்றது . 


மந்திரங்கள் 1-2-3-4-5 


संवेशाय त्वोपवेशाय त्वा गायत्रिया अभिभूत्यै स्वाहा । 


என்பது 


உரை . 


படுக்கை ஆசனம் என்னுமிரண்டுங் கிடைத்தற் பொருட்டும் , பகை 
வன் தாழ்ந்துபோதற் பொருட்டும் , காயத்திரியையே கருத்தாவாகக் கொண்ட 
அக்கினியே ! உனக்கு இவ்வாகுதி அர்ப்பணமாகுக என்பதாம் 


* 


36 கிஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காணடம -3 

( பொறமை ( வள்வி 
ஈண்டு , ஸ்வாஹா என்பதுடன் , 
संवेशायत्वोपवेशायत्वा त्रिष्टुभोऽभि भूत्यैस्वाहा । 
எனவும் , 
संवेशायत्वोपवेशायत्वा जगत्या आभिव्भूत्यैस्वाहा । 
எனவும் , 
प्राणापानौ मृत्योर्मापातश्स्वाहा । 
பிராண அபானன்களே ! மிருத்துவினின்றும் எம்மைப் பாதுகாப்பாக 
ளாக எனவும் 

प्राणापानौ मामाहासिष्ट स्वाहा 
பிராண அபானன்களே ! ஒருக்காலும் எம்மை விட்டுவிடாதீர்கள் . 

எனவும் அந்வயஞ் செய்து கொண்டு ஐந்து மந்திரங்களையும் பகுத் 
துணர்ந்து கொள்க . 


மேற்கூறிய மந்திரங்கட்குப் பிராமணங்கள் . 

பிராமணம் 2 
देवतासु वा एते प्राणापानयोक्यच्छन्ते येषा सोमस्समृच्छत संवे 
शाय त्वोपवेशाय त्वेत्याह छन्दासि वै संवेश उपवेशश्छन्दोभिरेवास्य 
छन्दासि वृक्ते । 


என்பது 


உரை 


இரண்டு வேள்வித் தலைவர்கள் பொறாமையால் சோமயாகங்களைத் 
தொடங்கில் , தேவதைகளைப் பற்றியும் , பிராண அபானன்களைப் பற்றியும் 
இது எமது இது எமது என்று விவாதம் உண்டாகின்றதோ, அங்கு , “ சம்வே 
சாய த்வா என்பது முதலான ஐந்து மந்திரங்களால் , பிராதர நுவாகத்திற்கு 
முன்செய்தல் வேண்டும் என்கின்றது . சம்வேசம் உபவேசம் என்பது சந்தங் 
களாமாதலின் வேள்வியில் ஓதத் தொடங்கிய சந்தங்களால் பகைவனுடைய 
சந்தங்கெட்டுவிடுகின்றது . தேவர்களும் , பிராண அபானன்களும் தனது வச 
மானதால் துன்பின்றி புகவும் உட்காரவும் வல்லுநனாகின்றார்கள் என்பபதாம் . 


பிர -1 , அநு -7 ) சோமயாக பரிசேடம் 

37 
பொறமை வேள்வி ) 

போறமை யாகஞ் செய்யத் தொடங்குவதில் வேட்போன் செய்ய வேண் 
டி .! தொழில்களைக்கூறிவிட்டு உக்காதா செய்யவேண்டியதைக் கூறுகின்றது . 


பிராமணம் 3 
प्रेतिवन्त्याज्यानि भवन्स्यभिजित्यै मरुत्वतीः प्रतिपदो विजित्या उभे बृहद्र 
थंतरे भवतः । 

என்பது 


உரை . 


உத்கா தா ( சாம மறைபாடுவோன் ) அக்ன ஆயாஹி என்பதற்குப் பதி 
லாக , பிரவோவாஜா : என்பது முதயதைப் பாடல் வேண்டும் . இத்தகைய 
பாடல் , பிரதிபதி , எனவும் , மருத்வதீ ; எனவும் வழங்கப்பெறும் . இதனால் 
வெற்றி யுண்டாகின்றது . இதுவும் ஆஜ்யத்து தியிலாம் . பிருஷ்டத்து தியிலோ , 
பிருகத் சாமம் , ரதந்தர சாமம் என்னு மிரண்டையும் ஓதுமிடத்து விகல்பமா 
கிறது . பொறாமையாற் செய்யும் இவ்வேள்வியிலோ , பிருகத் , ரதந்தரம் என் 
னும் இரண்டும் ஒன்று சேர்ந்தே ஓதப்படுகின்றன என்பதாம் . 


சேர்ந்துள்ள அவ்விரண்டையும் பலவாறகப் புகழ்கின்றது . 


பிராமணம் 4 . 


इयं वाव रथंतरमसौ बृहदाभ्यामेवैनमन्तरेत्यद्यवाव रथंतर ५ श्वो 

बृहदद्याश्यावे वनमन्तरेति भूत वाव रथेतरं भविष्यबृहद्भूताच्चैवैनं 
भविष्यतश्चान्तरेति परिमितं वाव रथंतरमपरिमितं बृहत्परिमिताच्चै 
वैनमपरिमिताच्चान्तरेति । 


என்பது 


உரை . 


பிருகத் , ரதந்தரம் என்னுமிரண்டு துதிகளும் மண்ணுலக முதலிய 
உலகங்களை யடைவதற்குக் காரணங்களாதலின் அவ்வடிவங்களாய்த் துதிக்கப் 
படுகின் மன . அவ்விரண்டு துதிகளையும் ஒன்று சேர்த்து ஓதினவன் , இரண் 
டுலகததும் பொறாமை யுடையவனை விலக்குகின்றான் . மற்றும் ; நிகழ்கால முத 
லிய வடிவாகவும் இறந்தகால முதலிய வடிவாகவுந் துதிக்கின் றவன் , இரண் 


15 


38 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 

( காண்டம் .3 
( பொறமை வேள்வி 


நாட்களிலும் விலக்குகின்றான் . நிகழ்கால பயன் இறந்தகால பயனாகத் துதிக் 
கின் அவ்விரண்டு பயன்களிலிருந்தும் விலக்குகின்றான் . அங்ஙனமே கணச்கி 
லாத்து , கணக்குள்ளது என்னும் 

என்னும் இரண்டு நலங்களிலிருந்தும் விலக்குகின் 
றான் என்பதாம் . 


இவ்வாறு , இருவருக்கும் , சம்வேர , என்பது முதலிய மந்திரத்தாற் செய்ய 
வேண்டியவற்றைக் கூறிவிட்டு ஹோதாவின் செயலைக் கூறகின்றது . 

பிராமணம் 5 . 
विश्वामित्रजमदग्नी वसिष्ठेनास्पर्धेता ५ स एतजमदग्निर्विहव्यमपश्यत्तेन वै 
स वसिष्ठस्येन्द्रियं वीर्यमवृक्त यद्विहव्य ५ शस्यत इन्द्रियमेव तद्वीर्य 
यजमानो भ्रातृव्यस्य वृङ्क्ते । 


ன்பது . 


உரை 


த்தகைய யாகத்தில் , ஹோதா ( இருக் கோதுவோன் ) வைசுவ தேவ 
சஸ்திரத்தை ஓதும்போது , ஆநோடத்ரா , என்னுஞ் சூக்தத்திற்குப் பதிலாக 
மமாக்னே என்பது முதலிய வி ஹவ்யம் என்னுஞ் சூக்தத்தை ஓதல் வேண் 
டும் . இதனால் சமதக்கினி ஓதிய விஹவ்ய சஸ்திரத்தால் வசிஷ்ட முனிவ 
ருடைய இந்திரியவன்மை கெட்டதுபோல் எசமானனிடத்துப் பொறாமை 
கொண்ட பகைவனுடைய இந்திரியவன்மையுங் கெட்டுவிடும் என்பதாம் . 


எசமானன் செய்யவேண்டிய செயல் விசேடத்தைக் காட்டுகின்றது . 

பிராமணம் 6 
यस्य भूयासो यज्ञक्रतव इत्याहुस्स देवता वृक्त इति यद्यग्निष्टोमस्सोमः 
परस्तात्स्यादुक्थ्यं कुर्वीत याक्थ्यस्स्यादतिरात्रं कुर्वीत यज्ञक्रतुभिरे . 
बास्य देवता वुङक्ते वसीयान्भवति । 


என்பது 


உரை 


பொறாமை கொண்டவர்களுள் , மிகுந்த அங்க உபாங்கங்கள் 

களுடன் கூடிய 
எக்ஞக் கிருதுக்களை யுடையவன் , பொறாமை யுடையவனது தேவதைகளைக் 
கடுக்கின்றான் . ஆதலின் , பொறாமையுடைய ஒருவன் , பன்னிரண்டு துதி 
களுடன்கூடிய அக்கினிஷ்டோம யாகத்தை முடிக்கின்ற போது பொறாமைக் 


பிர -1 , அ . H - 3 ) சோமயாக பரிசேடம் 

39 
உ.பாம்சுக்கிரஹ மந்திரம் ) 
குரிய மற்றொருவன் , பதினைந்து துதிகளோடு கூடிய உக்த்யம் என்னும் 
பாகத்தைச் செய்தல் வேண்டும் . ஒருகால் , அவன் உக்த்ய யாகத்தைச் செய் 
யில் , இவன் , இருபத்தொன்பது துதிகளுடன்கூடி ய அதிராத்திரம் என் 
னும் யாகத்தைச் செய்வானாக என்பதாம் . 


ஏழாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


எட்டாவது அநுவாக விடயச்சுருக்கம் . 
निग्राभ्यादितृषन्नन्त निग्र भ्याग्रहणेसति । 
स्वामिन वाचयेत्सोमं मन्त्रयेत ह्यवीवृधं ॥ १ ॥ 
आमास्कानभि मन्ध्यांशुद्रप्सो बिन्दुंतुमन्त्रयेत् । 
चत्वार एते मन्त्रास्स्युरष्टमे त्वनुवाकके ॥ २ ॥ 


உபாம்சுக் கிரகத்திற்குத் தண்ணீர் விடும் போது வேள்வித் கலைவனை 
வித்தல் , சோமத்தை அபிமந்திரணஞ் செய்தல் , முதலிலெழுஞ் சோமத்திவலை 
பைப் போற்றல் , பிறகு எழும் , பெருந் திவலைகளைப் போற்றல் என்பது . 


--- 


மூன்றாங் காண்டம் முதற்பிரபாடகம் 

எட்டாம் அநுவாகம் 
மூன்று பஞ்சாதிகட்குமேல் பத்துப் பதங்களைக் கொண்டது 

உபாம்சுககிரகத்திற்குரிய மந்திரங்கள் . 
निग्राभ्यास्स्थ देवश्रुत आयुमै तर्पयत प्राणं मै तर्पयतापानं में 
तर्पयत व्यानं में तर्पयत चक्षुझे तर्पयत श्रोत्रं मे तर्पयत मनेो मे 
तर्पयत वाच मे तर्पयताऽऽत्मान मे तर्पयताङ्गानि मे तर्पयत प्रजा 


- 


में तर्पयत पशून्मे तर्पयत गृहान्म तर्पयत गणान्म तर्पयत सर्व 


| MATLL - 3 


40 


-- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 

(உபாய்சுக்கிரஹ மந்திரம் 
गणं मा तर्पयत तर्पयत मा ॥ १ ॥ गणा मे मा वि तृपन्नोषधयो 
वै सोमस्य विशो विशः खलु वै राज्ञः प्रदातोरीश्वरा ऐन्द्रस्सोमो 
ऽवीवृधं वोमनसा सुजाता ऋतप्रजाता भग इद्वस्स्याम । इन्द्रण 
देवीर्वीरुधस्संविदाना अनु मन्यन्ता ५ सवनाय सोममित्याहौ 
षधीभ्य एवैन स्वायै विशम्स्वाय देवतायै निर्णच्याभि षुणोति 
यो वै सोमस्याभिषयमाणस्य ॥२ ॥ प्रथमेऽशुस्स्कन्दति स 
ईश्वर इन्द्रियं वीर्य प्रजांपशून्यजमानस्य निहन्तोस्तमभि मन्त्रये 
ताऽऽ माऽस्कान्त्सह प्रजया सह रायस्पोपे णेन्द्रियं मे वीर्य मा 


निर्वधीरित्याशिषमेवैतामा शास्त इन्द्रियस्य बायस्य प्रजाय पशूना 
मनिर्घाताय द्रप्सश्चस्कन्द पृथिवीमनु यामिमं च योनिमनु यश्च 
पूर्व । तृतीय योनिमर्नु संचरन्तं द्रप्सं जुहोम्यनु सप्त होत्राः ॥३ ॥ 
இவ்வ நுவாசத்தில் , உபாம்சுக் கிரகத்திற்குச் சோமரசம் பிழிவதன் 
பொருட்டு வேண்டிய மந்திரங்கள் கூறப்படுகின்றன . 


அவிழ்மதீரிமா:, என்பது முதலிய மந்திரத்தால் குடத்தில் நிறைத்து வைத்திருக் 
கின்ற நீரை வார்த்துக் கொள்ளும்போது , எசமானனை ஓதும்படி செய்யவேண்டிய 
மந்திரம் . 

மந்திரம் 1 
निनाभ्यास्स्थ देवश्रुत आयुर्भे तर्पयत प्राण मे तर्पयतापान मे तर्पयत व्यानं 
मे तर्पयतचक्षुर्मे तर्पयत श्रोत्रं मे तर्पयत मनो मे तर्पयत वाचं मे तर्प 
यताऽ s मान मे तर्पयताङ्गानि मे तर्पयत प्रजा मे तर्पयत पशू मे तर्पयत 
गृहान्मे तर्पयत गणान्मे तर्पयत सर्वगणं मा तर्पयत तर्पयत मा गणा 
मे मा चितृषन् । 

என்பது 


சோமயாக பரிசேடம் 


பிர -1 , அநு S | 
ஆபாம் சுக்கிரஹ மந்திரம் ) 


உரை 


ஆயுளைக் 


நிக்ராப்யம் , தேவசுருதம் என்னுந் தண்ணீரே ! நீ, எமது 
கொடுப்பாயாக . இவ்வாறே , பிராணன் , வியானன் , கண் , செவி , மனம் , 
பாக்கு , ஆன்மா, அங்கங்கள் , பிரசைகள் , பசுக்கள் , வீடுகள் , கணங்கள் , சர்வ 
• கணங்கள் என்பவைகளைக் களிப்படைவிப்பாயாக . உனது . கலச் செயலால் 

நலச் 
மது ஏவலாளர் கூட்டம் துன்பிலாததாகுக என்பதாம் . 

இது , முதற் காண்டம் , நான்காம் பிரபாடகம் , முதல நுவாகத்தின் 
முதல் விநியோகத்திற்கு முன்னர் விநியோகிக்கப் படுகின்றது , 


சோமத்தைப் போற்றும் மந்திரத்தை எடுத்துக்கொண்டு உரை கூறுகின்றது . 

பிராமணம் 1 மந்திரம் 2 
ओषधयोवै सोमस्य विशो विशःखलु वै राज्ञःप्रदातोरीश्वरा ऐन्द्रम्सोमो 
ऽवीवृधं वो मनसा सुजाता ऋतप्रजाता भग इद्वस्स्याम । इन्द्रेण देवी 
वीरुधस्संविदाना अनु मन्यन्ता सवनाय सोममित्याहौषधीभ्य एवैः 
न स्वायै विशस्स्वायै देवतायै निर्याच्याभि षुणोति । 

என்பது 


உரை 


சோமராசனுடைய பிரசைகள் கொடி செடிகளாம் ஆதலின் எமக்குச் 
சோமத்தைக் கொடுத்தற்குரியவைகள் . இந்திரதேவதையையுடையது சோமம் . 
ஆதலின் , கொடி செடி , இந்திரன் என்பவர்களைப் பொருளாகக் கொண்ட 
அவீவிருதம் என்னும் மந்திரத்தால் சோமனைத் துதித்தல்கூடும் . மந்திரப் 
பொருள் : - எல்லாவுயிர்கட்கும் உதவி புரிதலின் நல்ல பிறப்பை யுடையவை 
களும் , யாகத்தின் பொருட்டு உண்டானவைகளுமான கொடி செடிகாள் ? 
உங்களை மனதால் வளர்க்கின்றோம் . அதாவது உங்களைப் போற்றுவதிலேயே. 
எப்போதும் இருக்கின்றோம் . இந்திரனுடன் ஒன்றுபட்ட சோமக்கொடிக 
ளான தேவிகள் காலையில் இரசம் பிழிவதற்கு ஆணை கொடுப்பார்களாக . இம் 
மந்திரத்தைப் படித்தலால் , சோமத்தின் பிரசைகளான கொடிசெடிகள் , தேவ 
தையாகிய இந்திரன் என்பவர்களிடத்தில் சோமத்தை வாங்கிப் பிழிகின்றான் 
என்பதாம் . 

இது , முதற் காண்டம் , நான்காம் பிரபாடகம் , இரண்டாம் அநுவாக 
தின் முதல் விநியோகத்தில் விநியோகிக்கப் படுகின்றது , 

6 


42 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( உபாம்சுக்கிரஹ மந்திரம் 
பிழியும்போது முதலில் எழகின்ற சோமரசத்தைப் போற்றுதலை விதிக்கின்றது . 

பிராமணம் 2 மந்திரம் 3 
यो वे सोमस्याभिषूयमाणस्य प्रथमोऽशुस्स्कन्दति स ईश्वर इन्द्रिय वीर्य 
प्रजां पशून्यजमानस्य निहन्तोस्तमभि मन्त्रयेता ss माऽस्कान्सह प्रजा 
सह रायस्पोषेणेन्द्रियं मे वीर्य मा निर्वधीरित्याशिषमेवैतामा शस्त 
! इन्द्रियस्यवीयस्य प्रजाय पशूनामनिधाताय । 


என்பது 


உரை 


பிழியும் இரண்டு பலகைகட்கிடையில் வைத்துப் பிழியும்போது 
லில் எழுந்துளி பூமியில் விழுகின்ற கல்லவா ? அது , எசமானனுடைய இந் 
திரிய முதலியவைகளை அடியோடு கெடுக்கும் வல்லமையுடையதாம் . ஆதலின் , 
இம்மந்திரத்தால் அத்துளி போற்றப்படுகின்றது . மந்திரப் பொருள் : 
மண்ணில் விழுந்த சோமரசத்துளியே ! நீ , பிரசைகளுடனும் தனங்களும் - 
னுங்கூடி எம்மைக் குறித்து மீண்டும் வந்திருக்கின்றாய் . ஆதலின் எமது 
இந்திரியம் முதலானவைகளைக் கெடுக்காதே என்பதாம் . 


இது முதற் காண்டம் , நான்காம் பிரமாடகம் இரண்டாம் அநுவாகம் 
முதல் விநியோகத்தில் விநியோகிக்கப் படுகின்றது . 


போற்றவேண்டிய மந்திரம் . 


மந்திரம் 4 
द्रप्सश्चस्कन्द पृथिवीमनु द्यामिमं च योनिमनु यश्च पूर्वः । तृतीयं योनिमनु 
संचरन्तं द्रप्सं जुहोम्यनु सप्त होत्राः । 


என்பது 


உரை 


மண்ணில் விழுந்த சோமரசத்துளியானது மண்ணுலகம் விண்ணுலகம் 
சுவர்க்கம் என்னும் மூன்றுலகத்துஞ் சென்று நலஞ் செய்வதாகுக , என்று 
மனதில் பாவித்துக்கொண்டு , அது சிதறிவிழந்த திசை யொழிந்த ஏனைய 
திசைகளில் ஹோமஞ் செய்கின்றேன் என்பதாம் . 

எட்டாம் அநுவாகம் 
முற்றிற்று . 


சோமயாக பரிசேடம் 


... 


9-1 , 341-9 ] 
சவனுத்தி மந்திரம் ) 


48 


மூன்றாங் காண்டம் முதற் பிரபாடகம் 


ஒன்பதாவது அநுவாகம் 
ஆறு பஞ்சாதிகட்குமேல் பதினொரு பதங்களைக் கொண்டது . 

சவனாகுதிகட்குரிய மந்திரங்களும் பிராமணங்களும் 
यो वै देवान्दैवयशसेनापयति मनुष्यान्मनुष्ययशसेन देवयश 
स्थव देवेषु भवति मनुष्ययशसी मनुष्यषु यान्प्राचीनमाग्रयणाद् 
ग्रहानगृह्णीयात्तानुपाशु गृलीयाद्यानूास्ता पब्दिमतो देवानेव 
तेवयशसेनापयति मनुष्यान्मनुष्ययशसेन देवयशस्यैव देवेषु भवति 
मनुष्ययशसी मनुष्यप्वग्निः प्रतिस्सवने पात्वमा वैश्वानरो महिना 
विश्वशंभूः । स नः पावको द्रविणं दधातु ॥ १॥ आयुष्मन्तः 
सहभक्षा स्याम । विश्व देवा मरुत इन्द्रो अमानस्मिन्द्वितीये 
सर्वने न अद्युः । आयुष्मन्तः प्रियमेषां वदन्तो वयं देवाना सुम 
तौ स्याम । इदं तृतीय ५ सर्वन कवीनामृतेन ये चमसमैरयन्त । 
ते सौधन्वनास्सुपरानशानासस्स्विष्टि नो अभि वसीयो नयन्तु । 
आयतनवतीर्वा अन्या आहेतयो हूयन्तेऽनायतना अन्या या आं 
घारतीस्ता आयतनवतीर्याः ॥ २ ॥ सौम्यास्ता अनायतना ऐन्द्र 
वायवमादायोऽऽघारमा धारयेदध्वरो यज्ञोऽयभस्तु देवा ओषधीभ्यः 
पशेव नो जनाय विश्वस्मै भूतायाध्वरोऽसि स पिन्वस्व घृतवद्देव 


- 


44 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( சவனததி மந்திரம் 
सोमेति सौम्या एव तदाहुतीरायतनवतीः करोत्यायतनवान्भवति 


य एवं वेदाथो द्यावापृथिवी एव घृतेन व्युनत्ति ते व्युत्ते उपजीव 


नीये भवत उपजीवनीयो भवति ॥ ३॥ य एवं वेदेष ते रुद्र 


- 


भागो यं निरयांचथास्तं जुषस्व विदेगौपत्य रायस्पोष सुवीर्य 
संवत्सरीणा स्वस्तिम् । मनुः पुत्रेभ्यो दायं व्यंभजत्स नाभाने 
दिष्ठ ब्रह्मचर्य वसन्तं निरंभजत्स आऽगच्छत्सोऽब्रवीत्कथा मा निर 
भागिति न त्वा निरंभाक्षमित्यब्रवीदङ्गिरस इमे सत्रमासते ते ॥४ ॥ 
सुवर्ग लोकं न प्र जानन्ति तेभ्य इदं ब्राह्मणं ब्रूहि ते सुवर्ग लोक 
यन्तोय एषां पशवस्तास्त दास्यन्तीति तेदेभ्योऽब्रवीत्ते सुवर्ग लोक 


- 


यन्तो य एषां पशव आसन्तानसा अददुस्त पशुभिश्चरन्तं यज्ञवा 
स्तौ रुद्र आऽगच्छत्सोऽब्रवीन्मम वा इमे पशव इत्यदुवै ॥ ५ ॥ 
मह्यमिमानित्यब्रवीन्न वै तस्य त ईशत इत्यब्रवीद्यद्यज्ञवास्तौ हीयते 


मम वै तदिति तस्माद्यज्ञवास्तु नाभ्यवेत्य ५ सेोऽब्रवीद्यज्ञे माऽऽ 


- 


भजाथ ते पशून्नामि मस्य इति तस्मा एतं मन्थिनस्सरसा 
वमंजुहोत्ततो वै तस्य रुद्रः पशून्नाभ्यमन्यत यत्रैतमेवं विद्वान्म 
न्थिनस्सनावं जुहोति न तत्र रुद्रः पशूनभि मन्यते ॥ ६ ॥ 


இதில் , சவனாகுதி சொல்லப்படுகின்றது . 


பிர -1 , அநு -9 ) சோமயாக பரிசேடம் 

45 
சவனததி மந்திரம் ) 

கிரஹ ( சோமரசம் பிடிக்கும் ) பாத்திரங்களின் இரைச்சல் . இரைச்சல் 
இன்மைகளை முறையே விதிக்கின்றது . 


பிராமணம் 1 
यो वै देवान्देवयशसेनार्पयति मनुष्यान्मनुष्ययशशसेन देवयशस्येव देवेषु 
भवति मनुष्ययशसी मनुष्येषु यान्प्राचीनमाग्रयणाद्ग्रहान्गृह्णीयात्तानु 
पाशु गृह्णीयाद्यानुर्धारस्तानुपब्दिमतो देवानेव तद्देवयशसेनापयति 
मनुष्यान्मनुष्ययशसेन देवयशस्येव देवेषु भवति मनुष्ययशसी मनु 
ரா 


என்பது 


உரை 


எசமானன் , தேவர்களின் பெருமையை அடைவிக்கில் தேவர்களுக்குள் 
தேவதையின் பெருமையை யடைகின்றான் . மனிதர்களின் பெருமையை யடை 
விக்கில் மனிதர்களுக்குள் மக்கட் பெருமையை யடைகின்றான் . அவ்விரண் 
டிற்கும் உபாயம் எது வெனின் ? கூறப்படுகின்றது . ஆக்கிராயணக் கிரக பாத் 
திரத்திற்கு முன் கிரகிக்கப்படும் , அம்சு , உபாம்சு , ஐந்திர வாயவீயம் என்ப 
வைகளில் சோமரசம் பிடிக்கும்போது அருகிலுள்ளார்கட்கும் காதில் கேட் 
காதபடி மந்திரங்களை ஓதிச் சோமரசத்தைப் பிடித்தல் வேண்டும் . இதனால் 
தேவர்கட்குள்ள பெருமை அடையப்படுகின்றது . ஆக்கிராயண கிரகபாத்திரத் 
திற்குமேல் பிடிக்கப்படும் , உக்த்யம் முதலான கிரகபாத்திரங்களில் சோம 
ரசத்தைப் பிடிக்கும்போது அருகிலுள்ளார்க்குக் கேட்கும்படி சிறிது ஒலி 
யெழுமாறு மந்திரங்களை ஓதல்வேண்டும் . இதனால் மனிதர்களின் பெருமை 
அடையப்படுகின்றது என்பதாம் . 


முதலாவது வனததி மந்திரம் . 


மந்திரம் 1 
अग्निः प्रातस्सवने पात्वस्मान्वैश्वानरो महिना विश्वशंभूः । स नः पावको 
द्रविणं दधात्वायुष्मन्तस्सहभक्षास्स्याम । 


என்பது . 


46 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( சவனகுதி மந்திரம் 


உரை 


பாவத்தைப் போக்கிப் புநிதஞ் செய்வதாகிய இந்த அக்கினி எம்மால் 
காலைச்சவனஞ் ( காலையில் சோமரசம் பிழிதல் ) செய்யும்போது எம்மைப் பாது 
காக்க . மற்றும் , எல்லா மக்கட்கும் இறையும் , தனது மகிமையால் உலகிற்கு 
சுகங் கொடுப்பதுமாகிய அவ்வக்கினி எமக்குத் தனத்தைக் கொடுக்க . அன்றி 
யும் , நீண்ட ஆயுளுடன் எல்லாவற்றையும் அநுபவிக்கின்றவர்களுடன் கூட 
யானும் எவ்வாற்றானு மிருப்பேனாக என்பதாம் . 


--- 


மத்தியான சவனம் முடியும்போது செய்யவேண்டிய மந்திரம் , 

மந்திரம் 2 
विश्वे देवा मरुत इन्द्रो अस्मानस्मिन्द्वितीये सवने न जाः । आयुष्मन्तः 
प्रियमेषां वदन्तो वयं देवाना ५ सुमतौ स्याम । 


என்பது , 


உரை. 


மருத்துக்கள் , இந்திரன் , மற்றும் எல்லாத் தேவர்களும் , மத்தியான சவ 
னத்தில் எம்மை விட்டுவிடாதவர்களாகுக . யாம் , எத்தேவர்களைத் 
கின்றோமோ , அவர்களுடைய அருளில் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து கொண் 
டிருப்போமாக என்பதாம் . 


மூன்றவது சவனத்தி மந்திரம் . 
इदं तृतीय सवनं कवीनामृतेन ये चमसमैरयन्त । ते सौधन्यनाम्सुव 
TITITIftaff refricist TTS | 


என்பது 


உரை . 


சமசக் கூட்டங்களைச் செலுத்துகின்றவர்களும் , இந்திரனுடைய சம்பந்த 
முடையவர்களும் , சுவர்க்கத்தை அடைந்தவர்களுமான தேவர்கள் ; கவிகளான 
வேள்விச் செயலாளர்களின் சம்பந்தமாகிய இம்மூன்றாவது சோமம் பிழிதலை 
தனமுடையதாக்கி இதை அடையச் செய்வார்களாக என்பதாம் . இந்த 
ஹோமம் மூன்றாவது சவன முடிவிற் செய்யற்பாலது . 

மற்றும் , இது , முதற் காண்டம் , நான்காம் பிரபாடகம் , நாற்பத்து நான் 
காம் அநுவாகத்தில் விநியோகிக்கப் படுகின்றது . இதை , பிருகஸ்பதி சுதஸ்ய 
எனனும் அது வாகத்திற்குமேல் 

தென்று 

உணர்ந்து கொள்ளல் 
வேண்டும் . 


உள்ள 


பிர -1 , அநு -9 ) சோமயாக பரிசேடம் 

47 
சவனததி மந்திரம் ) 

ஐந்தாவது 
பரிப்லவம் , என்னும் ஹோமஞ் செய்தற் தரிய மரப்பாத்திரத்தால் ஆகார 
ஹோமஞ் செய்யு மந்திரங்களையும் விதிக்கின்றது . 

பிரா மணம் 2 மந்திரம் 4 
आयतनवतीर्वा अन्या आहुतयो हरनेऽनायतना अन्या याआघारवतीस्ता 
आयतनवतीर्यास्सौम्यास्ता अनायतना ऐन्द्रव यवमादायाऽऽघारमा 
धारयेदध्वरो यज्ञोऽयमस्तु देवा ओषधीभ्यः पशवे नो जनाय विश्वस्मै 
भूतायाध्वरोऽसि स पिन्वस्व घृतवद्देव सोमेति सौम्या एव तदाहुती 
रायतनवतीः करोत्यायतनवान्भवति य एवं वेदाथो द्यावापृथिवी एव 
घृतेन व्युनत्ति ते व्युत्ते उपजीवनीये भवत उपजीवनीयो भवति य 
एवंवेद । 

என்பது 


உரை . 


ஹோமஞ் செய்யும் ஆகுதிகள் , இடமுடையதென்றும் இடமில்லாத 
தென்றும் இருவகைத்து . அவற்றுள் , ஆகாரத் காற் செய்யப்படும் ஹோமர் , 
தரிசபூரண மாத யாகங்களிற் செய்யப்பட்டதாம் அது ஆகாரப் பிரகரணத்தில் 
கூறப்பட்டிருத்தலால் இடமுடையதாம் . சோமயாகத்திலோ , அம்ஈ , உபாம்சு , 
அந்தர்யாமக் கிரகங்கள் ஆகார ஹோமம் மற்றவைகளாதலின் இடமில்லா தவை 
கள் . அவ்வாறே , ஐந்திரவாயவீயம் என்பவைகளுமாம் என வருமிடத்து , 
அதை நீக்குதற் பொருட்டு, ஐந்திர வாயவீயக் கிரகத்தை ஹோமஞ் செய்வ 
தன் பொருட்டு எடுத்து இடதுகையில் வைத்துக்கொண்டு , வலது கையால் 
பரிப்லவத்தை யெடுத்து அதில் சோமரசத்தை வார்த்துக்கொண்டு , தென் 
புறத்து விறகுகள் கூடுமிடத்திற் றொடங்கி , அத்வரேயக்ஞ என்பது முத 
லிய மந்திரத்தால் , கிழக்கில் சோமரசத்தைக் கொட்டல் வேண்டும் . இதுவே 
ஆகாரமாம் . மந்திரப் பொருள் , தேவர்காள் ! கொடி செடிகளின் பொருட்டும் , 
விலங்குகள் , மக்கள் என்னும் உயிர்களின் பொருட்டும் இவ்வேள்வி துன் 
புறுத்தாததாகுக . சோமமே ! நீ , துன்பிலாதவனாதலின் நெய்போல் ஒழுகு 
வாயாக என்பது . இவ்வாறு செய்யின் , ஐந்திரவாயவீயக்கிரக முபலியவை 
களும் இடமுடையவைசளாகின்றன . இவ்வாறுணர்கின்றவனும் இடம் பெறு 
கின்றான் . நெய்போல் என்றதால் , மண்ணும் விண்ணும் பல்வகையான நெய் 
யால் நனைக்கப் பெற்ற காகின்றன . இவ்வாறு இவ்விரண்டும் நனைக்கப்பட்ட 
தால் எல்லாவுயிர்களும் நனைக்கப்பெற்ற தாயின . ஆதலின் இவ்வாறுணர் 
கின்றவனும் வாழ்விப்பவனாகின்றான் என்பதாம் . 


48 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ! காண்டம் -3 

( சவனததி மந்திரம் 
இது , முதற் காண்டம் , நான்காம் பிரபாடகம் , பதின்மூன்றாம் அதுவா 
கத்தில் விநியோகிக்கப்படுகின்றது . 


சம்சிராவ ஹோம மந்திரம் . 


மந்திரம் 5 
एष ते रुद्रभागो यं निरयाचथास्तं जुषस्य विदेहूंपत्य रायस्पोष ५ सुवी. 
र्य ५ संवत्सरीणा स्वस्तिम् । 


என்பது 


உரை 


உருத்திரதேவ ! இந்த சம்சிராவ பாகம் உன்னால் தேவர்களிடத்திலிருந்து 
வேண்டிக்கொள்ளப் பெற்றது . இதை நீ அருந்துவாயாக . நீ , பசுக்களைப் பாது 
காக்கவும் , தனங்களை வளர்க்கவும் , அழகிய மகனையும் , ஒருவருடத்தில் உண் 
டாகும் கொடி செடிகளையும் உணர்வாய் . ஆதலின் இவற்றை எமக்குக் கொடுத 
தருள்வாயாக என்பது கருத்து என்பதாம் . 


சம்சிராவ ஹோமத்தை விதித்தற் பொருட்டு ஒருகதையை உண்டாக்கிக் கூறத் 
தொடங்குகின்றது 

பிராமணம் 3 
मनुः पुत्रेभ्यो दायं व्यभजस नाभानेदिष्ठं ब्रह्मचर्य वसन्तं निरभजत्स आ 
ऽगच्छत्सोऽब्रवीकथा मा निरभागिति न त्वा निरभाक्षमित्यब्रवीत् । 


என்பது 


உரை 


மநு , தமது மக்கட்கு தமது சொத்தைப் பங்கிட்டுக் கொடுத்தனர் . 
அப்போது , நபாதிஷ்டன் என்னும் தமது புதல்வன் பிரமசாரியாய் மறை 
ஓதிக்கொண்டிருந்தனன் ஆதலின் அவனுக்குப் பாகங் கொடுக்கவில்லை . அப் 
புதல்வன் , தந்தையே ! நீ எனக்கு ஏன் பாகம் கொடுக்கவில்லை ? என்று கேட்ட 
தற்கு , உனக்குப் பாகங் கொடுக்காமலில்லை என்று கூறிவிட்டு தனத்தைத் 
தேடும் வழியை அப்புதல்வனுக்கு உபதேசித்தனர் என்பதாம் . 


4 


பிர -1 , அநு -9 ) சோமயாக பரிசேடம் 

49 
சவனததி மந்திரம் ) 
அப்புதல்வன் அவ்வுபாயத்தால் தனத்தை யடைந்தானெனல் 

பிராமணம் 4 
अङ्गिरस इमे सत्रमासते ते सुवर्ग लोकं न प्र जानन्ति तेभ्य इदं ब्राह्मणं 
ब्रूहि ते सुवर्ग लोकं यन्तो य एषां पशवस्तास्ते दास्यन्तीति तदेभ्यो 
ऽब्रवीत्त सुवर्ग लोकं यन्तो य एषां पशव आसन्तानस्मा अदुः। 


என்பது 


உரை 


ஆங்கீரசர்கள் என்னும் மகரிஷிகள் சத்தர யாகஞ் செய்கின்றவர்கள் . 
அவர்கள் , சுவர்க்கத்தையடைய உபாயமாகிய நபாநேதிஷ்டம் என்னும் , 
சஸ்திரத்தை யறியாதவர்களாதலின் சுவர்க்கத்தை யடையமாட்டார்கள் . 
மைந்த ! நீ , அங்குச் சென்று , ஓதிய சஸ்திரத்தைப் படிப்பாயேல் , யாகமுடிந்து 
அவர்கள் சுவர்க்கத்திற்கு ஏகும்போது யாகத்திற்குரிய பசுக்களுள் மீந்த பசுக் 
களை யெல்லாம் உனக்குக் கொடுப்பார்கள் . இதுவே , உனக்குப் பாகங் கிடைத் 
தற்குரிய உபாயம் என்றனர் . அவ்வாறே ஓதி அவைகளை யடைந்தனன் என்ப 


தாம் . 


இனி , நபாநே திஷ்டனுக்கு உருத்திரனுடன் சம்வாதத்தைக் காட்டுகின்றது 

பிராமணம் 5 
तं पशुभिरश्चन्तं यज्ञवास्तौ रुद्र आगच्छत्सोऽब्रवीन्मम वा इमे पशव 
इत्यदुवै मह्यमिमानित्यव्रवीन वै तस्य त ईशत इत्यब्रवीद्यद्यज्ञवास्तौ 
हीयते मम वै तदिति तस्माद्यज्ञवास्तु नाभ्यवेत्यसोऽब्रवीद्यज्ञे मा ss भ 
जाथ तें पशूनाभि मरस्य इति तस्मा एतं मन्थिनस्सस्त्रावमजुहोत्ततो 
वैतस्यरुद्रः पशून्नाभ्यमन्यत । 


என்பது 


உரை 


இவ்வாறு அங்கீரசர்கள் கொடுத்த பசுக்களை நபாதிஷ்டன் என்பவன் 
தனது வீட்டிற்குக் கொண்டு போம்போது , உருத்திரன் வந்து , இப்பசுக்கள் 
என்னுடையவைகள் என்று போராடினன் . அதற்கு , இப்பசுக்கள் ஆங்கீர 
சர்களாற் கொடுக்கப் பட்டவைகள் என்றனன் நபாதிஷ்டன் , அதற்கு உருத் 
திரன் , அற்றேல் , பசுக்கட்குக் தலைவர்களாகாதவர் கொடுத்தற் குரியராகார் 

7 


50 கிருஷ்ண எசுர்வேததைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( சவனததி மந்திரம் 
ஏனெனின் ? யாகத்தில் மீந்த அவிகட்கிறைவன் யானொருவனே ஆதலின் 
என்க . இவ்வாற்றால் மற்றொருவரும் வேள்விப்பூமியில் வரக்கூடாது . உனக்கு 
இந்த மீந்த பசுக்கள் வேண்டுமானால் வேள்வியில் என்னையும் அவிப்பாக 
மருந்துவோர்களுள் ஒருவனாக்கிக் கொள்வாயாக 

என்றனன் . 

ஆதலின் , 
நபாதிஷடன் , மந்திக்கிரகத்தில் மீந்த சோமரசத்தை பரிதிவைத்திருக்கும் < 
இடத்திற்கு வெளியில் வைத்துள்ள தீயில் உருத்திரன் பொருட்டு ஆகுதி 
செய்தனன் . அதனாற் களிப்புற்ற உருத்திரன் , நபாநேதிஷ்டனுடைய பசுக் 
களைக் கொல்லாது விடுத்தனன் என்பதாம் . 


அதை விதிக்கின்றது . 

பிராமணம் 6 . 
यौतमेवं विद्वान्मन्थिनस्सरसाव जुहोति न तत्र रुद्रः पशूनभि मन्यते । 


என்பது 


உரை 


இவ்வாறு , ஐந்திரவாயவ்ய முதலாக வுள்ளவைகளும் உக்த்யம் முடிவாக 
இருக்கின்றவைகளுமான கிரகங்களுள் இருது பாத்திரங்களிரண்டிலும் சோம 
ரசத்தைப் பிடிப்பதற்கு முன் , ஐந்திரவாயவ்யக்கிரஹ மந்திக்கிரஹ ஹோமஞ் 
செய்ய வேண்டியிருத்தலின் , மதுச்ச மாதவச்ச என்னும் அநுவாகத்திற்கு 
முன்னரே , அத்வரோயக்ஞ என்பது ஆகாரஹோம மந்திரமென்றும் , ஏஷ 
தேருத்ரபாக ” என்பது சம்சிராவ ஹோம மந்திரமென்று தெரிந்து கொள்க . 
இவ்வாறு ; மந்திக்கிரகத்தில் சம்ச்ராவ ஹோமஞ் செய்தவனுடைய பசுக்களை 
உருத்திரன் கெடுக்கமாட்டான் என்பதாம் . 

ஒன்பதாம் அநுவாகம் 

முற்றிற்று 


பத்தாம் அநுவாக விடயச் சுருக்கம் . 
जुष्टो द्वे प्रवृतो योऽसौ जुहुयात्प्रवृताहुती । 
यस्त्रिभि वैघुषोहोमो वागध्वर्यु ब्रवीतिहि ॥ १ ॥ 

विष्णो सोमं स्पृशेदत्र मन्त्रास्सप्तप्रकीर्तिताः । 
பிரவிருத ஹோமங்கள் , வைப்ருஷ ஹோமங்கள் அத்வரியு செபிக்க 
வேண்டிய மந்திரம் , சோமத்தை வேள்வித்தலைவன் போற்றல் என்பது , 


சோமயாக பரிசேடம் 


30-1 , 22-10 ] 
பிரவிருத ஹோமம்முதலாயின) 


51 


மூன்றாங் காண்டம் முதற் பிரபாடகம் 


பத்தாவது அநுவாகம் 
மூன்று பஞ்சாதிகட்குமேல் பதிநான்கு பதங்களைக் கொண்டது . 

பிரவிருத ஹோமங்கட்குரிய மந்திரங்கள் . 
जुष्टो वाचो भूयासं जुष्टो वाचस्पतये देवि वाक् । यद्वाचो मधु 


- 


मत्तस्मिन्मा धास्स्वाहा सरस्वत्यै । ऋचा स्तोम समर्धय गायत्रेण 


रथंतरम् । बृहद्गायत्रर्वतनि । यस्त द्रप्सस्स्कन्दति यस्त अशु 
बहुच्युतो धिषणयोरुपस्थात् । अध्वर्योर्वा परि यस्तै पवित्रात्स्वाहा 
कृतमिन्द्रीय तं जुहोमि । यो द्रप्सो अशुः पतितः पृथिव्यां 
परिवापात् ॥ १ ॥ पुरोडाशात्करम्भात् । धानासोमान्मन्थिन इन्द्र 
शुक्रात्साह कृतमिन्द्रीय तं जुहोमि । यस्तै द्रप्सो मधुमा ५ इन्द्रि 
यावान्त्स्वाहाकृतः पुनरप्येत देवान् । दिवः पृथिव्याः पर्यन्तरिक्षा 
स्वाहाकृतमिन्द्राय तं जुहोमि । अध्वर्युर्वा ऋत्विजां प्रथमो युज्यते 
तेन स्तोमो योक्तव्य इत्याहुगिग्रेगा अग्रे एत्वृजुगा देवेम्यो यशो 
मयि दर्धती प्राणान्पशुषु प्रजां मयि ॥ २ ॥ च यजमाने चेत्याह 
वाचमेव तद्यज्ञमुखे युनक्ति वास्तु वा एतद्यज्ञस्य क्रियते यद्ग्रहा 
न्गृहीत्वा बहिष्पवमान ५ सपैन्ति पराश्चो हि यन्ति पराचीभिः 
स्तुवते वैष्णव्यर्चा पुनरेत्योप तिष्ठते यज्ञो वै विष्णुर्यज्ञमेवाकविष्णो 


52 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

(பிரவிந்தஹோமம் முதலாயின 
त्वं नो अन्तमश्शर्म यच्छ सहन्त्य । प्र ते धारा मधुश्चत 

उत्स 


- 


दुहृते अक्षितमित्याह यदेवास्य शयानस्योपशुष्यति तदेवास्यैतेनाऽऽ 


afa || 2 || 


வேட்போனால் அழைக்கப் பெற்ற வேள்விச் செயலாளர்கள் செய்ய 
வேண்டிய ஹோம மந்திரங்களுள் , 


முதலாம் ஹோம மந்திரம் 


மந்திரம் 1 
जुष्टो वाचो भूयासं जुष्टो वाचस्पतये देवि वाक् । यद्वाचो मधुमत्तस्मि 
न्मा धारवाहा सरस्वत्यै । 


என்பது 


உரை 


யான் , வாக்குத் தேவதைக்கு அன்பன் ஆவேனாக . அங்ஙனமே பரிபாலக 
தேவதைக்கும் அன்பன் ஆவேனாக . வாக்குத் தேவியே ! ஒலிவடிவ வாக்கா 
லாகிய இன் சொற்களில் யான் நிலைத்திருப்பேனா . சரசுவதி தேவியே ! 
உனக்கு வணக்கம் என்பதாம் . 


இரண்டாம் ஹோம மந்திரம் 

மந்திரம் 2 
ऋचा स्तोमर समर्धय गायत्रेण रथंतरम् । बृहद्गायत्रवर्तनि । 


என்பது 


உரை 


வாக்குத் தேவியே ! நீ காரணமாகிய இருக்கால் , தோத்திரத்தை , அல்லது , 
சாமத்தின் ஆவிருத்தியை நன்கு செய்வா பாக . காயத்திர சாமத்துடன் ரதந்தா 
மென்னுஞ் சாமத்தையும் இனிது உண்டாக்குவாயாக . காயத்திரியை வழி 
யாகக் கொண்ட பிருகத் சாமத்தையும் முழுதும் உண்டாக்குவாயாக . இதனால் 
இருக்கு , சாமம் முதலிய வற்றிலுள்ள குறையை நீக்கி நிறையச் செய்வாயாக 
என்பதாம் . 


பிர -1 , அநு -10 ) 

சோமயாக பரிசேடம் 
பிரவிருத ஹோமம் முதலாயின ) 


53 


ஈண்டு , வேட்போன் எந்த இருத்துவிக்கை ( வேள்விச் செயலாளனை ) 
அழைக்கின்றானோ அவன் வந்து இவ்விரண்டு ஹோமங்களையுஞ் செய்தல் 
வேண்டும் . அவ்வாறே அனைவருஞ் செய்தல் வேண்டு மென்பதை யுணர்க 
இது , முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் , பதின்மூன்றாம் அநுவாகத்தில் 
விநியோகிப்படுகின்றது . 


வேட்போன் , பிரமன் , இருக்கோதுவோன் என்னும் மூவருஞ்செய்யவேண்டிய 
வைப்ஷ ( சோமரசத்துளியின் ) ஹோமங்களின் மந்திரங்களுள் முதலா மந்திரம் . 


மந்திரம் 3 
यस्ते द्रप्सस्स्कन्दति यस्ते अशुर्बाहुच्युतो धिषणयोरुपस्थात् । अध्व 
ोर्वा परि यस्ते पवित्रात्स्वाहाकृतमिन्द्राय तं जुहोमि । 


என்பது 


உரை 


சோமமே ! உன்னுடைய பிழியும் பலகைகளின் மேலிருந்து மண்ணில் 
எந்தத்துளி விழுகின்றதோ, அல்லது , வேட்போனுடைய கையிலிருந்து ஒழுகு 
கின்றதோ , அல்லது , வடிக்கும் ஆடை நுனியிலிருந்து ஒழுகுகின்றதோ, 
அந்தத் துளியையும் , இந்திரன் பொருட்டு சுவாஹாகாரத்தால் சமர்ப்பித்து 
ஹோமஞ் செய்கின்றேன் என்பதாம் . 


இரண்டாவது மந்திரம் . 


மந்திரம் 4 
यो द्रप्सो अशुः पतितः पृथिव्यां परिवापात्पुरोडाशात्करम्भात् । धा 
नासोमान्मन्थिन इन्द्र शुक्रात्स्वाहाकृतमिन्द्राय तंजुहोमि । 


என்பது 


உரை . 


நெற் பொரி , புரோடாசம் , மாவு , அரிசிப் பொரி , சோமம் என்பவை 
களிலிருந்து கீழேவிழுந் துளிகளையும் , கூறுகளையும் , சுவாஹாகாரத்தால் 
ந்திரனாகிய உனக்கு அர்ப்பித்து ஹோமஞ் செய்கின்றேன் என்பதாம் . 


54 


( காண்டம் - 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 

( பிரவிருத ஹோமம் முதலாயின 


மூன்றவது மந்திரம் 

மந்திரம் 5 
यस्ते द्रप्सो मधुमा ५ इन्द्रियावान्त्स्वाहाकृतः पुनरप्येति देवान् । दिवः 
पृथिव्याः पर्यन्तरिक्षात्स्वाहाकृतमिन्द्राय तंजुहोमि । 


என்பது 


உரை 


சோமரசமே ! இன்சுவையுடையவைகளும் , இந்திரியங்களை வளர்ப்பவை 
களும் , எம்மால் சுவாஹாகாரஞ்செய்தவைகளுமான எந்தத்துளிகள் , சுவர்க்கம் , 
வான் , மண் 

மண் என்பவற்றில் ஒன்றின்கண் விழுகின்றனவோ , மீண்டுல் 

யடைகின்றனவோ , அத்தகைய துளிகளை சுவாஹாகாரத்தாம் 
அர்ப்பித்து ஹோமஞ் செய்கின்றேன் என்பதாம் . 

இவைகளும் முற்கூறியவிடத்தில் விநியோகிக்கப்படுகின்றவைகள் . 


பகிழ்ப்பவமானத்தின் பொருட்டு ஒருவரையொருவர் பிடித்துக்கொண்டு , கிழக்கே 
செல்கின்றவர்களுக்குள் வேட்போன் முதலாவமவனாக இருத்தல் வேண்டுமென்று 
விதிக்கின்றது . 

பிராமணம் 1 . 
अध्वयुर्वा ऋत्विजां प्रथमो युज्यते तेन स्तोमो योक्तव्य इस्याहुर्वागग्रेगा 
अग्र एत्वृजुगा देवेभ्यो यशोमयि दधती प्राणान्पशुषु प्रजां मयि च यज 
माने चेत्याह वाचमेव तद्यज्ञमुखे युक्ति । 


என்பது . 


உரை 


பகிழ்ப்பவமான துதியின்பொருட்டுச் செல்கின்றவர்களுக்குள் வேட் 
போன் முதலில் இருத்தலால அவனிடத்திலேயே ஸ்தோமததைச சேர்த்தல 
வேண்டும் என்று அறிஞர் கூறுகின்றனர் . அதன் பொருட்டு , வாகக்ரேகா , 
என்பது முதலிய மந்திர ததை ஓதல் வேண்டும் . மந்திரப் பொருள : 
முன்னர்சசெல்க. முன்னர்ச் செல்வதற்கு வன்மையுடையது வாக்கு . அது 
த்தன்மையதெனின் ? தேவர்களையடைவதற்கு நேர்வழியிற் செல்லும் 
வேட்போனாகிய என்னிடத்தில் பெருமையை நிலை நாட்டுவதும் , பசு முதலி 
யவைகளிடத்தில் பிராணனை இனிது நாட்டுவதும் . எசமானனாகிய 
எம்மிடத்து புத்திரன 

முதலான 

பிரசைகளை நிலைப்படுத்துவதுமாம 
எனபதாம் .. 


பிர -1 , அநு -10 ) சோமயாக பரிசேடம் 

55 
பிரவிந்த ஹோமம் முதலாயின ) 

இதனால் , பகிழ்ப்பவமான துதியைத் தொடங்கும்போது வாக்கை உண் 
டாக்கினது என்பது பெற்றாம் . 

இதுவும் , முற்கூறிய விடத்தில் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது . 


-- 


. 


பகிழ்ப்பவமானத்திற்கு காலத்தை விதிக்கின்றது. 


பிராமணம் 2 


वास्तु वा एतधज्ञस्य क्रियते यद्ग्रहान्गृहीत्वा बहिष्पवमान सर्पन्ति । 


என்பது . 


உரை. 


ஐந்திர வாயவிய முதலிய கிரக பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் சோம 
ரசம் பிடித்துக்கொண்டு பகிழ்ப்பவமானத்தின் பொருட்டு இருத்துவிக்குக் 
கள் தொடர்ந்து செல்கின்றதால் , எக்ஞத்திற்கு கிருஹமாகிய இடஞ் 
செய்யப்பட்டதாயிற்று . ஆகலின் , கூறிய கிரகத்திற்கு முன் பிடித்துக் 
கொண்டு செல்லல் வேண்டுமென்பதாம் . 


பகிழ்ப்பவமான துதியைச்செய்துவிட்டு , திரும்பிவந்து , விஷ்ணு சம்பந்தமாகிய 
இருக்கு மந்திரத்தால் கிரஹங்களைப் போற்றல் வேண்டு மென விதிக்கும்பிராமணம் . 


பிராமணம் 3 


पराञ्चो हि यन्ति पराचीभिस्तुवते वैष्णव्यर्चा पुनस्रेत्योप तिष्ठते यज्ञो 
वै विष्णुर्यज्ञमेवाकः । 


என்பது 


உரை 


மீண்டும் வாராத வேள்விச் செயலாளர்கள் செல்கின்றனராதலானும் , 
அத்ததைகயரான சாயமோ துவோர்கள் , உபாஸ்மை காயத என்பது முதலிய 
ஒன்பது இருக்குக்களால் துதிக்கின்றன ரான தாலும் , வேள்விக்குத் தடை 
வாராது என்று கருதி , சோமத்திற் கருகில் வந்து மீண்டும் எசமானன் துதிப் 
பானாக . விஷ்ணு வியாபகமா தலின் விஷ்ணு மந்திரத்தால் மீண்டும் எக்ஞந் 
தொடங்கப் பெற்றது என்பதாம் , 


56 


கிஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( பிருவிருத ஹோமம் முதலாயின 
மேற்கூறிய மந்திரத்தை ஓதி , அதன் கருத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் 4 . 
विष्णो त्वं नो अन्तमशर्म यच्छ सहन्त्य । प्र ते धारा मधुश्चत उत्सं 
दुह्वते अक्षितमित्याह यदेवास्य शयानस्योपशुष्यति तदेवास्यैतेना ss 
प्याययति । 

என்ப 





உரை 


விஷ்ணுவே ! நீ , எமக்கு மிக அருகிலிருக்கின் றவன் . பொறுத்தருள் 
வோய் ! நீ , எமது பிழையையும் பொறுத்தருள்வாயாக . உன்னுடைய சோம 
ரச தாரையை தேன் ஒழுகுகின்றதும் , குறையாததுமாகக் கறப்பாயாக . 
இம்மந்திரத்தை ஓதுவதால் காய்ந்துபோயுள்ள முன் தன்மை இப்போது 
ஈரமுடையதாக ஆயிற்று என்பதாம் . இதுவும் , முற்கூறியவிடத்தில் விரி 
யோகிக்கப்படுகின்றது . 

பத்தாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


பதினோராம் அநுவாக விடயச் சுருக்கம் . 
याज्यानु बाक्ये चित्रायां क्रमार सप्तेष्टिषु स्थिते । 
अग्न्याग्नेयेऽथसौम्ये स्यादा प्या सं त इतिद्वयम् ॥ १ ॥ 
इहत्वाष्ट्र चतस्रस्युः प्रण आन इतिद्वयम् । 
TTTTTTTI : faT : Of TTST : || 3 || 
सिनीवाटे सिनीवाल्या इन्द्रमिन्द्रं तथन्द्रके । 
कारीर्यामसितेत्युक्तं पिण्डी धूमस्यमन्त्रणम् ॥ ३ ॥ 
बिकल्पाद्धिर चत्वारो वर्षाता धूनमन्त्रणे । 
27 ) தனன fig Traf || 8 || 
त्वं धामच्छदि याज्यास्स्युर्दिवो मारुतयागके । 
वैकल्पिकं तत्रयुग्ममुटु चित्रं च सौर्यके ॥ ५ ॥ 
और्वत्रयाचोपहोमाः पञ्चविंशदिहोदिताः । 


பிர -1 , அநு -11 ) சோமயாக பரிசேடம் 

57 
யாசீயா புரோநுவாக்கியம் ) 
சித்திரா என்னும் ஏழு அவிகளைக் கொண் 

அவிகளைக் கொண்ட இஷ்டியில் , அக்கினி, 
சோமன் , துவஷ்டா, சரசுவதி , சரசுவான் , சினீவாலீ , இந்திரன் என்னும் ஏழு 
தேவதைக -கு யாஜ்யா புரோ நுவாக்கியங்களும் , காரீரி இஷ்டியில் கரீரம் 
என்னும் மாவை ஹோமஞ் செய்த பிறகு அதிலிருந்து எழும் புகையைப் 
போற்றுவதற்குரிய மந்திரமும் , ஷை இஷ்டியில் சத்திச்சா ரணைக் கொம்பை 
ஹோமஞ் செய்துவிட்டு அதன் புகையைப் போற்றுவதற்கு மந்திரமும் , ஷை 
மந்திரத்திற்கு விகற்பமாகிய மூன்று மந்திரங்களும் , ஷை காரீர இஷ்டியில் 
குதிரையை கறுப்பு ஆடையால் துடைப்பதற்குரிய மந்திரமும் , ஷ இஷ்டி 
யில் மூன்று தேவதைகளுக்கும் முறையே மூன்று யாஜ்யா புரோ நுவாக்கியங் 
களும் , உபஹோம மந்திரங்களுஞ் சொல்லப்படுகின்றன என்பது . 


மூன்றாங் காண்டம் முதற் பிரபாடகம் 

பதினோராம் அநுவாகம் 
காமிய யாஜ்யா புரோநுவாக்கியங்களைக் கூறும் மந்திரங்கள் . 
எட்டுப் பஞ்சாதிகட்கு மேல் பன்னிரண்டு பதங்களைக் கொண்டது . 

अग्निना रयिमश्नवत्पोषमेव दिवेदिवे । यशसं वीरवत्तमम् । 
गोमा अग्नेविमा ५ अश्वी यज्ञो नृवत्सखा सदमिदंप्रमृष्यः । 
इडावा एषो असुर प्रजावान्दीर्घो रयिः पृथुबुध्नस्सभावान् । आ 
प्यायस्व सं ते । इह त्वष्टारमग्रियं विश्वरूपमुप ह्वये । अस्माकमस्तु 
केलः । तन्नस्तुरीपमध पोषयित्नु देव त्वष्ट िरराणस्य॑स्व । 
यतो वीरः ॥ १ ॥ कर्मण्यस्सुरक्षा युक्तावा जायते देवकामः । 
शिवस्त्वष्टरिहाऽऽ गहि विभुः पोष उत त्मना । यज्ञेयज्ञे न उदव । 
पिशङ्गरूपस्सुभरो वयोधाश्रुष्टी वीरो जायते देवकामः । प्रजां 
त्वष्टा वि ष्यतु नाभिमस्मे अर्था देवानामप्यतु पाथः । प्र णो देव्या 


8 


58 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( யாசீயாவாக்கிய 
नौ दिवः । पीपिवास ५ सरस्वतस्स्तनं यो विश्वदर्शतः । धुक्षीमहि 
प्रजामिषम् ॥ २॥ ये ते सरस्व ऊमयो मधुमन्तो घृतश्रुतः । 
तेषां ते सुम्नीमहे । यन्य व्रतं पशवो यन्ति सर्वे यस्य व्रतमुप 
तिष्ठन्त आपः । यस्य॑ व्रते पुष्टिपतिनिविष्टस्त ५ सरस्वन्तमवसे हुवेम । 
दिव्य सुपर्ण वयसं बृहन्तमपां गर्भ वृषभमोषधीनाम् । अभीपतो 
वृष्टया तर्पयन्तं त ५ सरस्वन्तमवसे हुवेम । सिनीवालि पृथुष्टके या 
देवानामसि स्वसां । जुषस्व हव्यम् ॥ ३॥ आहुतं प्रजां देवि 
दिदिड्ढि नः । या सुपाणिस्वगुरिस्सुष्मा बहुसूयरी । तस्य 
विश्पत्निय हविर्सिसनीवाल्यै जुहोतन । इन्द्रवो विश्वतस्परीन्द्रं नरः । 
असितवर्णा हरयस्सुपर्णा मिहो वसांना दिवमुत्पतन्ति । त आऽव 
वृत्रन्त्सदनानि कृत्वाऽऽदित्पृथिवी घृतैव्युद्यते । हिरण्यकेशो रजसो 
विसारेऽहिधुनिर्वात इव धजीमान् । शुचिभ्राजा उषसः ॥ ४ ॥ 
नवेदा यशवतीरपस्युवो न सत्याः । आ ते सुपर्णा अमिनन्त ऐवः 
कृष्णो नोनाव धृषभो यदीदम् । शिवामिन स्मय मानाभिराऽगा 
स्पतन्ति मिहस्स्तनयन्त्यभ्रा । वाश्रेवं विद्युमिमाति वत्सं न माता 
सिषक्ति । यदेषां वृष्टिरसर्जि । पर्वतश्चिन्महि वृद्धो बिभाय दिवश्चि 
सानु रेजतस्वने वः । यत्क्रीडथ मरुतः ॥ ५॥ ऋष्टिमन्त आप 
इव सध्रियञ्चो धवध्वे । अभि क्रन्द स्तनय गर्भमा धा 

उदन्वता 
परिदीया रथेन । दृति ५ सु कर्ष विषितं न्यश्च ५ समा भवन्तूद्वता 


- 


59 


Sir.i, 915 -11 

சோமயாக பரிசேடம் 
புரோநுவாக்கியம் ) 

निपादाः । त्वं त्या चिदच्युताग्रे पशुन यवसें । धामा ह यत्त अजर 


वना वृश्चन्ति शिक्कसः । अग्ने भूरीणि तव जातवेदो देव स्वधावो 


ऽमृतस्य धाम । याश्च ॥६ ॥ माया मायिनां विश्वमिन्व त्वे पूर्वीः 


- 


संदधुः पृष्टबन्धो । दिवो नौ वृष्टिं मरुतो ररीधं प्र पिन्वत वृष्णो 
अश्वस्य धाराः । अर्वाडेतेन स्तनयित्नुनेह्ययो निषिञ्चन्नसुरः पिता 
नः। पित्वन्त्यपो मरुतन्सुदानवः पयो घृतद्विदथेष्वाभुवः । अत्यं 
न मिहे वि नयन्ति वाजिनमुत्स दुहन्ति स्तनयन्तमक्षितम् । उदगुतो 
मरुतस्ता इयर्त वृष्टिम् ॥ ७ ॥ ये विश्व मरुतो जुनन्ति । क्रोशांति 
गर्दा कन्येव तुन्ना पेरुं तुञ्जाना पत्येव जाया । घृतेन द्यावापृथिवी 
मधुना समुक्षत पयस्वतीः कृणुताऽऽप ओषधीः । ऊ च तत्र 
सुमतिं च पिन्वथ यत्रो नरो मरुतः सिञ्चथा मधु । उदुत्यं चित्रम् । 
औभृिगु च्छुचिममवानवदा हुवे । अग्नि ५ समुद्राससम् । आ सव५ 
सवितुर्यथा भगस्येव भुजि हुवे । अग्नि ५ समुद्राससम् । हुवे 
वातस्वनं कवि पर्जन्यक्रन्द्य ५ सहः । अग्नि ५ समुद्राससम् ॥ ८ ॥ 


அநுவாகங்கனின் தலைப்புச்சொற்களைக் கொண்ட எண் ( 11 ) . 
प्रजापतिरेप तेगायत्रो यज्ञं वै प्रजापतेः प्राजापत्या योवा अयथादे 


वतमिष्ट निग्राभ्यास्स्थयोवैदेवाजुष्टोऽग्निना रयिमेकादश ॥११ ॥ 


D 


60 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( யாச்யாவாக்கிய 
பஞ்சாதிகளின் தலைப்புச் சொற்களைக் கொண்ட எண் ( 42 ) 
प्रजापतिरकामयत प्रजापतेर्जायमाना व्ययच्छन्ते मद्यमिमान्माया 


சாரார் புரி || 8 || 


11 


இவ்வ நுவாகத்தில் சிலவற்றின் புரோநுவாக்கியங்கள் கூறப்படுகின்றன 

ஈண்டு , " சித்ராயா யஜேதபசுகாம : என்பதில் , " இவைகள் ஏழு அவி 
களாகின்றன என்று கூறப்பட்டிருக்கின்றது . அவற்றுள் , முதலாவது அவி 
யாகிய ஆக்னேய புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது . 


முதல் மந்திரம் 
अग्निना रयिमश्नवत्पोषमेव दिवेदिवें । यशसं वीरवत्तमम् । 


என்பது 


உரை 


அக்கினியால் எல்லாரும் தனத்தை யடைகின்றார்கள் . மற்றும் , தனத் 
தின் வடிவத்தை மாத்திரம் அடைவதில்லை . மற்றோ, நாடோறும் அதன் மிகு 
தியையும் அடைகின்றார்கள் . குறைவை அடைவதில்லை . தனத்தின் மிகுதி 
எவ்வண்ணத்ததெனின் ? பெருமையைக் கொடுப்பதும் அதிசயமான வீ 
முடைய மக்களைக் கொடுப்பதுமாம் என்பதாம . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யாவாக்கியம் 

இரண்டாவது மந்திரம் . 
गोमा ५ अग्नेऽविमा ५ अश्वीयज्ञो नृवत्सखा सदमिदप्रमृष्यः । इडावा एषो 
असुर प्रजावान्दी ? रयिः पृथुबुघ्नस्सभावान् । 

என்பது . 


உரை 


உயிரையுடைய அக்கினியே ! வேண்டப்படும் எக்ஞமானது , கோக்களையும் , 
அவிகளையும் , இருத்துவிக்குக்களுடன் கூடிய தேவர்களையும் , பழிக்கப்படாத 
தன்மையையும் , அன்னத்தையும் , மிகுந்த புத்திரப்பேற்றையும் , தொடர்ந்து 
கருமத்தைச் செய்யுந் தன்மையையும் , மிகுந்த தன த்தையும் , அநுட்டானத் 
திலும் மந்திரத்திலும் விரிவுடைய தன்மையையும் , அறிஞரின கழகத்தையும் , 
உடையதாகுக என்பதாம் . 


D 


பிர -1 , அ.இ -11 ) சோமயாக பரிசேடம் 

61 
புரோநுவாக்கியம் ) 

இரண்டாவது அவியாகிய சோபத்திற்கு யாஜ்யாநுவாக்கியங்களின் தலைப்புச் 
சொற்களைக் காட்டுகின்றது . 

மூன்றாவது நான்காவது மந்திரங்கள் . 

आप्यायस्व सं ते । 


. 


என்பது . 


உரை 


இவ்விரண்டிற்கும் , " மாநோ ஹிம்ஹீத் " என்னும் அநுவாகத்தில் உரை 
கூறப்படும் என்பதாம் . 


முன்றம் அவியாகிய துவஷ்டாவிற்கு புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது . 

ஐந்தாவது மந்திரம் 
इह त्वष्टारमग्रियं विश्वरूपमुप ह्वये । अस्माकमस्तु केवलः । 


என்பது . 


உரை 


முக்கியமும் , எல்லா வடிவங்களையும் கருப்பத்தில் வைப்பதற் குரியது 
மாகிய துவஷ்டா தேவதையை இவ்வேள்விக் கருமத்திற்கு அழைக்கின்றேன் 
என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியம் . 

ஆறாவது மந்திரம் 
तन्नस्तुरीपमध पोषयित्नु देव त्वष्टर्वि रराणस्स्यस्व । यतो वीरः कर्मण्यः 
सुदक्षो युक्तग्रावा जायतें देवकामः । 


என்பது . 


உரை . 


துவஷ்டாதேவ ! நீ வேகத்தையுடையதும் , பரிபாலிப்பதுமாகிய தனத் 
திற்கு வள்ளலாதலின் தனங்களைக் கொடுப்பாயாக . பெற்றுக்கொண்ட தனத் 
தால் , உலகியல் , வேத வியல் கருமங்களில் வல்லுநனும் , விரைவுடையவனும் , 
சோமரசம் இடித்தும் பிழியும் கற்களையுடையவனும் , அதாவது எப்போதும் 
சோமயாகஞ் செய்கின்றவனும் , 

றவனும் , இத்தகைய வழிபாடு செய்கின்றவன் எமக்கு 
உண்டாவானாக என்று தேவர்களால் விரும்பத்தக்கவனும் , அல்லது தேவர் 
கட்கு வழிபாடு செய்ய விருப்புடையவனுமாகிய வீரபுத்திரனைப் பெற்றுக் 
கொள்வோம் என்பதாம் . 


62 கிஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம். 

( யாச்யாவாக்கிய 
மேற்கூறிய அதற்கே விகற்பமுடைய புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது . 

ஏழாவது மந்திரம் 
शिवस्त्वष्टरिहा गहि विभुः पोष उत त्मना । यज्ञेयज्ञे न उद व ! 


தான்பது . 


உரை 


துவஷ்டாவே ! நீ , சுகந்தருவோனாய் வ்வேள்விக் கருமத்திற்கு வரு 
வாயாக . மற்றும் , எமது பரிபாலனத்தில் பிறரை வேண்டாமல் தானே பாது 
காக்கும் வன்மையுடையவனாவாய் ; அத்தகைய நீ எமது வேள்வியை 
காங்கு இனிது பாதுகாப்பாயாக என்பதாம் . 


- 


மேற்கூறிய அதற்கே விகற்பழடைய யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது , 

எட்டாவது மந்திரம் . 
पिशङ्गरूपस्सुभरो वयोधाश्श्रृष्टी वीरो जायते देवकामः । प्रजा त्वष्टा वि 
प्यतु नाभिमस्से अथा देवानामप्येतु पाथः । 


என்பது . 


உரை . 


எந்தத் துவஷ்டாவின் அருளால் , மூவகைக் குலத்தார்கட்கும் வழிபாடு 

றவனும் , இனிது பரிபாலிக்கின்றவனும் , நீண்ட வாழ்நாளை யுடைய 
வனும் , தேவர்கள் விரும்புதற்குரியவனும் , விரைவுடையவன் , அல்லது , மெய் 
யுரைப்போனுமாகிய மகன் கிடைத்தனனோ, அத்தகைய துவஷ்டா , சக்கரத் 
தின் நாபியைப்போல் பெருமையுடைய மகன் பேரன் முதலான மக்களை எமக் 
குக் கொடுப்பானாக . பிறகு, தேவர்கட்கும் உணவைப் பெற்றுக்கொள்வானாக 
என்பதாம் . 


சாசுவதியைத் தேவதையாகவுடைய நான்காம் அவியின் யாஜ்யாபுரோதுவாக 
கியங்களின் தலைப்புச்சொற்கள் , 

ஒன்பதாவது பத்தாவது மந்திரங்கள் 
प्रणो देव्या नो दिवः । 

என்பது . 


சோமயாக பரிசேடம் 


63 


பி r - 1 , அ . T - 11 ) 
புரோநுவாக்கியம் ) 


உரை . 


ணாதேவீ சரஸ்வதி , என்பது புரோ நுவாக்கியம் . ஆனோதிவோ 
ருஹத : என்பது யாஜ்யாவாக்கியம் . இவ்விரண்டிற்கும் , " அக்கா விஷ்ணு 
மஹி " என்பதில் உரை கூறப்பட்டிருக்கின்றது என்பதாம் . 


. 


சாஸ்வத் என்னும் தேவதையையுடைய ஐந்தாம் அவியின் புரோநுவாக்கியம் 

பதினோராவது மந்திரம் 
पीपिवारसर सरस्वतस्स्तन यो विश्वदर्शतः । धुक्षीपहि प्रजामिषम् । 


என்பது . 


உரை . 


சரஸ்வாந் என்னுந் தேவதையினுடைய தனம் உலகத்தைக் காணும் 
தன்மையுடைய தாய்ப் பரிபாலிக்க உணர்கின்றது . அத்தகைய யக்ஞவடிவ 
தனத்தையும் , எம்மை வளர்க்கும் புதல்வன் முதலிய மக்களையும் கறக்கின் 
றோம் . பசு பால் கறப்பதுபோல் , இக்ககைய தேவதையையுடை யாகத்தைச் 
செய்து பிரசை முதலிய மக்களை அடைகின்றனம் என்பதாம் . 


அதற்கு விகற்பமாகிய மற்றெரு புரோநுவாக்கியம் 

பன்னிரண்டாவது மந்திரம் . 
ये ते सरस्व ऊर्मयो मधुमन्तो घृतश्चतः । तषां ते सुम्नमीमहे । 

என்பது 


உரை 


கடலே ! இன்சுவை யுடையவைகளும் , தித்திப்புடையவைகளும் , நெய் 
போன்ற நீரை ஒழுகுவிக்கின்றவைகளுமான உன்னுடைய அலைகளைப்பற்றிய 
சுகத்தை யடைவோமாக என்பதாம் . 





மேற்கூறிய அதற்கே யாஜ்யாவாக்கியம் 

பதின்மூன்றாவது மந்திரம் 
यस्य व्रतं पशवो यन्ति सर्वे यस्य व्रतमुपतिष्ठन्त आपः । यस्य व्रते पुष्टिप . 
तिर्निविष्टस्तर सरस्वन्तमवसे हुवेम । 

என்பது 


64 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டடம் .3 

( யாச்யர்வாக்கிய 


உரை 


எவருடைய விரதகருமத்தை எல்லாப் பசுக்களும் அடைகின்றனவோ 
மழைநீர் , எவருடைய விரத கருமத்தை அநுட்டிக்கின்றதோ , இது ஆகுகி 
யால் மழையுண்டாதலாலென்க . தனத்தைப் பரிபாலிக்கின்ற எசமானன் எவ 
ருடைய விரத கருமத்தில் நிலைப்பட்டிருக்கின்னோ, அச் சரஸ்வத் என்னுந் 
தேவதையைக் குறித்து எம்மைப்பாது காத்துக்கொள்ளுமாறு ஹோமஞ் செய் 
கின்றோம் என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே விகற்பமுடைய யாஜ்யா வாக்கியம் 

பதினான்காவது மந்திரம் 
दिव्य सुपर्ण वयसं बृहन्तमपां गर्भ वृषभमोषधीनाम् । अभीपतो वृष्ट्या 
तर्पयन्त तर सरस्वन्तमवसे हुवेम । 


என்பது 


உரை 


வானிற்குரியதும் , இரண்டு அழகிய சிறகுடன் கூடியதும் , இது பறவை 
யாய் வானிற்கேகும் போதாம் . பறவைவடிவினதும் , பெரிதும் நீரைப்பொழி 
வதும் , கொடி செடிகளின் கருப்பமும் , நெல் முதலியவைகளின் கொத்து வடி 
வுடையதும் , மழையாற் களிப்படைவிப்பதும் , காற்றால் வரும் நீர்த்துளியா 
கிய பறவை போல் மேகத்திற்சென்று நீர் மிகுதியைப் பெற்று தானாகவே 
மழையாய்ப் பெய்யும் அதன் வாயிலாக கொடி செடிகளின் கருப்பமாகின்றது 
அது மீண்டும் மழையாம் . உலகைக் களிப்படைவிக்கின்றது என்பது பொருள் . 
அத்தகைய சரஸ்வான் என்னுந் தேவதைக்கு ஆகுதி செய்கின்றேன் என்ப 


தாம் . 


சினீவாலி தேவதையையுடைய ஆறுவது அவியின் புரோநுவாக்கியம் 

பதினைந்தாவது மந்திரம் 
सिनीवालि पृथुष्टुके या देवानामसि स्वसा । जुषस्व हव्यमाहुतं प्रजां देवि 
दिदिढि नः । 

என்பது 


உரை 


அமாவாசையின் அபிமானியாகிய சினிவாலி தேவதையே ! நீ , தேவர் 
கட்கு உடன்பிறந்தானைப் போல இனியவை செய்கின்றதா யிருக்கின்றாய் . 
பெருந் துதியை யுடையோய் ! நீ , யாம் அர்ப்பித்த அவியை அருந்துவாயாக . 
தேவியே ! நீ , எமது பிரசைகளைத்தழையச்செய்வாயாக என்பதாம் . 


65 


5 


பிர -1 , அநு -11 ) 

சோமயாக பரிசேடம் 
புரோநு வாக்கியம் ) 

பதினாறாவது மந்திரம் . 
या सुपाणि स्वगुरिस्सुषूपा बहुसूवरी । तस्यै विश्पत्नियै हविस्सिनी 


वाल्यै जुहोतन 


I 


என்பது 


உரை 


அழகிய கைகளையுடையதும் , அழகிய விரல்களையுடையதும் , நலங் 
களை யுண்டாக்குவதும் , மிகுந்த எக்ஞங்களைப் பாதுகாப்பது மாகிய சினீ 
வாலி தேவதைக்கு , வேட்போர்காள் ! வேள்வித்தலைவ ! நீவிர் ஆகுதி செய் 
வீர்களாக என்பதாம் . 


" ஐந்திர உத்தமோபவதி என்னும் ஏழாவது அவி முதலான சிலவற்றிற்குப் 
புரோநு வாக்கிய யாஜ்யாநு வாக்கியங்களின் தலைப்புச் சொற்களைத் தெரிவிக் 


கின்றது 


பதினேழாவது பதினெட்டாவது மந்திரங்கள், 

इन्द्र वो विश्वतस्परीन्द्रं नरः । 


என்பது 


உரை 


இவ்விரண்டிற்கும் , முதற்காண்டம் ஆறாம்பிரபாடகத்தில் உரை கூறப் 
பட்டிருக்கின்றது என்பது . 

இனி , காரீரி இஷ்டியின் உதவி மந்திரங்கள் கூறப்படுகின்றன . 


காரீர மாவுருண்டையின் புகையைப் போற்றல் 

பத்தொன்பதாவது மந்திரம் . 
असितवर्णा हरयस्सुपर्णा मिहो वसाना दिवमुत्पतन्ति । त आश्ववृत्र 
न्त्सदनानि कृत्वाऽदित्पृथिवी घृतैर्युद्यते । 


எபன்து 


உரை 


கருநிறமுடையதும் , மேகத்தை உண்டாக்குவதற்கு இரசத்தைக் கவர் 
வதும் , விரித்துள்ள சிறகு போன்றதும் , மேகமாய் மேகமண்டலத்தை மறைப் 
பதும் , புகையை யுண்டாக்குவதும் , தனது வயிற்றில் நீரை வைத்துக் 

9 


66 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( யாசீயா வாக்கிய 
கொண்டு மறைத்திருக்கின்றதுமாகிய மூங்கில் கொடிமாவிலிருந்தெழும்புகை 
வானில் பரவுகின்றது . இது இப்பொழுதே நெய் போன்ற தண்ணீரால் 
பூமியை நனைக்கும் என்பதாம் . 


எரிக்கும்போது எழம்புகையைத் துதிக்கும் மந்திரம் . 

இருபதாவது மந்திரம் 
हिरण्यकेशोरजसो विसारे हिधुनिर्वात इव ध्रजीमान् । शुचिभ्राजा उषसो 
नवेदा यशवतीरपस्युवो न सत्याः । 


என்பது 


உரை 


தீயின் கேசமென்னுஞ் சுவாலையுடன் எழுவதும் , வானில் மேகங்களை 
விரியச் செய்வதற்குச் செல்வதும் , வாயுவைப்போல் வேகத்தாலெழும் ஒலியை 
யுடையதும் , அழுக்கில்லாத ஒளியையுடையதுமாகிய சத்திச்சாரணையின் 
தண்டிலிருந்தெழுகின்றபுகை எம்பொருட்டு மழையை யுண்டாக்குவதாகுக . 
விடியற்காலத்தில் இரவி தெரியா தபடிமறைக்குக . பயிருண்டாகும் நிலங்களில 
பயிரையுண்டாக்குவதால் பெருமையடைக. நீரைவிரும்பும் நல்ல விளைநிலங்க 
ளுக்கு இனிமை செய்வதன் பொருட்டு இப்புகை மழையை யுண்டாக்குக 
என்பதாம் . 


இப்புகையைத் துதிக்கின்ற விகற்ப மந்திரங்கள் மூன்றனுள் முதலாம் மந்திரம் 

இருபத்தோராவது மந்திரம் 
आते सुपर्णा अमिनन्त परैः कृष्णो नोनाव वृषभो यदीदम् । शिवाभिर्न 
स्मयमानामिराऽगात्पतन्ति मिहस्तनयन्त्यभ्रा । 

என்பது 


உரை 


சத்திச்சாரணையே ! உனது புகை , மீண்டும் மீண்டும் எழுவ கால் மேகம் 

ன்றது . கறுத்து மீண்டும் மீண்டும் கர்ச்சிக்கின்றது . இவ்வாறு 
எழுந்தபோது அநுக்கிரகிப்பதுபோலும் , நகைப்பது போலுமாய் மழை 
யுடன் கூடவே மேகம் வருகின்றது . பின்னர் மழை பெய்கின்றது . மேகங்கள் 
முழங்குகின்றன. சத்திச்சாரணையின்புகை இத்துணை மகிமை யுடைத்து 
என்பதாம் . 


67 


பி r - 1 , அ -11 ) 

சோமயாக பரிசேடம் 
புரோநு வாக்கியம் ) 

இரண்டாவது மந்திரம் . 

இருபத்திரண்டாவது மந்திரம் 
वाश्रेय विद्यन्मिमाति वत्सं न माता सिषक्ति । यदेषां वृष्टिरसर्जि । 


என்பது 


உரை . 


மருத்துக்கள் மழையை யுண்டாக்கும்போது , முழக்க முடைய மின்னல் , 
பெண்யானை ஒலிப்பது போல் விளங்குகின்றது . அதாவது மருத்துக்களோடு 
கூடுகின்றது என்பதாம் . பால் சுரந்துள்ளபசு , கன்றைக் குறித்துக் 
கதறி மனிதரை நோக்குகின்றது பிறகு கன்றுடன் சேர்கின்றதைப்போல் 
என்பதாம் . 


மூன்றுவது மந்திரம் 

இருபத்து மூன்றாவது மந்திரம் 
पर्वतश्चिन्महि वृद्धो बिभाय दिवश्चित्सानु रेजत स्वने वः । यत्क्रीडथ मरुत 
ऋष्टिमन्त आप इव सध्रियञ्चो धवध्वे । 


என்பது . 


உரை 
மருத்துக்களே ! வச்சிராயுதத்தையுடைய நீங்கள் , விளையாடும்போது 
எழும் ஒலியால் , வானையளாவியுள்ளதும் , பெருஞ்சிகரங்களையுடையது மாகிய 
மலையும் பயப்படுகின்றது . மற்றும் , மருத்துக்களே ! நீவிர் நீரைப்போல் 
வியாபித்துக் கொண்டு விளையாடுகின்றீர்கள் . இத்தகைய மருத்துக்களுடன் 
கூடிய சத்திச்சாரணைப்புகை மழையையுண்டாக்குக என்பது இரண்டு மந் 
திரங்களின் கருத்து என்பதாம் . 


அங்குள்ள கருங்குதிரை துன்பம் பொறுக்க முடியாமல் கத்தும்படி கரிய துணி 
யால் அதைத் தேய்த்தல் வேண்டும் அதற்குரிய மந்திரம் . 

இருபத்துநான்காவது மந்திரம் 
अभिक्रन्द स्तनय गर्भमा धा उदन्वता परि दीया रथेन । हति ५ सुकर्ष 
विषित न्यञ्च ५ समा भवन्तूद्वता निपादाः । 


என்பது 


68 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( யாச்யா வாக்கிய 


உரை 


குதிரையே நீ , மேகம்போல் மிக முழுங்குவாயாக . மேகத்தின் வயிற்றில் 
நீராகிய கருப்பத்தை வைப்பவயாக . மற்றும் , நீரையுடைய தேர்போன்ற 
மேகத்துடன் யாண்டுஞ் செல்வாயாக . நீருக்கிடமாகிய தோற்பை போன்ற 
மேகத்தை இனிது வலிப்பாயாக . தாழ்ந்துள்ள 

நீர்நிலைகள் உயரமாகுக ! 
என்பதாம் . 


அக்னயே தாமச்சதே புரோடாசமஷ்டாகபாலம் , மாருதம் சப்தகபாலம் , 
சௌர்ய மேககபாலம் , என்னும் அவிகட்கு முறையே புரோநுவாக்கியங்கள் கூறப் 
படுகின்றன . அவற்றுள்முதலாவது அவியின் புரோது வாக்கியம் 

இருபத்தைந்தாவது மந்திரம் 
त्वं त्या चिदच्युताग्ने पशुन यवसे । धामा ह यत्ते अजर वना वृश्चन्ति 
FREE : | 


என்பது 


உரை . 


கேடிலாத அக்கினியே ! வனங்கள் , நீர்நிலைகள் என்னும் உன்னுடைய 
இடங்கள் நாசமாகின்றன . ஈண்டு அவைகளை ! நீ , கேடிலாதனவாகச் செய்வா 
யாக என்பது எஞ்சி நின்றது . அதற்குவமை : - பசுக்கள் புற்களையுண்டு கேடி 
லாத பாலைத் தருவதுபோல் என்பதாம் . 


மேற்கூறியதற்கே யாஜ்யாவாக்கியம் 

இருபத்தாறாவது மந்திரம் 
अग्ने भूरीणि तव जातवेदो देव स्वधावोऽमृतस्य धाम । याश्च माया मा 
यिनां विश्वमिन्व त्वे पूर्वीस्संदधुः पृष्टबन्धो । 


என்பது 


உரை 


பல . 


மாயைகள் 


தோன்றியவற்றை யுணர்வதும் , விளக்கமுடையதும் , கேடிலாததும் 
அன்னங்களையுடையதுமாகிய அக்கினியே ! உன்னுடைய இடங்கள் 
அநாதியான 

மாயைகளையுடைய இந்திரசாலக்காரனுடைய 
உன்னிடத்திலிருக்கின்றன . உலகைப் பிரியப்படுத்துவோய் ! மாயாவியாகிய 
யாது ? என்று வினவுகின்றவனை சுற்றத்தானாக எண் 

எண்ணு 
வோய் ! மாயா சக்திகள் உன்னிடத்திலிருக்கின்றதால் மிகுந்த மழையைப் 
பெய்விப்பாயாக என்பது கருத்து என்பதாம் . 


உனது மகிமை 


69 


பிர -1 , அநு -11 ) 

சோமயாக பரிசேடம் 
புரோது வாக்கியம் ) 

இரண்டாவது அவியின் புரோநுவாக்கியம் 

இருபத்தேழாவது மந்திரம் 


दिवोनो वृष्टिं मरुतो ररीध्वं प्रपिन्वत वृष्णो अश्वस्यधाराः । अर्वाडेतेन 
स्तनयित्नुनेापो निषिञ्चन्नसुर. पितानः । 


என்பது 


உரை. 


மருத்துக்காள் ! நீவிர் , எம்பொருட்டு , வானிலிருந்து மழையைப் பொழி 
விப்பீர்களாக . பிறகு விரிந்த இந்திரன் 

ரனுடைய மழைத்தாரையை பெய்விப் 
பீர்களாக . உயிர் கொடுக்கின்றவனும் , எமக்குத் தந்தையுமாகிய இந்திர ! நீயும் , 
முழங்கும் மேகத்னுடன் கூட இங்கு வருவாயாக என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யாவாக்கியம் 

இருபத் தட்டாவது மந்திரம் 
पिन्वन्त्यपो मरुतस्सुदानवः पयो घृतवद्विदथेष्वाभुवः । अन्य न मिहे वि 
नयन्ति वाजिनमुत्संदुहन्तिस्तनयन्तमक्षितम् । 


என்பது 


உரை 


மிகுந்த மழையை அளிக்கின்ற மருத்துக்கள் , வேள்விச் செயலாளர்கள் 
வேள்வியில் பாலையும் நெய்யையும் தெளிப்பது போல் நீரைத்தெளிக்கின்றார் 
கள் என்னலாம் , மற்றும் , குதிரையை , குதிரைப்பாகன் பழக்குவதுபோல் 
மேகத்தை மழை பெய்யுமாறு சீர்ப்படுத்துகின்றனர் . பிறகு , கெடாததும் , 
ஒலிக்கின்றதுமாகிய மேகத்தை மழை பெய்விக்கும்படி செய்விக்கின்றார்கள் 
என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே விகற்பமாகிய மற்றெரு புரோநுவாக்கியங் கூறப்படுகின்றது . 

இருபத்தொன்பதாவது மந்திரம் 
उदप्रतो मरुतस्ता ५ इयर्त वृष्टिंये विश्वे मरुतो जुनन्ति । क्रोशाति गर्दा 
कन्येव तुन्ना पेरुं तुआना पत्येव जाया । 


என்பது 


10 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( யாச்யா வாக்கிய 


உரை 


வேள்விச் செயலாளர்காள் ! வேள்வித் தலைவர்காள் ? நீவிர் , உலகிற்கு 
மழை பெய்விக்கும் மருத்துக்களை வேண்டுவீர்களாக . யாரைப்போலெனின் ? 
பெண்குழந்தை பசியால் தாய் தந்தையர்களைக் குறித்து அழுவது போல் 
என்க . இனி அருள் செய்வதற்கு உவமை : - தாக முதலியவைகளைப்பற்றி 
அழும் பெண்ணை , அன்போடு , பெண்ணே ! உனக்கு யாது வேண்டும் ? என்று 
இன் சொற்கூறி அன்பு பாராட்டுவதுபோல் மருத்துக்கள் , வேள்வித் தலைவர் 
களுக்கும் வேள்விச்செயலாளர்கட்கும் அநுக்கிரகஞ்செயவார்களாக என்பதாம் 


மேற்கூறிய அதற்கே விகற்பமாகிய மற்றெ யாஜ்யாவாக்கியம் . 

முப்பதாவது மந்திரம் 
घृतेन द्यावापृथिवी मघुना समुक्षत पयस्वतीः कृणुताप ओषधीः । उर्ज 
च तत्र सुमतिं चपिन्वथ यत्रा नरो मरुतः सिञ्चथा मधु । 


என்பது 


உரை 


மருத்துக்காள் ! நெய்போன்ற நீரால் மண் விண்கட்கு மழையைப் பெய் 
விப்பீர்களாக . அம்மழையால் , கொடி செடிகளைச் சாரமுடையவைகளாகச் 
செய்வீர்களாக . மற்றும் , நீருக்குத் தலைவர்களான 

மற்றும் , நீருக்குத் தலைவர்களான மருத்துக்காள் ! நீவிர் , 
மன்சுவையுடைய மழையைப் பெய்விக்குமிடத்தில் சாரமுடைய உணவுப் 
பொருள்களையும் நல்ல புத்தியையுடைய பிரசைகளையும் உண்டாக்குவீர்களாக . 
இன்பதாம் . 


மூன்றவது அவியின் யாஜ்யாநுவாக்கியங்களின் தலைப்புச் சொற்களை விளக்குகின்றது 
முப்பத்தொன்று , முப்பத்திரண்டாவது மந்திரங்கள் 
उदुत्यं चित्रम् । 

என்ப 


உரை 


உதுத்யம் ஜாதவேதஸம் , என்பது புரோ நுவாக்கியம் . சித்ரம் 
தேவானாம் , என்பது யாஜ்யாவாக்கியம் . இவ்விரண்டிற்கும் முதற்காண்டம் 
நான்காம் பிரபாடகத்தில் உரை கூறப்பட்டிருக்கின்றது என்பதாம் . 


71 


பிர -1 , அநு -11 ) சோமயாக பரிசேடம் 
புரோநு வாக்கியம் ) 

முன்றத்திகளுள் முதலாவதாகுதி 

முப்பத்து மூன்றாவது மந்திரம் 
और्षभृगुवच्छुचिमनवानवदा हुवे । अग्नि समुद्रवाससम् । 

என்பது 


உரை . 


ஔர்வர் பிருகு முதலான இருடிகளைப் போன்று சுத்தமாக கடலில் 
வசிக்கும் அக்கினிக்கு ஹோமஞ் செய்கின்றேன் என்பதாம் . 


இரண்டாம் ஆததி 

முப்பத்துநான்காவது மந்திரம் . 
आसव सवितुर्यथा भगस्येव भुजि हुवे । अग्नि समुद्रवाससम् । 


என்பது . 


உரை 


சவிதா தேவதையின் ஏவலைப்போலும் , பகதேவதையின் போகத்தைப் 
போலும் என்பது விசேடம் , மற்றவை முன் போன்றன என்பதாம் , 


முன்றம் ஆத்தி 

முப்பத்தைந்தாவது மந்திரம் . 
हुवे वातस्वनं कविं पर्जन्यक्रन्द्य सहः । अग्नि ५ समुद्रवाससम् । 


என்பது 


உரை. 


எரிகின்ற ஒலியையுடையதுப் , அறிவுடையதும் , எல்லாருக்கும் காயுந் 
தன்மை வேண்டப்படுதலின் அனைவராலும் விரும்பப்படுவதும் , வன்மை 
யுடையதும் , கடலில் வசிப்பதுமாகிய அக்கினிக்கு ஆகுதி செய்கின்றேன் 
என்பதாம் . 

பதினாராம் அநுவாகம் 

முற்றிற்று 


கிருஷ்ண எசுர்வேதம் தைத்திரீய சங்கிதை 
மூன்றாங் காண்டம் முதற் பிரபாடகம் 

முடிந்தது . 


72 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( பவமானத்தைப் போற்றல் 
பிரபாடக விடயச்சுருக்கம் . 

यन्न्यूनं प्रकृतौ तत्त वर्ण्यतेऽस्मिन्प्रपाठके । 
முன்பிரபாடகத்திற் கூறியவற்றிற்கே சில மந்திரங்கள் இப்பிரபாடகத் 
திலுங் கூறப்படுகின்றன . 

முதலநுவாக விடயச்சுருக்கம் . 
Sri- ray fFig +7| 5rs | 
प्रजेन्द्राविश्वेमन्त्रास्स्युरुपयामादिकास्रयः ॥ १ ॥ 

तैद्रोणकलशादीनां स्पशों मन्त्रास्तुषण्मताः । 
மூன்றுபவமானங்களிலும் , நடு இருக்கில் பாடும்போது செபிக்க 
வேண்டிய மூன்று மந்திரங்களும் , அதன் விதியும் , துரோண கலசம் 
வனீயம் , பூதபிருத் என்னுங் குடங்களைத் தொடுதலும் , அதற்குரிய மந்திரங் 
களுங் கூறப்படுகின்றன என்பது . 


மூன்றாம் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

முதலாம் அநுவாகம் . 
இரண்டு பஞ்சாதிகட்குமேல் நாற்பத்திரண்டு பதங்களைக் கொண்டது . 

மூன்று பவமானத்து திகளைப் போற்றும் வகையைக்கூறும் மந்திரங்களும் 
பிராமணங்களும் . 

यो वै पर्वमानानामन्वारोहान्विद्वान्यजतेऽनु पर्वमानाना रोहति 
न पर्वमानेभ्योऽव च्छिद्यते श्येनोऽसि गायत्रछन्दा अनु त्वाऽऽ 
रंभे स्वस्ति मा सं पारय सुपोऽसि त्रिष्टुप्छन्दा अनु त्वाऽऽरंभे 
स्वस्ति मा सं पारय सघाऽसि जगतीछन्दा अनु त्वाऽऽ रभे स्व 
स्ति मा स परियेत्य हैते ॥ १॥ वै पर्वमानानामन्वारोहा स्तान्य 
एवं विद्वान्यजतेऽनु पर्वमानाना रोहति न पर्वमानेभ्योऽव च्छिद्यते 


- 


73 


- 


பிர -2 , அநு -1 ) சோமயாக பரிசேடம் 
பவமானத்தைப் போற்றல் ) 

यो वै पर्वमानस्य संतति वेद सर्वमायुरेति न पुराऽऽयुषः प्रमीयते 
पशुमान्भवति विन्दत प्रजां पर्वमानस्य ग्रहां गृह्यन्तेऽथ वा अस्यैते 
ऽगृहीता द्रोणकलश आंधवनीयः पूतभृत्तान्यदगृहीत्वोपाकुर्यात्प 
वमानं वि ॥ २॥ छिन्द्यात्तं विच्छिद्यमानमध्वयोः प्राणोऽनु वि 
च्छिद्येतोपयामगृहीतोऽसि प्रजापतये त्वेति द्रोणकलशमभि मृशे 
दिन्द्राय त्वेत्यांधवनीयं विश्वभ्यस्त्वा देवेभ्य इति पूतभृतं पर्वमान 
मेव तत्सं तनोति॒ सर्वमायुरेति न पुराऽऽयुषः प्रमीयते पशुमान्भ 
எ எ THITIIII 


- 


உளளன . 


சோமயாகத்தில் மும்முறை சோமரசம் பிழியும்போது , முதலில் , பகிஷ்ப் 
பவமானம் , மாத்தியந்தின பவமானம் , ஆர்ப்பவ பவமானம் என மூவகைத் 
தோத்திரங்கள் 

இவை , 

அசுவினிகளைப் புநிதர்களாக்குதற் 
பொருட்டாம் . இதை வேறிடத்திற் காண்க . ஈண்டு , அத்தகைய பவமானங் 
களைத் துதிக்கும் போது இதைச் சபித்தல் வேண்டுமென்பதாம் . அவ்வாறு 
போற்றும்மந்திரங்கள் அந்வாரோஹங்க ளெனப்படும் . 


அத்தகைய அந்வாரோகங்களைப் புகழ்தல் 

பிராமணம் 1 
यो वै पवमानानामन्वारोहानविद्वान्यजतेऽनु पवमानाना रोहति न पव 
मानेभ्योऽवच्छिद्यते । 


என்பது 


உரை .. 


பவமானத்தோத்திரங்களில் எறும் வகையை ( போற்றும் வகையை 
உணர்ந்து யாகஞ்செய்கின்றவன் பவமானத் தோத்திரங்களைப் பின்பற்றிக் 
கொண்டு கரையேறிவிடுகின்றான் . அவன் , பவுமானத் துதிகளிலிருந்து 
நழுவுவதில்லை என்பதாம் . 

10 


7 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( பவமானங்களைப் போற்றல் 
அம்மந்திரம் இதுவெனக் கூறுகின்றது . 

மந்திரம் 1 
श्येनोऽसि गायत्रछन्दा अनु त्वाऽऽ रमे स्वस्ति मा सं पारय । 


என்பது 


உரை 


பகிழ்ப்பவமானம் என் னுந் துதியே ! நீ , பருந்துப் புள்ளாக இருக்கின் 
றாய் . காயத்திரிச் சந்தமுடையதாயுமிருக்கின்றாய் . ஆதலின் , உன்னைப் , பின் 
பற்றி ஏறுகிறேன் . ( அடைகின்றேன் ). நீ , தடையின்றிக் கரையேற்றி வைப் 
பாயாக என்பதாம் . 

எசமானன் , பகிழ்ப்பவமானத் துதிகளுள் நடுவிலுள்ள இருக்கு மந்திரத் 
தால் போற்றும்போது இம்மந்திரத்தைச் செபித்தல் வேண்டுமென்பதாம் . 

இது , முதற்காண்டம் நான்காம் பிரபாடகம் பதின்மூன்றாம் அநுவாகத் 
தில் விநியோகிக்கப் படுகின்றது . 


மாத்தியந்தின பவமானத்தில் செபிக்கவேண்டிய மந்திரம் . 

மந்திரம் 2 
सुपर्णोऽसि त्रियुग्छन्दा अनुत्वाऽऽरमे स्वस्ति मा सं पारय । 


என்பது 


உரை 


மாத்தியந்தின பவமானத்துதியே ! என்பது விசேடம் மற்றவை முன் 
போல என்பதாம் 

இது , மாத்தியந்தின பவமானத்தின் நடு இருக்கு மந்திரத்தை ஓதும் 
போது எசமானன் செபிக்கவேண்டியது . 

இதுவும் , முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் , பதினெட்டா மது 
வாகத்தில் விநியோகிக்கப்படுகின்றது . 


ஆர்ப்பவபவமானத்தில் செபித்தற்குரிய மந்திரம் . 

மந்திரம் 3 
सघाऽसि जगतीछन्दा अनु त्वाऽऽ रमे स्वस्ति मा सं पारय । 

என்பது 


பிர -2 . அநு -1 ) 

சோமயாக பரிசேடம் 
பவமானங்களைப் போக்றல் ) 


75 


உரை 


ஆர்ப்பவபவமானமே ! நீ , பாசம் , என்னும் பறவையைப் போன்று 
விழுவதற்கு வன்மையுடையதாயிருக்கின்றாய் , மற்றவை முன்போல் என்ப 
தாம் . 

இது , ஆர்ப்பவபவமானத்தின் நடு இருக்கு மந்திரத்தை ஓதும்போது எச 
மானன் செபிக்கவேண்டியதாம் . 

துவும் , முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் , இருபத்திரண்டாம் 
அநுவாகத்தில் உபயோகிக்கப் படுகின்றது . 


மேற்கூறிய மந்திரங்களைப் புகழ்கின்றது . 

பிராமணம் 2 
इत्याहैते वै पवमानानामन्वारोहास्तान्य एवं विद्वान्यजतेऽनु पवमानाना 
रोहति न पवमानेभ्योऽव च्छिद्यते । 


என்பது . 


உரை 


இவ்வா றுணர்ந்து எவன் வேட்கின்றானோ, அவன் பவமானங்களிலிருந்து 
நழுகான் என்பது . 


துரோணகலச முதலியவைகளைத் தொட்டுப் போற்றுவதற்கு அதைப்புகழ்கின்றது . 

பிராமணம் 3 . 
यो वै पवमानस्य संततिं वेद सर्वमायुरेति न पुराऽऽयुषः प्र मीयते पशु 
मान्भवति विन्दते प्रजां पवमानस्य ग्रहा गृह्यन्तेऽथ वा अस्यैतेऽगृहीता 
द्रोणकलश आधवनीयः पूतभृत्तान्यदगृहीत्वोपाकुर्यात्पवमानं विच्छि 
न्धात्तं विच्छिद्यमानमध्वर्योः प्राणोऽनु विच्छिद्येत । 

என்பது 


உரை 


பவமானம் , என்னும் மூன்று துதிகளின் தொடர்பை அறிகின்ற எச 
மானன் நீண்ட யடைகின்றான் . அவனுக்கு பிறப்பில் ஏற்பட்ட 
ஆயுள் அவமிருத்துவாற் கெடுவதில்லை என்பதாம் , மற்றும் , பசுக்களையடை 
கின்றான் பிரசைகளைப் பெறுகின்றான் என்பது . 


76 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பவமானங்களைப் போற்றல் 


இனி, துரோண கலசம் , ஆதவனீயம் , பூதபிருத் என்னும் மூன்று சோம 
ரசக் குடங்களும் , ஐந்திரவாயுக்கிரகம் முதலானவைகளைப்போல மந்திரங்க 
ளால் கிரகிக்கத்தக்கவைகள் என்பது பெறப்படுகின்றது . பெறப்படவே , பவ 
மான சம்பந்தமான இக்கிரக பாத்திரங்களும் தொடர்பு கெடாதிருப்பதற்கு 
சோமரசம் பிடித்துக் கொள்ளற்குரியன என்பது தானே வருகின்றது அவ் 

று விதியோ இல்லை. இன்றேல் , கிரகத்தொடர்பு கெடுகின்றது . அதை 
நீக்குதற்கு மந்திரங்களால் அம்மூன்றையும் தொடுதலே சோமரசம் பிடித்த 
லாம் ஆதலின் குற்றமில்லை என்பதாம் . 


மந்திரங்களால் அவைகளைத் தொடுவதை விதிக்கின்றது . 


பிராமணம் 4 


उपयामगृहीतोऽसि प्रजापतये त्वेति द्रोणकलशम भि मृशेदिन्द्राय त्वेत्या 

धवनीय विश्वेभ्यस्त्वा देवेभ्य इति पूतभृतं पवमानमेव तत्सं तनोति 
सर्वमायुरेति न पुराऽऽयुषः प्र मीयते पशुमान्भवति विन्दते प्रजाम् । 


என்பது 


உரை 


சோமரசமே ! நீ , மரப்பாத்திரத்திற் பிடிக்கப்பெற்றிருக்கின்றாய் . பிடிக் 
கப் பெற்ற உன்னை , பிரசாபதி தேவதையின் பொருட்டுத் தொடுகின்றேன் . 
மற்றும் , மரப்பாத்திரத்திற் பிடிக்கப்பெற்ற உன்னை இந்திரன் பொருட்டுத் 
தொடுகின்றேன் . இன்னும் , மரப்பாத்திரத்திற் பிடிக்கப்பெற்ற உன்னை 
விசுவதேவர்களின பொருட்டுத் தொடுகின்றேன் . 

வ் வாறு பவமானக்கிரக சந்ததியையுணர்ந்த எசமானன் நீண்ட ஆயுளை 
யடைகின்றான் . அவமிருத்துவால் அவனுடைய ஆயுள் குறைகிறதில்லை. பசு , 
புத்திரன் முதலானவற்றையடைகின்றான் . 

மேற்கூறிய மூன்று மந்திரங்களாலும் முறையே துரோண கலசம் , 
ஆதவனீயம் , பூதபிருத் என்னும் மூன்று சோமரசக் 

குடங்களையும் தொடல் 
வேண்டுமென்பதாம் . 


இவ்வன்வாரோஹ மந்திரங்களும் , தொடுதல் மந்திரங்களும் , மூர்த் 
தானம் மதுச்ச , என்னும் இரண்டநுவாகங்கட்கும் நடுவில் விநியோகிக்கத்தக்க 
வகைள் என்று உணரற்பாலன . 


பிர2- , அநு -2 ) சோமயாக பரிசேடம் 

17 
சோமரசம் பிழிதல் ) 

இவை , முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் . பதின்மூன்றாம் அநு 
வாகத்தில் விநியோகிக்கப்படுகின்றன . 

ஈண்டுத்தொடுதலே சோமரசம் பிடித்தலாம் . இவை , பவமானக்கிரகங்கள் 
என வழங்கப்படுகின்றன . 

முதலநுவாகம் 
முற்றிற்று . 


இரண்டாம் அநுவாக விடயச்சுருக்கம் . 
द्वावित्यवेक्षते पूतभृतं चाऽऽधवनीयकम् । 

द्रोण कलशंपश्यन्मन्त्री द्वाविहवर्णितौ ॥ १ ॥ 
இதில் பூதபிருத் , ஆதவனீயம் , என்னுமிரண்டு குடங்களைப் போற்றுவ 
தற்கும் , துரோண கலசத்தைப் போற்றுவதற்கும் மந்திரங்கிளும் . சோமயாக 
விதியும் கூறப்படுகின்றன என்பது . 


சவனங்களை 


மூன்றாங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

இரண்டாம் அநுவாகம் 
மூன்று பஞ்சாதிகட்குமேல் மூன்று பதங்களைக்கொண்டது . 

( சோமரசம் பிழிவதை ) க் கூறுகின்ற மந்திரங்களும் , 
பிராமணங்களும் . 

त्रीणि वाव सर्वनान्यथ तृतीय ५ सर्वनम लुम्पन्त्यनशु कुर्व 
न्त उपाशु ५ हुत्वोपाशुपात्रेऽशुमवास्य तं तृतीयसवनऽपि 
सृज्याभि घृणुयाद्यदाप्याययति तेना शुमद्यदभिषुणोति तेनर्जीषि 
सर्वाण्येव तत्सर्वनान्य शुमन्ति शुक्रवन्ति समावद्वीर्याणि करोति 
द्वौ समुद्रौ विततावजूयौँ पर्यावर्तेते जठरेव पादाः । तयोः पश्यन्तो 


78 


1 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( சோமரசம் பிழிதல் 
अति यन्त्यन्यमपश्यन्तः ॥१ ॥ सेतुनाऽति यन्त्यन्यम् । द्वे द्रधसी 
सतती वस्त एकः केशी विश्वा भुवनानि विद्वान् । तिरोधार्यत्यसितं 
वसांनइशुक्रमा दत्ते अनुहाय जायें । देवा वै यद्यज्ञेऽकुर्वत तद 
सुरा अकुर्वत ते देवा एतमहायज्ञमपश्यन्तमतन्वताग्निहोत्रं व्रतमकुर्वत 
तसाविव्रतस्स्याविह्यग्निहोत्रं जुह्वति पौर्णमासं यज्ञमग्नीषोमीयम् 
॥२ ॥ पशुमकुर्वत दार्थ यज्ञमामयं पशुमकुर्वत पैश्वदेवं प्रातः 
सवनमकुर्वत वरुणप्रघासान्माध्यदिन ५ सर्वन ५ साकमेधापितृयज्ञ 
व्यम्बकाश्स्तृतीयसवनमकुर्वत तमेषामसुरा यज्ञमन्व जिगासन्तं 
नान्वायन्तेऽब्रुवन्नध्वर्तव्या वा इमे देवा अभूवनिति तदध्वरस्या .. 
ध्वरत्वं ततेो देवा अभवन्पराऽसुरा य एवं विद्वान्त्सो मेन यजते 
भवत्यात्मना पराऽस्य भ्रातृव्यो भवति ॥ ३ ॥ 


இதில், சவனங்கள் கூறப்படுகின்றன . 


காலையிற் சோமரசம் பிழிந்த உபாம்சுக்கிரகம் , என்னும் பாத்திரத்தில் ஒரு 
சோமக்கொடித் துண்டைப்போட்டுவைத்திருந்து , அதை , சோமக்கொடிச் சக்கைக 
ளுடன் சேர்த்து மூன்று முறை பிழிவதைக் கூறுகின்றது . 


பிராமணம் 1 


त्रीणि वाव सवनान्यथ तृतीय सवनमवलुम्पन्त्यनशु कुर्वन्त उपाशुभ 
हुत्वोपाशुपात्रेऽशुमवास्य तं तृतीयसवनेऽपिसृज्यामि षुणुयाद्यदा 
प्याययति तेनाशुमद्यदभिषुणोति तेनजींषि सर्वाण्येव तत्सवनान्य 
शुमन्ति शुक्रवन्ति समावदीर्याणि करोति । 


+ 


என்பது 


சோமயாக பரிசேடம் 


79 


பிர -2 , அநு -2 ) 
சோமரசம் பிழிதல் ) 


உரை . 


சவனம் = சோமரசத்தைப் பிழிந்தெடுத்தலாம் . இது , காலை , உச்சி மாலை 
என்னும் முக்காலங்களிலும் முக்கியமாகச் செய்யத்தக்கன . இதில் , மூன்றா 
முறை பிழியும்போது முன் பிழிந்துவிட்ட சோமக்கொடிச் சக்கைகளையே பிழி 
தல் வேண்டும் . ஆனால் அதில் சோமரசம் வராது ; வராவிட்டால் சவனம் , என் 
னுஞ் சொற்பொருள் பொருத்தப்படாது . மற்றும் , மூன்றாமுறை பிழிவதில் 
சோமரசம் பிழிவதின்றெனில் சோமயாகங்கெடுவதுடன் எசமானனுங் கெடு 
கின்றான் ; ஆதலின் , உபாம் சுக்கிரகம் , என்னும் பாத்திரத்திலுள்ள சோமாசத் 
தை ஹோமஞ் செய்துவிட்டு , அதில் இரசமெடுக்காத அந்த ஒரு சோமக் 
கொடித்துண்டையும் போட்டு வைத்திருந்து மூன்றாம் முறை பிழியும் போது 
அச்சக்கைகளுட 

டன் அத்துண்டுக் கொடியைப் போட்டு சேர்த்து இடித்துப்பிழி 
யில் மூன்று சவனங்களும் சோமரசம் பிழிகின்றவைகளாய் நல்ல வன்மை 
யைச் செய்கின்ற வைகளாகின்றன என்பதாம் . 


பூதபிருத் , ஆகவனீயம் துரோணகலசம் என்னுஞ் சோமரசக் குடங்களைப் 
பார்த்தல் . 


மந்திரங்கள் 1.2 . 


द्वौ समुद्री विततावजूयौँ पर्यावर्तेते जठरेव पादाः । तयोः पश्य तो अति 
यन्त्यन्यमपश्यन्तस्सेतुनाऽति यन्त्यन्यम् । द्वे द्रधसी सतती वस्त एकः 
केशी विश्वा भुवनानि विद्वान् । तिरोधायैत्यसितं वसानश्शुक्रमा दत्ते 


अनुहाय जाय । 


என்பது . 


உரை 


இக் குடங்களிரண்டும் 

கடல்போல் விரிந்தவைகள் , எப்போதும் 
வற்றாதவைகள் , கடலின் அலைகள்போன்று ஒன்றின் பின்னொன்றாயெழும் 
அலைகளையுடையவைகள் , இது குடங்களிரண்டையும் கடலெனத் துதித் 
தல் . இனி , பகல்வடிவான இக்குடங்களைப்பார்த்து மக்கள் கரை 
கின்றார்கள் . 

இரவு வடிவான இவைகளைப் பார்க்க முடியாமல் தோணி 
யால் கடக்கின்றார்கள் . இவை , வண்டியில் மறைதலாலும் மறையமையாலுங் 
கற்பிக்கப்பட்டன என்பது . 


யேறு 


80 


ளால் 


( 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 

( காண்டம் -3 

( சோமரசம் பிழிதல் 
இனி , துரோண கலசமாகிய இரவி , தன்னை , நீங்காத பகலிரவுச் செயல்க 

மறைத்துக்கொள்கின்றது . அது எத்தன்மையதெனின் ? ஒன்று , 
கேசம் போன்ற கிரணங்களையுடையது . எல்லாவுலகங்களையும் விளக்குகின் 

இரவாகிய அழுக்குத் துணியையும் , பகலாகிய வெண்மைத் துணியை 
யும் உடுத்தியிருக்கின்றது . 

பிறகு , அநுக்கிரகத்தின் பொருட்டு இரவென்னுங் கிழிந்த ஆடையை 
நீக்கிவிட்டு பகலென்னும் நல்ல ஆடையை அணிந்துகொள்கின்றது . 
துரோணகலத்தை இரவியாகப்போற்றுவது என்பதாம் . 

இம் மந்திரங்கள் இரண்டாலும் பூதபிருக் ஆகவனீயம் துரோண 
சம் என்னும் மூன்று குடங்களையும் எசமானன் முதலானோர்கள் பார்த்தல் 
வேண்டும் என்பதையுணர்க . இது , முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் , 
பதின்மூன்றாம் அநுவாகத்தில் விநியோகிக்கப்படுகின்றது . 


து , 


கல 


சோமயாகத்தின் விதி மந்திரங்களைத் தவிர்த்து எஞ்சின விதிகளையும் மந்திரங் 
களையுங் காண்பிக்தற் பொருட்டு , இந்த ஔபான வாக்கியம் . என்னுங் காண்டத் 
தொடக்கமாகிய சோமயாகத்தை விதிப்பதன் பொருட்டுப் புகழ்கின்றது . 

பிராமணம் 2 
देवा वै ययज्ञेऽकुर्वत तदसुरा अकुर्वत ते देवा एतं महायज्ञमपश्यन्तमत 
न्वताग्निहोत्रं व्रतमकुर्वत तस्माद्विवतस्स्याद्विह्यग्निहोत्रं जुद्धवि पौर्ण 
मासं यज्ञमग्नीषोमीय पशुमकुर्वत दाश्य यज्ञमाग्नेयं पशुमकुर्वत वै 
श्वदेवं प्रातस्सवनमकुर्वत वरुणप्रघासान्माध्यंदिन सक्न साकमेधा 
पितृयज्ञ यम्बकाश्स्तृतीयसवनमकुर्वत तमेषामसुरा यज्ञमन्ववाजि 
गासन्तं नान्ववायन्तेऽब्रुवन्नध्वर्तव्या वा इमे देवा अभूवन्निति तद्ध्व 
रस्याध्वरत्वं ततो देवा अभवन्पराऽसुराः । 


என்பது 


உரை 


முன்னர் , தேவர்கள் , அசுரர்களைச் செயித்தற்பொருட்டு யாகங்கள் 
செய்தனர் . அந்த யாகங்கள் இன்ன தின்னதென்றுணர்ந்து அசுரர்களுஞ் 
செய்தனர் . ஆதலின் தேவர்கட்கு வெற்றியில்லை . பிறகு , அசுரர்கட்குத் 
தெரியாதபடி ஒரு பெரும் வேள்வி செய்ய வேண்டுமென்று துணிந்து வெளி 
யில் யாங்கள் அக்கினி ஹோத்திரஞ் செய்கின்றோம் என்று மாறு 


கூறி 


வைசுவ 


பிர -2 , அநு .3 ) சோமயாக பரிசேடம் 

81 
சோமரசம் பிழிதல் ) 
செய்துவிட்டு , உள்ளே , தீட்சையின் விரதத்தைச் செய்து முடித்துவிட்டார் 
கள் . அங்ஙனமே , இரண்டுமுறை அக்கினி ஹோத்திரஞ் செய்கிறோமென்று 
அக்கினிஷோமீய பசுயாகஞசெய்தனர் . அமாவாசை இஷ்டி செய்கின்றோ 
மென்று 
று சவனீய 

பசுயாகத்தைச் செய்தனர் . சாதுர்மாசியத்திலடங்கும் 
தேவபர்வம் , என்னும் யாகஞ் செய்கின்றோமென்று பிராதசவன த 
தை ( காலையிற் சோமம்பிழிவதை ) செய்து முடித்தனர் . வருணப்பிரகாசம் 
என்னும் யாகஞ் செய்கின்றோம் என்று கூறிவிட்டு மாத்தியந்தின சவன 
த்தை (உச்சியில் சோமரசம் பிழிவதை ) ச் செய்தனர் . சாகமேத பர்வ 
மென்னும் யாகஞ்செய்கின்றோமென்று மூன்றாவது சோமரசம் பிழிவதைச் 
செய்து முடித்துவிட்டனர் . அதையுணர்ந்த அசுரர்கள் வெளியிற் சொல்லிய 
வாறெலாஞ் செய்துபார்த்துத் தோல்வியடைந்தனர் . அப்போது , அசுரர் 
கள் , தேவர்களை நொக்கி , நீவிர் அத்வரர்கள் என்றனர் . அதாவது எங்க 
ளால் கெடுக்க முடியாத வேள்வியைச்செய்து விட்டீர்கள் என்பது கருத்து . 
இதனாலன்றோ, வேள்விக்கு அத்வரம் , என்னுங்காரணப் பெயரும் இனிது 
பொருந்துவதாயிற்று . இவ்வாறு , தேவர்கள் சோமயாகத்தால் அசுரர் 
களை வென்றனர் என்பது திரண்டபொருள் என்பதாம் . 


இப்போது சோமயாகத்தை விதிக்கன்றது . 

பிராமணம் 3 


य एवं विद्वान्त्सोमेन यजते भवत्यात्मना पराऽस्य भ्रातृव्यो भवति । 


என்பது 


உரை 


சோமயாகம் இவ்வாறுளதென்று சோமயாகப் பெருமையையுணர்ந்து 
சோமயாகஞ் செய்கின்றவன் பகைவரைச் செயிக்கின்றான் என்பதாம் . 

இரண்டாம் அஙவாகம் 

முற்றிற்று . 


மூன்றாம் அநுவாக விடயச்சுருக்கம் 
आदौ समष्टिरूपेण परिभूस्सोममीक्षते । 
प्राणेत्युपांशु मन्येषु मे वर्चेत्यनुषज्यते ॥ १ ॥ 
अपाऽऽन्तर्यामिक व्यानशिलां वाचेन्द्रवायवे । 


P 


11 


82 


கிருஷ்ண எசுர்வேததைத்திரீய சங்கிதை [awn LL - 3 

( சேரமத்தை நோக்கல் 
दक्षेति मैत्रावरुणं चक्षुश्शुक्रचं मन्थिनम् ॥ २ ॥ 
श्रोत्रेत्याश्विनमात्माऽऽग्रयणमङ्गेभ्य उकथ्यकम् । 
आधुवंवीषोडशिनं विष्णोस्तु द्रोणकुम्भकम् ॥ ३ ॥ 
इन्द्रेत्याधवनीयाख्यं जठशेषस्तयोद्वयोः । 
विश्वे पूतभृतं कोऽसि वीक्षेताऽहवनीयकम् ॥ ४ ॥ 
विश्वपश्येत्सर्व सोमान्मन्त्रास्सप्तदशेरिताः ॥ ४ ॥ 


பொதுவாகச் சோமத்தைப் பார்த்தல் , உபாம்சு , அந்தர்யாமம் , கூழாங்கல் , 
ஐந்திரவாயவம் , மைத்திராவருணம் , ஆசுவினம் , சுக்கிரமந்தி , ஆக்ரயணம் , 
உக்த்யம் , துருவம் , என்னுங் கிரகங்களைப் பார்த்தல் ,, மேற்படி மந்திரங்களை 
அனுஷங்கஞ் செய்துக்கொள்ளவேண்டும் எனல் , இவைகளின் விதி என்பவை 
கள் கூறப்படுகின்றன என்பது . 


மூன்றங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

மூன்றாவது அநுவாகம் 


மூன்று பஞ்சாதிகட்குமேல் நாற்பத்தைந்து பதங்களைக் கொண்டது . 


சோமத்தை நோக்கும் வகைகளைக்கூறும் பிராமணங்களும் மந்திரங்களுங் 

கூறப்படுகின்றன . 
परिभूरग्निं परिभूरिन्द्र परिभूविश्वान्देवान्परिभूर्मा सह ब्रह्म 
वर्चसेन सनः पवस्व शं गवे शं जनाय शर्मवते श ५ राजन्नोषधी 
भ्योऽच्छिन्नस्य तें रयिपते सुवीर्यस्य रायस्पोषस्य ददतारस्स्याम । 
तस्य॑ मे रास्व तस्य ते भक्षीय तस्य त इदमुन्मृजे । प्राणाय मे वर्ची 
दा वर्चसे पवस्वापानाय व्यानाय वाच॥शादक्षक्रतुभ्यां चक्षुभ्यो मे 
वोंदौ वर्चसे पवेथा श्रोतायाऽऽत्मनेऽङ्गेभ्य आयुषे वीर्याय 


- 


9r - 2 , 4-3 ] சோமயாக பரிசேடம் 

83 
சோமத்தை நோக்கல் ) 

विष्णोरिन्द्रस्य विश्वेषां देवानां जठरमसि वक़दा मे वर्चसे पवस्त्र 
कौसि को नाम कम त्वा कार्यत्वा यं त्वा सोमेनाती तृपं यं त्वा 
सोमेनामामद ५ सुप्रजाः प्रजया भूयास सुवीरों वीरैस्सुवर्चा 
वर्चसा सुपोषः पोषविश्वेभ्यो मे रूपेभ्यो वक़दाः ॥ २॥ वर्चसे 
पवस्व तस्य॑ मे राव तस्य ते भक्षीय तस्य त इदमुन्मूंजे । बुभू 
पन्नवक्षेतैष वै पात्रियः प्रजापतिर्यज्ञः प्रजापतिस्तमेव तपयति स 
एनतृप्तो भूत्याऽमि पवते ब्रह्मवर्चसकामोऽवक्षेतैष वै पात्रियः 
प्रजापतिर्यज्ञः प्रजापतिस्तमेव तर्पयति स एनं तृप्तो ब्रह्मवर्चसेनाभि 
पवत आमयावी ॥ ३॥ अवेक्षतष वै पात्रियः प्रजापतियज्ञः प्रजा 
पतिस्तमेव तर्पयति स एनं तृप्त आयुषाऽभि पवतेऽभिचरन्नवक्षेतैष 
वै पात्रियः प्रजापतिर्यज्ञः प्रजापतिस्तमेव तपयति स एनं तृप्तः 
प्राणापानाभ्यां वाचो दक्षकतुभ्यां चक्षुा ५ श्रोत्राभ्यामात्मनो 
डेङ्गभ्य आयुषोऽन्तरति ताजका धन्वति ॥ ४ ॥ 
இதில் சோமத்தை நோக்கும் வகைகளைக்கூறும் பிராமணங்களும் மந் 
திரங்களுங் கூறப்படுகின்றன . 
பொதுவாக சோமரசமுள்ள பாத்திரங்களனைத்தையும் நோக்குதல் 

LDB 1 . 
परिभूरग्निं परिभूरिन्द्रं परिभूर्विश्वान्देवान्परिभूर्मा सह ब्रह्मवर्चसेन स नः 
पवस्व शंगवे शं जनाय शमवते शराजन्नोषधीभ्योऽच्छिन्नस्य ते रयि 
पते सुवीर्यस्य रायस्पोषस्य ददितारस्स्याम । तस्य मे राव तस्य ते 
भक्षीय तस्य त इदमुन्मृजे । 


என்பது . 


8 


கிஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( சோமத்தைப் பார்த்தல் 


உரை 


சோமமே ! நீ , அக்கினியை நாற்புற மஞ் சூழ்ந்து கொண்டவனாக இருக்கின் 
றாய் . இவ்வாறே இந்திரனையும் , விசுவதேவர்களையுஞ் சூழ்ந்துகோண்டவனாக 
இருக்கின்றாய் . பிரம ஒளியுடன்கூடி இருக்கும் என்னையுஞ் சூழ்ந்துகொண் 
டிருக்கின்றாய் . அரச ! எமது , பசுக்கள் , குதிரை , கொடி செடி என்பவை 
கட்குச் சுகங் கொடுப்பாயாக . தனத்திற் கிறைவ ! உனது அருளால் யாம் கேடி 
லாத பராக்கிரம முடையவனும், 

அழகுடையவனுமாகிய புத்திரனுடன் 
கூடித் தனத்தை அளிக்கின்றவராவோமாக . அக்ககைய ஈகையை விரும்பு 
கின்ற எமக்குத் தனத்தைக் கொடுப்பாயாக . அத்தகைய உனது இரசத்தை 
யருந்துவோமாக . உனதருளால் வேண்டிய பயனை மேலுக்குக் கொண்டுவரச் 
செய்கின்றேன் என்பதாம் . 

இம் மந்திரத்தால் சோமரசமிருக்கின்ற எல்லாப் பாத்திரங்களையும் 
பொதுவாகப் பார்த்தல் வேண்டுமென்பது பொருள் . மேல்வரும் மந்திரம் , 
சோமரசமுள்ள பாத்திரங்களுள் ஒவ்வொன்றை தனித்தனியே நோக்குதற் 
காம் என்பதை யுணர்க . 


4 


சிறப்பாக ஒவ்வொரு சோமரச பாத்திரத்திற்கு இது பதிற்று மந்திரங்களையுடையது 

மந்திரம் 2-17 
प्राणाय मे वक़दा वर्चसे पवस्वापानय व्यानाय वाचे दक्षऋतुभ्यां चक्षु . 
wif traal are etzrqrssx st + q Try : fair 
विष्णोरिन्द्रस्य विश्वषां देवानां जठरमसि वक़दा मे वर्चसे पवस्व को 
ऽसि को नाम कस्मै त्वा काय त्वा य न्त्वासोमेनातीतृपं ये त्वा सोमे 
नामीमद सुप्रजाः प्रजया भूयास सुवीरो वीरैस्सुवर्चा वर्चसा सुपोषः 
पोषैर्विश्वेभ्यो मेरूपेभ्यो वर्चीदा वर्चसे पवस्वतस्य मे रास्व तस्य ते 
भक्षीय तस्य त इदमुन्मृजे । 


என்பது 


உரை 


உபாம்சு பாத்திரமே ! நீ , வன்மையைக் கொடுப்பதாயிருக்கின்றாய் . 
ஆதலின் , எனது மேல் மூச்செறிதற் பொருட்டும் , வன்மையின் பொருட்டும் 
என்னைப் பரிசுத்தப்படுத்துவாயாக . இவ்வாறே , அபானன் வியானன் , வாக்கு , 
பிராண அபானன்கள் , ( யோகக்ஷேமங்கள் ) கண்கள் , செவிகள் , ஆன்மா , அங் 
கங்கள் , ஆயுள் , வீரியம் என்பவைகட்கும் வன்மையைக் கொடுப்பதாயிருக் 
கின்றாய் என்பதைச் சேர்த்துப் பொருளுரைத்துக்கொள்க என்பது . 


1 


பி r - 2 , அநு -3 ) சோமயாக பரிசேடம் 

85 
சோமத்தைப் பார்த்தல் ) 

மற்றும் , துரோணகலசமே ! நீ விஷ்ணு , இந்திரன் என்பவர்களின் 
வயிறாக இருக்கின்றாய் , முன்போல் வன்மை முதலியவற்றையுஞ் சேர்த்துப் 
பொருளுரைத்துக் கொள்க . இவ்வாறே , பூதபிருத் , ஆதவனீய 
டங்கட்கும் பொருளுரைத்துக்கொள்க என்பது . 


மென்னுங் 


ஆகவனீயமே ! நீ , க என்னும் பொருளாகிய பிரமன் வடிவாயிருக் 
கின்றாய் ஆதலின் , பிரமா களிப்புறு தற் பொருட்டு உன்னைப் பார்க்கின்றேன் . 
ஆகவனீயமே ! இத்தகைய உன்னை எவ்வாற்றால் சோமரசத்தால் திருத்தியடை 
வித்தவனாயிருக்கின்றேனோ, அவ்வாறே , சோமத்தால் களிப்புண்டாக்கியவனாயு 
மிருக்கின்றேன் . ஆதலின் உனது அருளால் , நல்ல குழந்தை ஏவலாளர்களை 
உடையவனாவேனாக . நல்ல வன்மையை யுடையவனுமாவேனாக , தனமுதலிய 
வைகளால் தைரிய முடையனா வேனாக .. எல்லாவற்றிலும் பொதுவாயுள்ள 
சோமமே ! மேற்கூறிய எமது பிராணன் முதலானவைகளின் பொருட்டு 
வன்மையளிக்கும் நீ பேராற்றலைத் தருவாயாக . முன்போல் மற்றவைகளையுஞ் 
சேர்த்துப் பொருளுரைத்துக் கொள்க என்பது . 


ஈண்டு , மேற்கூறிய மந்திரங்களனைத்தும் , முதற் காண்டம் , நான்காம் 
பிரபாடகம் , பதின்மூன்றாம் 

அநுவாகத்தில் தனித்தனியே சிறப்பாக 
விநியோகப்பட்டிருக்கின்றன ஆண்டுக் காண்க . ஆனால் , சோடசிக் கிரகத்தைப் 
பார்க்கும் , வீர்யாய என்னும் மந்திரம் ஒன்று மாத்திரம் ஆண்டு விநியோ 
கிக்கப்படவில்லை என்பதையு முணர்க என் பதாம் . 


சில காமிகள் சோமத்தைப் பார்ப்பதை விதிக்கின்றது 


பிராமணம் 1 


बुभूपन्नवेक्षेतैष वै पात्रियः प्रजापतिर्यज्ञः प्रजापतित्तमेव तर्पयति स एनं 
तृप्तो ब्रह्मवर्चसेनाभि पवत आमयायवेक्षेतैष वै पात्रियः प्रजाप 
तिर्यज्ञः प्रजापतिस्तमेव तर्प पति स एनं तृप्तः प्राणापानाभ्यां वाचो 
दक्षकतुभ्यां चक्षुा ५ श्रोत्राभ्यामात्मनोऽङ्गेभ्य आयुषोऽन्तरेति ताज 
சாகர் 


என்பது . 


86 


கிஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( ஸ்ப்யய் என்னும் மரக்கத்தி 


உரை 


ஐசுவரியத்தை விரும்பியவன் இச்சோமரசங்களைப் பார்ப்பானாக . இப் 
பாத்திரத்திலுள்ள சோமரசம் பிரசாபதியின் வடிவமாகும் . அதனாற் செய்யப் 
படும் யாகமும் பிரசாபதியின் வடிவாம் . ஆதலின் , பார்த்தலால் பிரசாபதியைக் 
களிப்படைவிக்கின்றான் . இவ்வாறு களிப்புற்ற பிரசாபதி , இவ்வெசமானனை 
ஐசுவரியத்தின் பொருட்டு பரிசுத்தப் படுத்துகின்றான் . இவ்வாறே , பிரம 
வொளியை விரும்புகின்றவர்கட்கும் ஆயுளை விரும்புகின்றவர்கட்குமாம் 
என்பதை யுணர்க. 

எதிரியைக் கொல்வதற்கு மாத்திரம் , பிரசாபதி களிப்புற்று பகை 
வரின் யோகக்ஷேமங்களையும் , செவிகளையும் , கண்களையும் , மற்றுமுள்ள 
அங்கங்களையும் பிரித்துவிடுகின்றான் , பிரித்துவிடவே , அவனும் இறந்து 
போவான் என்று பொருள் கொள்க என்பதாம் . 


மூன்றாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


நான்காம் அநுவாக விடயச் சுருக்கம் . 
स्फ्य उत्करेपरि क्षिप्तं स्फ्यं तत्रैवोपतिष्ठते । 
उपधुभूमी अन्येषूप माइत्यनुषज्यते ॥ १ ॥ 
आस्ताचेति स्तोत्रदेश कलेति द्रोणकुम्भकम् ! 
सोमस्सोमंचाग्निरग्निमुप देवेति देवताः ॥ २ ॥ 
उपयज्ञेति यज्ञं तमुपमेति तु होत्रकान् ! 
नमस्रयविधि स्पष्टो दृढेस्थो धुभुवौभजेत् ।। ३ । 
सूर्यस्सूर्य वायुर्वायु पत्वित्येषोऽनुषपूज्यते । 
अग्नियमः सरेत्येतान्देद्वारौ संदसोप्युभे ॥ ४ ॥ 
सदोबह्माचविजो द्यो नमः पञ्चभिः क्रमात् । 
अहतृणं निरस्योन्नीत्युपविश्यात्र पाजपेत् ॥ ५ ॥ 
आगन्त दक्षिण पश्येदष्टा विंशतिरीराितः । 


பிர -2 , அநு -4 ) சோமயாக பரிசேடம் 

87 
முதலானவைகளைப் போற்றல் ) 

உத்கரத்தில் வேதியைச் செய்த கத்தி முதலியவைகளை எறிந்துவிட்டுப் 
போற்றல் , விண் மண் , பகிழ்பவமாதனத் துதியைப்பாடும் இடம் , துரோண 
கலசம் , சோமன் , அக்கினி, தேவர்கள் , யக்ஞம் , ஹோதாக்கள் என்பவர்களைப் 
போற்றறுதற்குரிய மந்திரங்களும் அவற்றின் விதியும் , மீண்டும் ஆகவனீயம் 
ஆக்னீத்ரம் , ஹோதாவின் மேடை , என்பவைகளைப் போற்றுதற்குரிய 
மந்திரங்களும் , அவைகளின் விதியும் , மண் , விண் , சூரியன் , வாயு , அக்கினி, 
எமன் , சரசுவதி , சதசின் துவாரங்கள் , சதசு , பிரமன் , இருத்துவிக்குக்கள் , 
ஆகாசம் , பூமி என்பவைகளைப் போற்றுதற்குரிய மந்திரங்களுங் கூறப்படு 
கின்றன என்பது . 


மூன்றாங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

நான்காவது அநுவாகம் 
நான்கு பஞ்சாதிகட்குமேல் முப்பத்து மூன்று பதங்களைக் கொண்டது . 

ஸ்ப்யம் , என்னும் மரக்கத்தி முதலியவைகளைப் போற்றுவதற் குரிய 
மந்திரங்களும் பிராமணமும் 

स्फ्यस्वस्तिर्विधनः स्वस्तिः पशुदिः परशुनै स्स्वस्तिः । 
यज्ञिया यज्ञकृतः स्थ ते माऽस्मिन्यज्ञ उप ह्वयध्वमुप मा द्यावापृ 
थिवीहयेतामुपाऽऽस्तावः कलशस्सोमे अनिरुपदेवा उप यज्ञ उपमा 
होत्रा उपहवे हय - तां नमोऽग्नयमखन्ने मखस्य मा योऽर्यादित्य 
हवनीयमुप तिष्ठते यज्ञो वै मखः ॥ १॥ यज्ञवाव स तदहन्तसा 
एव नमस्कृत्य सदः प्र सर्पत्यात्मनोऽनात्यै नमे रुद्रार्थ मखन्ने 
नमस्कृत्या मा पाहीत्याग्निधिं तसा एव नमस्कृत्य सदः प्र सर्प 
त्यात्मनोऽनात्यै नम इन्द्रीय मखन्न इन्द्रियं में वीर्य मा निर्वधी 


रिति होत्रीयमाशिषमेवैतामा शास्त इन्द्रियस्य वीर्यस्यानिर्घाताय 


88 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-3 

( ஸ்ப்யம் என்னுப்மாக்கத்தி 
या व ॥२ ॥ देवतास्सदस्यार्ति मापयन्ति यस्ता विद्वान्प्रसपति न 


- 


- 


- 


- 


सदस्यातिमाईति नमोऽग्नये मखन्न इत्याहैता वै देवतास्सदस्याति 
माऽपयन्ति ता य एवं विद्वान्प्रसपात न सदस्यतिमाछति दृढे स्थः 
शिथिरेसमीची माऽहसस्पात सूर्यो मा देवो दिव्यादरहसस्पातु 
वायुरन्तरिक्षात् ॥ ३ ॥ अग्निः पृथिव्या यमः पितृभ्य सरस्वती 
मनुध्येभ्यो देवी द्वारौ मा मा सं ताप्त नमस्सदसे नमस्सदस 
स्पतये नमस्सखीनां पुरोगाणां चक्षुपेनमो दिवे नमः पृथिव्या 
अहे दैधिषव्योदतस्तिष्ठान्यस्य सदने सीद येोऽस्मत्पार्कतर उन्निवत 
उद्वतश्च गेपं पातं मा द्यावापृथिवी अद्याह्नस्सदो , प्रसर्पतम् 
॥ ४ ॥ पितरोऽनु प्र सर्पन्ति त एनमीश्वरा हिसितोः सदः 
प्रसृप्य दक्षिणा परक्षताऽन्ति पितरः पितृमानयुष्माभिर्भयास ५. 
सुप्रजसो मया यूयं भूयास्तेति तेभ्य एव नमस्कृत्य सदः प्र सर्प 
त्यात्मनोऽनात्यै ॥५ ॥ 


இவ்வ நுவாகத்தில் ஸ்ப்யம் 

என்னும் மரக்கத்தி முதலியவைகளைப் 
போற்றுகின்ற மந்திரங்கள் கூறப்படுகின்றன . 


மரகத்தியைப் போற்றுதற்குரிய மந்திரம் 

மந்திரம் 1 
स्पयरस्वस्तिर्विघनस्वस्तिः पशुर्वेदिः परशुर्नस्वस्तिः । यज्ञिया यवकृतः 
स्थ ते माऽस्मिन्यज्ञ उप यध्वम् । 

என்பது 


89 


பிர -2 , அ.து -4 ) சோமயாக பரிசேடம் 
முதலானவைகளைப் போற்றல் ) 


உரை . 


LAT 


மண்ணைக் கெல்லுவதற்குக் கருவியாகிய ஸ்ப்யம் என்னும் மரக்கத்தி 
யானது கேடிலாமைக்குக் காரணமாகுக . மண்ணை மட்டப் படுத்துவதற்குக் 
கருவியாகிய விகனம் என்பதும் கேடிலாமைக்குக் காரணமாகுக . புற்களைச் 
செதுக்குவதற்குக் கருவியாசிய பரசும் கேடிலாமைக்குக் காரணமாகுக . 
முதலியவைகளை வெட்டுதற்குக் கருவியாகிய பரசும் கேடிலாமைக் காரண 
மாகுக . வேதிகையும் எமக்கு நலமதாகுக . மரக்கத்தி முதலியவைகளே ! 
நீங்கள் வேள்விக்குரியவர்கள் ஆதலின் வேள்வி செய்கின்றவர்களாக இங்கு 
இருக்கின்றீர்கள் . நீங்கள் எக்ஞத்தைத் தேடுகின்றவராவீர்களாக . வ் 
வேள்வியில் எம்மை உணர்ந்து கொள்வீர்களாக என்பதாம் . 


இம் மந்திரத்தால் வேதிகை செய்த மரக்கத்தியைக் குப்பைக்குழியில் 
றிந்துவிட்டுப் போற்றல் வேண்டு மென்பதாம் . 


எ 


வான் மண் முதலியவைகளைப் போற்றுதல் . 

மந்திரம் 2 - 9 
उपमा द्यावापृथिवी येतामुपानाव :कलशस्सोमो अग्निरुप देवा उप 
यज्ञ उप मा होत्रा उपहवे हयन्ताम् । 


என்பது 


உரை 
வான் மண்களே ! எம்மை நீவிர் உணர்வீர்களாக , இது பகிழ்ப்பவமா 
னம் என்னும் துதி செய்யப்பட்டவிடம் . இவ்வாறே , துரோண கலசம் , 
சோமம் , அக்கினி, தேவதைகள் , எக்ஞம் என்பவைகட்கும் பொருளுரைத் 
துக்கொள்க . இவ்வேள்வியில் , பிரசாஸ்தா , பிராமணா சம்ஸி முதலானோர் 
களான ஹோ தாக்கள் எம்மை அறிவார்களாக என்பதாம் . இது எட்டு வி 
யோக மந்திரங்களை கொண்டது . 


ஆகவனீயத்தைப் போற்றுதல் 

மந்திரம் 10 
नमोऽग्नये मखन्ने मखस्य मा यशोऽर्यादित्याहवनीयमुपतिष्ठते यज्ञो वै मखो 
यज्ञं वाव स तदहन्तस्मा एव नमः कृत्य सदः प्रसपत्यात्मनोऽनात्यै । 


என்பது 


12 


90 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -3 

( ஸ்ப்யம் என்னும் மரக்கத்து 


உரை 


தன்னை வணங்காவிடில் வேள்வியைக் கெடுக்கும் அக்கினியின் பொருட்டு 
வணக்கம் . அதனுடைய அருளால் வேள்விபைச்செய்த பெருமை எமக்குக் 
கிடைக்குக . ஈண்டு யக்ஞம் என்பது மகமாரம் . எக்ஞமே அக்கினி. அது 
தன்னை வணங்காவிடில் எரித்துவிடுகின்றது . ஆதலின் அக்கினியை வணங்கிக் : 
கொண்டு சபையை அடையில் எசமானனுடைய உடம்பு துன்பிலாததாகின் 
றது என்பதாம் 


ஆக்னீத்ரனுடைய மேடையிலுள்ள தீயைப்போற்றுதல் 

மந்திரம் 11 
नमो रुद्राय मखन्ने नमस्कृत्या मा पाहीत्याग्नीधं तस्मा एक नमस्कृत्य सद : 
प्र सर्पत्यात्मनोऽनात्य । 


என்பது 


உரை 


ஆக்னீத்ரனுடைய மேடையில் இருக்கின்ற தீ மகத்தைக் கெடுக்குங் 
கோரமுடையது அதற்கு வணக்கம் இவ்வணக்கத்தால் , உருத்திர ! நீ எம் 
மைப் பாதுகாப்பாயாக . என்பதால் ஆக்னீத்ரனுடைய மேடையிலுள்ள 
தீயைப் போற்றல் வேண்டும் . மற்றவை முன்போல் என்பதாம் . 


ஹோதாவின் மேடையைப்போற்றல் 

மந்திரம் 12 
नम इन्द्रायमखन्न इन्द्रियं मे वीर्य मा निर्वधीरिति होत्रीयमाशिषमेवैतामा 
शास्त इन्द्रियस्य वीर्यस्यानिर्घाताय । 


என்பது . 


உரை 


மிகுந்த ஐசுவரியமுடைமையின் இந்திரன் என்னும் ஹோதாவின் மேடை 
வேள்வியைக் கெடுப்பதாம் . ஆதலின் அதற்கு வணக்கம் . இந்திர ! எமது இந்தி 
ரியத்தையும் , வீரியத்தையும் கெடுக்காதே . இம்மந்திரத்தால் ஹோதாவின் 
மேடையைப் போற்றில் ஆசீர்வாதத்தை வேண்டிக்கொண்டவனாகின்றான் . 
அவ்வாசீர்வாதம் , இந்திரியங்களையும் , வீரியத்தையும் கெடாமலிருக்குமாறு 
செய்வதற்கு உதவி புரிவது என்பதாம் . 


91 


ஒர -2 , அநு -4 ) 

சோமயாக பரிசேடம் 
முதலானவைகளைப் போற்றல் ) 
மேற்கூறிய மூன்று மந்திரங்களையும் புகழ்கின்றது 

பிராமணம் 1 
या वै देवतास्सदस्यातिमार्पयन्ति यस्ता विद्वान्प्रसर्पति न सद 
स्यातिमार्छति नमोऽग्नये मखघ्न इत्याहैता वै देवतास्सदस्यातिमार्य 
यन्ति ता य एवं विद्वान्प्रसर्पति न सदस्यार्तिमाईति । 


என்பது 


உரை . 


சபையில் உள்ள , அக்கினி, உத்திரன் , இந்திரன் என்னுந் தேவர்கள் 
எசமானன் முதலானோர்க்குப் பூசை செய்விக்கின்றவர்கள் . அவர்களை , எசமா 
னன் வணக்கத்தால் வழிபடுகின்றான் . ஆதலின் , அவர்கள் சபையில் இருப் 
பினும் துன்பை அடையான் என்பதாம் 


மண் விண் முதலானவைகளைப் போற்றல் 

மந்திரம் 13 


हढे रस्स्थशिथिरे समीची माऽहसस्पातम् । 


என்பது 


உரை 


மண் விண்களே ! நீங்களிருவரும் , போற்றா தவனைக் குறித்து வலிவற்ற 
வர்களாக இருப்பினும் , போற்றுகின்றவனுக்கு உறுதியுடையவர்களாய் நலஞ் 
செய்துகொண்டிருக்கின்றீர்கள் . ஆதலின் , தடையாகிய பாவத்தினின்றும் 
என்னைப் பாதுகாப்பாற்றுவீர்களாக என்பதாம் . 


சூரியனைப் போற்றுதல் . 

மந்திரம் 14 
सूर्यो मा देवो दिव्यादरहसस्पातु । 


என்பது 


உரை 


சூரியன் , சுவர்க்கம்பற்றி யான் செய்துள்ள பாவங்களிலிருந்து எம்மைப் 
பாதுகாப்பானாக என்பதாம் , 


92 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -3 

( ஸ்ப்யம் என்னும் மரக்கத்தி 
வாயுமுதலிய ஐந்தைப்போற்றல் . 


மந்திரம் 15 - 19 
वायुरन्तरिक्षादग्निः पृथिव्या यमः पितृभ्यस्सरस्वती मनुष्येभ्यो देवी 
द्वारौ मा मा सं ताप्तम् । 


என்பது 


உரை 


வாயு , அக்கினி, எமன் , சரசுவதி என்னும் மூவரும் , அந்தரிக்ஷம் , மண் 
பிதிர்க்கள் , மக்கள் என்பவைகட்குச் செய்த பாவங்களிலிருந்து எம்மைப் 
பாதுகாப்பாற்றுவார்களாக . இரண்டு வாசல்கள் என்னுந்தேவிகளும் எம்மை 
தாபப்படுத்தாதிருப்பார்களாக என்பதாம் . இது ஐந்து மந்திரங்களைக் 
கொண்டது . 


சபை முதலியவைகளைப் போற்றல் 

மந்திரம் 20-24 
नमस्सदसे नमस्सद्सस्पतये नमस्सखीनां पुरोगाणां चक्षुषे नमो दिवे 
TH : ரரின் 


னபது , 


உரை. 
சபைக்கு வணக்கம் , பிரமனுக்கு வணக்கம் , கண்கள் போன்ற 
விக்குக்களுக்கு வணக்கம் . வானுக்கு வணக்கம் , மண்ணுக்கு வணக்கம் என்ப 
தாம் . 


நதது 


இம் மந்திரங்களால் , சபை , பிரமன் , வேள்விச் செயலாளர் , விண் , மண் 
என்பவைகளைப் போற்றல் வேண்டுமென்பதாம் . 


எசமானனுடைய தருப்பை ஆசனத்திலிருந்து ஒரு தருப்பையை வெளியில் 

எடுத்தெறிதல் 

மந்திரம் 25 . 
अहे दैधिषव्योदतस्तिष्ठान्यस्य सदने सीद योऽस्मत्पाकतरः । 


என்பது 


93 


பிர -2 , அ நு -4 ) 

சோமயாக பரிசேடம் 
முதலியவைகளைப் போற்றல் ) 


உரை 


எசமானனுடைய 


இடமாகிய தருப்பைப் புல்லே ! நீ , பாம்புபோல் 
துன்பந் தருகின்ற தற்குரியாய் . ஆதலின் , இங்கிருந்து எழும்புவாயாக . நீ , 
என்னிலும் மிகுந்த உணர்வு உதியா தவனிடத்திலிருப்பாயாக என்பதாம் . 


எசமாசனன் தனதிடத்தில் அமர்தல் 

மந்திரம் 26 
उन्निवत उदुद्वतश्च गेषम् । 


என்பது 


உரை . 


என்னில் வேறாயுள்ளவர்களிலும் நான் மேலாகவிருக்கின்றேன் . என்னி 
லுயர்ந்திருக்கின்றவர்களி லிருந்தும் நான் மேன்மையை யடைந்திருக்கின் 
றேன் . அதாவது அவர்களைத்தாண்டி மேலே போய் இருக்கின்றேன் என்பதாம் 


எசமானன் செபித்தல் . 

மந்திரம் 27 
पातं मा द्यावापृथिवी अद्यालः । 


என்பது 


உரை 


வான் மண்களே ! நீங்கள் இன்று செய்யும் அக்கினி ஷ்டோமம் குறைவு 
பாடிலாது முடியுமாறு பாதுகாப்பீர்களாக என்பதாம் . 


சபையின் தெற்குப் பக்கத்தைப் பார்த்தல் 
सदो वै प्रसर्पन्तं पितरोऽनु प्र सर्पन्ति त एनमीश्वरा हिरसितोस्स्सदः 
प्रसृप्य दक्षिणार्धे परेक्षताऽगन्त पितरः पितृमानहं युष्माभिर्भूयास५ 
सुप्रजसो मया यूयं भूयास्तेति तेभ्य एव नमस्कृत्य सदः प्र सर्पत्या 
त्मनोऽनात्यै । 


என்பது , 


94 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ 

( காண்டம் - 3 
( சோமரசமருந்தல் 


உரை 


சடைக் 


சபையை அடைகின்ற எசமானனை , தம்மை வணங்காத பிதிர்க்கள் துன் 
புறுத்துவார்கள் . ஆதலின் , சபையையடைந்து சபையின் தென்புறத்தை 
நோக்கி , ( மந்திரம் ) “ பிதிர்க்களே ! நீவிர் 
“ எமது 

வருவீர்களாக. 
வந்த உங்களால் யான் பிதிர்க்களையுடையவனாவேனாக . நீங்களும் , என்னால் , 
நல்ல புத்திரர்களை யடைவீர்களாக என்பது . ம் மந்திரத்தால் பிதிர்க்களை 
வணங்கியதால் எசமானனுக்கு அவர்களால் வரும் துன்பம் உண்டாகா என்ப 
தாம் . 

நான்காம் அநுவாகம் 

முற்றிற்று 


ஐந்தாம் அநுவாக விடயச்சுருக்கம் . 
भक्षे भक्ष्यं प्रतीक्ष्याश्विगृहीत्वा नृचवीक्षते । 
मन्द्रेति भक्षयेत्रेधा वसुरुद्रादि भेदतः ॥ १ ॥ 
आप्या भाक्षतमाप्याय्य हिन्व नाभ्याभिमर्शनम् । 
अपाम कृत्वाऽवभृथं समायान्त्यप्रतीक्षणम् ।। २ ॥ 
यन्मेपुनर्भजेदामिमिष्टाद्धिरियोजनम् । 
आपूवेद्यां शेषवाप एतत्तेत्रिभि रावपेत् ॥ ३ ॥ 
पुरोडाशांशकान्भूमौ नमश्चमसिनांजमः । 
प्रजा चमसिनोयान्ति दवेवह्नौ समित्स्त्रयम् ॥ ४ ॥ 
अप्सुजिघ्रन्ति तच्छेषं द्वाविंशतिरिहोदिताः । 


சோமரசம் அருந்தும் பாத்திரத்தைக் கொடுக்கும்போது பார்த்தல் , 
அதைவாங்கிக்கொள்ளல் , அதைப்பார்த்தல் , அருந்தல் , சமசங்களில் சோமத் 
தை மீண்டும் நிறைத்தல் , நாபியைத் தொடுதல் , அவபிருதத்திலிருந்து 
திரும்பிப்பாராமல் வருதல் , ஆஹவனீயத்தைப் போற்றல் , ஹாரியோசனக் 
கிரகரசத்தை யருந்தல் , ஷ ஹாரியோசனக்கிரகத்தில் மீந்ததை உத்திர 
வேதிகையில் கொட்டுதல் , பிதிருக்களுக்குப் புரோடாசத் துண்டுகளை அர்ப் 
பணஞ்செய்தல் , ஜஞ்செய்தல் , இருத்துவிக்குகள் திரும்பிப்போதல் , ஆறு 
மந்திரங்களால் ஆறு சமித்துகளைத் தீயில் வைத்தல் , சமசத்திலுள்ள ரசத்தை 
முகர்ந்துபார்த்தல் என்பது . 


95 


. 


9-2, 4-5 ] 

சோமயாக பரிசேடம் 
சோமரசத்தை அருந்தல் ) 

மூன்றங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

ஐந்தாவது அஙவாகம் 
ஆறு பஞ்சாதிகட்கு மேல் நாற்பத்து நான்கு பதங்களைக் கொண்டது 

சோமரசம் அருந்தலைக் கூறு மந்திரங்கள் . 
भक्षेहि माऽऽ विश दीर्घायुत्वाय शंतनुत्वाय रायस्पोपाय वर्चसे 
सुप्रजास्त्वायेहि वसो पुरोवसो प्रियो मे हुदोऽस्यश्विनोस्त्वा बाहु 
भ्या सध्यासं नृचक्षसं त्वा देव सोम सुचक्षा अव ख्येष मन्द्रा 
ऽभिभूतिः केतुर्यज्ञानां वाग्जुषाणा सोमस्य तृप्यतु मन्द्रा स्वर्वाच्य 
दितिरनाहतशीष्र्णी वाग्जुषाणा सोमस्य तृप्यत्वेहि विश्वचर्षणे 
॥ १॥ शंभूर्मयोभूस्स्वस्ति मा हरिवर्ण प्र चर क्रत्वे दक्षाय राय 
स्पोषाय सुवीरतायै मा मा राजन्वि बौभिषो मा मे हादि विषा 
वधीः । वृषणे शुष्मायाऽऽयुगे वर्चसे । वसुमद्गणस्य सोम देवते 
मतिविदः प्रातस्सवनस्य गायत्रछन्दस इन्द्रपीतस्य नराशसंपीतस्य 
पितृपीतस्य मधुमत उपहूतस्योपहूतो भक्षयामि रुद्रवद्गणस्य सोम 
देवते मतिविदो माध्यदिनस्य सबनस्य त्रिष्टुप्छन्दम इन्द्रपीतस्य 
नराशसपीतस्य ॥ २ ॥ पितृपीतस्य मधुमत उपहूतस्योपहतो 
भक्षयाम्यादित्यवद्गणस्य सोम देवते मतिविदस्तृतीयस्य सर्वनस्य 
जगतीछन्दस इन्द्रपीतस्य नराशसंपीतस्य पितृपीतस्य मधुमत 
उपहृतस्योपहृतो भक्षयामि । आ प्यायस्व समेतु ते विश्वतस्सोम 
वृष्णियम् । भवा वाजस्य संगथे । हिन्व मे गात्रा हरिवो गणान्मे 


- 


96 


( . 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( சோமாசத்தை அருந்தல் 
मा वि तीतृपः । शिवो मे सप्तर्षीनुप तिष्ठव मा मेवाङ्नाभिमति 
॥३ ॥ गाः । अपाम सोमममृता अधूमादम ज्योतिरविदाम देवा 
न् । किमसान्कृणवदरातिः किमु धूर्तिरमृत मत्यस्य । यन्म आ 
त्मनो मिन्दाऽभूदग्निस्तत्पुनराऽहाऽर्जातवेदा विचर्षणिः । पुनर 
निश्चक्षुरदात्पुनरिन्द्रो बृहस्पतिः । पुनमें अश्विना युवं चक्षुरा 

धत्त 
मक्ष्योः । इष्टयजुषस्ते देव सोम स्तुतस्तामस्थ ॥ ४॥ शस्तो 
क्थस्य हरिवत इन्द्रपीतस्य मधुमत उपहूतस्योपहतो भक्षयामि । 
आपूर्यास्स्थाऽऽमापूरयत प्रजया चधनेन च । एतत्त ततये च त्वाम 
न्वेतत्त पितामह प्रपितामह ये च मामात्र पिरो यथा भाग मन्द 
ध्वं नमाव :पितरो रसाय नमविपितरःशुष्माय नमावः पितरो जीवाय 
नांवःपितरः ॥५ ॥ स्वधायै नमावःपितरो मन्यवे नमो वः पितरो 
घोराय पितरो नमो वो य एतस्मिल्लोके स्थ युष्मा ५ स्तेऽनु येऽस्मि 
लोके मां तेऽनु य एतस्मिल्लोके स्थ यूयं तेषां वसिष्ठा भूयास्त य : 
स्मिल्लोके ऽहं तेषां वसिष्ठो भूयासं प्रजापते न त्वदेतान्यन्यो विश्वा 
जातानि परि ता बव ॥६ ॥ यत्कामास्ते जुहुमस्तन्ना अस्तुनय५ 
स्याम पतयो रयीणाम् । देवकृतस्यैनमोऽवयजनमसि मनुष्यकृतस्यै 
नसोऽवयजनमंसि पितृकतम्यैनसोञ्चयजनमम्यप्सु धौतस्य सोम 
देव ते नृभिस्सुतस्य॒ष्टयंजुषस्स्तुतस्तोमस्य शस्तोक्थस्य यो भक्षो 


97 


பிர -2 , அநு -5 ) 

சோமயாக பரிசேடம் 
சோமரச மருந்துதல் ) 

अश्वसनियों गोसनिस्तस्य ते पितृभिभक्षंकृतस्योपहूतस्योपहूतो भक्ष 


R || 9 || 


தில் சோமரசத்தை அருந்துதற்குரிய மந்திரங்கள் கூறப்படுகின்றன. 


கொடுக்குஞ் சோமரசத்தைப் பார்த்தல் . 

மந்திரம் 1 . 
भक्षेहि माss विश दीधांयुत्वाय शंतनुत्वाय रायस्पोषाय वर्चसे सुप्रजा 
स्त्वायेहि वसो पुरोवसो प्रियो मे हृदोऽसि । 

என்பது . 


உரை 


அருந்து கற்குரிய சோமரசமே ! நீ , நீண்ட ஆயுள் , உடம்பில் நலமுண் 
டாகல் , தனங்கிடைத்தல் , அழகையடைதல் , புத்திரர்களைப் பெறுதல் என்ப 
வைகள் கைவருகற் பொருட்டு இங்கு வருவாயாக . 

என்னுட் புகுவாயாக . 
ாழ்விற்குக் காரணமே ! எம்மை வாழ்விக்தற் பொருட்டு வருவாயாக . தன 
முகலியவைகளுள் முகலாவது வாழ்விப்பதா மாதலின் எமது உள்ளத்திற்கு 
ஒக்க விருப்புடையதா யிருக்கின்றாய் என்பதாம் . 


வா 


சோமரசத்தை வாங்கிக்கொள்ளல் 

மந்திரம் 2 
अश्विनोस्त्वा बाहुभ्या ५ सध्यासम् । 


என்பது . 


உரை . 
அருந்துதற்குரிய சோமரசமே ! உன்னை , தேவர்கட்கு வைத்தியர்களான 
அசுவினிகளின் கைகளால் எடுத்துக் கொள்கின்றேன் என்பதாம் . 


வாங்கிக்கொண்டதைப் பார்த்தல் 

மந்திரம் 3 
नृचक्षसंवा देव सोम सुचक्षा अवख्येषम् । 


என்பது 


13 


98 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -3 

( சோமரச மருந்துதல் 


உரை 


மக்களை நோக்கும் சோமரசமே ! உன்னை , இனிது பார்க்கின்றேன் என் 
பதாம் . 

இம்மூன்றும் , முதற் காண்டம் , நான்காம் பிரபாடகம் பதின்மூன்றாம் 
அநுவாகத்தில் விநியோகிக்கப் படுகின்றன . 


காலையில் சோமரசத்தை யருந்தல் 

மந்திரம் 4 . 
मन्द्राभिभूतिः केतुर्यज्ञानां वाग्जुषाणा सोमस्य तृप्यतु मन्द्रा स्ववांच्यदिति . 
रनाहतशीष्णीं वाग्जुषाणा सोमस्य तृप्यत्वे हि विश्वचषणे शंभूमंयोभूः 
स्वस्ति मा हरिवर्ण प्र चर क्रत्वे दक्षाय गयस्पोषाय सुवीरतायै मा मा 
राजन्वि बीभिषो मा मे हार्दि त्विषा वधीः । वृषणे शुष्माय ऽयुषे वर्चसे । 
वसुमद्गणस्य सोम देवते मतिविदः प्रातस्संवनस्य गायत्रछन्दस इन्द्र 
பான 


என்பது , 


உரை 


யருந்திக் 


களிப்பிற்குக் காரணமும் , தடைகளை நீக்குவதும் , வேள்விக்குக் காரணம் 
மாகிய வாக்குத் தேவதை ( முகத்திலுள்ள தேவதை ) சோமத்தை 
களிப்படைக . மற்றும் , களிப்பிற்குக் காரணமும் , நேரில் இனி திருப்பதும் , 
கண்டிக்கப் படாததும் , தடையிலாது தொடங்கப் பெறுவதுமாகிய வாக்குத் 
தேவதை , மற்றவை முன்போல் . ஈண்டு , களிப்பிற்குக் காரணம் என்று இரட் 
டித்துக் கூறியது அன்பின் பொருட்டென்க என்பது . 

இனி , சாந்தியைத் தருவதும் , சுகத்தைத் தருவதும் , எல்லா மக்களையும் 
தன தாகவுடையதுமாகிய சோமரசமே ! நீ , வருவாயாக . 


பசுமையாகிய சோமரசமே ! வேள்வியில் உற்சாக முதலியவைகள் சித்தி 
யாதற் பொருட்டு வாந்தி முதலிய பீடையை யுண்டாக்காமல் உள்ளே பிரவே 
சிப்பாயாக . 


சோமராஜனே ! வாந்தி முதலிய துன்பங்களால் பெரிதும் பயமுறுத் 
தாதே . உள்ளத்தைத் துன்புறுத்தாதே , உள்ளந் துன்புறாதிருத்தல் ; இந்திரியம் 
வன்மை முதலியவைகள் கிடைத்தற் பொருட்டென்க, 


| 


பிர -2 , அநு -5 ) சோமயாக பரிசேடம் 

99 
சோமரசமருந்துதல் ) 

எட்டு வசுக்களைக் கொண்ட கணமுடையதும் , அன்புடைய எசமான 
னுடைய புத்தியை யுணர்வதுமாகிய சோமரசமே ! காயத்திரிச் சந்தத்தை 
யுடையதும் , இந்திரனால் சோமரச மருந்தப்படுவதுமாகிய உனது காலைச் சவ 
ரத்தில் ( காலையில் சோமரசம் பிழிவதில் ) ஏனையோர்களால் அழைக்கப்பெற்ற 
யான் அருந்துகின்றேன் என்பதாம் . 


. 


நாராசம்சமென்னுஞ் சோமாசத்தை யருந்தல் 

மந்திரம் 5 
TTITLEEar vailaq TIES INTEigar TETFF | 


என்பது 


உரை 


நரர்கள் என்னும் மக்களாற் போற்றப்படும் பிதிர்க்கள் அருந்தும் சோம 
ரச பாத்திர விசேடத்தில் உள்ள சோமரசத்தை இம்மந்திரத்தால் அருந்தல் 
வேண்டுமென்பதாம் . 

ஈண்டு இம்மந்திரத்தை , நராசம்ச பாத்திர சோமரசத்தை யருந்துவதற்கு 
மாத்திரம் உபயோகித்தல் வேண்டு மென்பர் சிலர் . சிலரோ, யாண்டும் இதை 
ஓதலா மென்பர் என்பதை யுணர்க . இதன் காரணம் மேல்வரும் . 


உச்சிப்போதில் சோமரச மருந்தல் 

மந்திரங்கள் 6-7 . 
रुद्रवद्गणस्य सोम देवते मतिविदोमाध्यंदिनस्य सवनस्य त्रिष्टुप्छन्दस 
इन्द्रपीतस्य नराशसपीतस्य पितृपीतस्य मधुमत उपहूतस्योपहतो 
भक्षयामि । 


என்பது , 


உரை 


எசமானனுடை 


உருத்திரனைக் கொண்ட கணத்தை ( யுடையதும், 
புத்தியை யுணர்ந்து கொள்வதும் , திரிஷ்டுப் சந்தத்தை யுடையதுமாகிய மத்ய 
யான வேளையிற் சோமரசம் பிழிதலில் என்பது விசேடம் . ஏனையவைகளை 
முன்போல் முன்னும் பின்னுஞ் சேர்த்துக் கொள்க என்பதாம் . 

இதிலும் , முன் போல் நராசம்சத்தை யருந்து தலையும் அறிந்துக்கொள்ளல் 
வேண்டும் . 


காத 


100 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் - 3 

( சோமாச மருந்துதல் 
மூன்றும் முறை பிழியும்போது அருந்தல் 

மந்திரங்கள் 8-9 
आदित्यवद्गणस्य सोमदेवते मतिविदस्तृतीयस्य सवनस्य T 
छन्दस इन्द्रपीतस्य नराशसपीतस्य पितृपीतस्य मधुमत उपहूतस्यो . 
पहूतो भक्षयामि । 


என்பது . 


உரை, 


இதில் ஆதித்தனைக் கொண்ட கணமுடையதும் , சகதிச்சந்த முடையது 
மாகியமூன்றாவது பிழிதலில் உள்ள சோமரசமே ! என்பது விசேடம் . முன் 
போல் ஏனையவைகளை முன்னும் பின்னுஞ் சேர்த்துப் பொருளுரைத்துக் 
கொள்க என்பதாம் . 

ஈண்டும் , முன்போல் நராசம்சத்தை அருந்து தலையும் அறிந்துக் கொள்க 

இனி , சோமயாகப் பிரகரணத்தில் சோமத்தை அருந்துவதற்குக் கூறி 
யுள்ள மந்திரமோ, சூத்திரத்தைத் தழுவி , விகற்ப பக்ஷத்திலுள்ளதும் , பிர 
யோகக்காரர் எடுத்துக் கொண்டதுமாம் என்பதை உய்த துணர்ந்து கொள்க 


அருந்திவிட்ட பாத்திரத்தை மீண்டும் நிறைத்தல் 

மந்திரம் 10 
आ प्यायव समेतु ते विश्वतस्सोम वृष्णियम् । भवा वाजस्य संगथे । 


என்பது . 


உரை 


சோமமே ! நீ , எல்லாவகையாலும் வளர்வாயாக . உனது வீரியம் உலக 
மெங்குஞ் செல்க . நீயும் உணவுப் பொருளடைதலில நிமித்தமாவாயாக 
என்பதாம் . இதுவே நராசம்சம் என்று வழங்கப் பெறுவது . மற்றும் , இது , 
முதற்காண்டம் நான்காம் பிரபாடகம் பதின்மூன்றாம் அநுவாகத்தில் விநி 
யோகிக்கப்படுகின்ற தென்பதையு முணர்க . 


நாபியைத் தொடுதல் 

மந்திரம் 11 
हिन्व मे गात्रा हरिवो गणान्मे मा वितीतृषः । शिवो मै सप्तर्षांनुप तिष्टव 
मा मेऽवाङ्नाभिमति गाः । 


என்பது 


சோமயாக பரிசேடம் 


101 


பிர2- , அநு -5 ) 
சோமரசமருந்துதல் ) 


ரை 


- 


வாயாக . 


பசுமை நிறமுடைய சோமமே ! எனது அங்கங்களைப் பிரியப்படுத்து 

எமது சுற்றத்தார் கணங்களை சோமரசத்தை யருந்துவதில் விருப் 
பில்லாதவர்களாகச் செய்யாதே ; மற்றோ, எப்போதும் அதில் விருப்புடையவர் 
களாகச் செய்வாயாக , மற்றும் , நீ , சிவமாகி தலையிலுள்ள ஆறு துளைகளிலு 
முள்ள பிராணன்களைக் களிப்படைவிப்பாயாக . அஃதன்றியும் , எனது நாபி 
யைக் கடந்து கீழ்த்துவாரத்திற் செல்லாதே என்பதாம் . 


முடிவில் நீராடி வரும்போது செபிக்குமந்திரம் 

மந்திரம் 12 . 
अपाम सोमममृता अभूमादर्म ज्योतिरविदाम देवान् । किमस्मान्कृणव 
दरातिः किमु धूर्तिरमृत मय॑स्य । 


என்பது . 


உரை. 


யாம் எல்லோரும் சோமரசத்தை யருந்தினம் ; அதனால் தேவர்களா 
யினோம் . ஆதித்தனைக் கண்டோம் . இந்திரன் முதலானோரை யடைந்தனம் . 
இத்தகைய எமமை பாவமாகிய பகை என்ன செய்யும் ? இறக்குந் தன்மையை 
யுடைய மனிதர்களைப் பற்றிய துன்பங்கள் இறப்பிலாமையை யடைந்த 
எம்மைப் பற்றிய பீடைகள் தொலைந்தன . அவை , எம்மைத துன்புறுத்தும் 
என்பது எங்கே ? என்பதாம் . 


ஆகவனீயத்தைப் பார்த்தல் 

மந்திரம் 13 
यन्म आत्मनो मिन्दाऽभूदग्निस्तत्पुनराहार्जातवेदा विचर्षणिः । 


என்பது 


உரை . 


உண்டாகிய வேள்வியின் இடையூற்றை யுணர்ந்ததும் , மீண்டும் இனிது 
அமைப்பதற்கு வன்மையதுமாகிய அக்கினி, துன்புறுத்திய எமது வேள்விச் 
செயலாளர்களின் அங்கத்தை மீண்டும் எரிப்பதாகுக என்பதாம் . 


102 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( சோமர சமருத்தல் 
மேற்கூறிய அதற்கே விகல்ப மந்திரம் . 

மந்திரம் 14 
पुनरग्निश्चक्षुरदास्पुनरिन्द्रो बृहस्पतिः। पुनमें अश्विनायुवं चक्षुराधत्तमक्ष्योः। 


என்பது 


உரை . 


வேள்வியில் அங்கங் குறைவுபடில் எசமானனுடைய கண்கெடும் . ஆத 
லின் , இவ்வக்கினி எசமானனாகிய எனக்குக் கண்ணைக் கொடுத்தது . அங்ங 
னமே , இந்திரனும் பிருகற்பதியும் . எக்ஞ அங்கத்தை நிறைவாக்கி எனது 
கண்ணைக் கொடுத்தார்கள் . அசுவினிகளான உங்கட்கும் எமது கண்ணைப் 
பார்க்கும் வன்மையைக் கொடுத்தனர் என்பதாம் . 


அர்சிப்போர் கலந்த சோமரசத்தை யந்தல் . 

மந்திரம் 15 
इएयजुषस्ते देव सोम स्तुतस्तोमस्य शस्तोक्थस्य हरिवत इन्द्रपीतस्य मधु . 
मत उपहूतस्यापहूतो भक्षयामि । 


என் 


பது 


உரை 


ஒரு 


சோமமே ! வேண்டியவைகட்குச் சாதனமாகிய யாகத்தையுடையதும் 
சாமமறைப்பாடலாகிய துதிமஞ்சரியையுடையதும் , சஸ்திரம் என்னும் 
வகைத் துதியையுடையதும் , பீத (மஞ்சள் ) நிறமுடையதும் , 

டையதும் , இந்திரனால் 
அருந்தப் படுவதும் , தித்திப்பையுடையதுமாகிய உனது ரசத்தை , பிறரால் 
அதுக்ஞைபெற்றுக் கொண்டயான் அருந்துகின்றேன் என்பதாம் . 


அருந்தி மீந்ததை உத்தரவேதியிற் கொட்டுதல் . 

மந்திரம் 16 
भापूर्यारस्था ss मा पूरयत प्रजया च धनेन च । 


என்பது 


சோமயாக பரிசேடம் 


103 


பி . - 2 , அநு -5 , 
சோமரச மருந்துதல் ) 


உரை 


சோம அரிசிப் பொரிகளே ! நீங்கள் , எப்போதும் நிறைந்திருப்பீர்கள் 
ஆதலின் , எனக்கு , தனங்களையும் புத்திரர்களையும் நிறையக் கொடுப்பீர்களாக 
என்பதாம் . 

இம்மூன்று மந்திரங்களும் , முகற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் , 
இருபத்தெட்டாம் அநுவாக பரி சேடத்தில் விநியோகிக்கப்படுகின்றன . 


சமசங்களை அருந்துகின்றவர்கள் , பிதிர்க்கட்கு மூன்று புரோடாசத் 

துண்டுகளைவைத்தல் . 


மந்திரம் 17 
एतत्ते तत ये च त्वामन्वेतत्तं पितामह प्रपितामह ये च त्वामन्यत्रपितरो 

यथाभागं मन्दध्वम् । 


என்பது . 


உரை 


பாட் 


தகப்பனே ! உனக்கு இப்புரோடாசத்துண்டு அன்னமாகுக. 
டனே ! உனக்கு இப்புரோடாசத் துண்டு அன்னமாகுக . முப்பாட்டனே 
உனக்கு இப்புரோடாசத் துண்டு அன்னமாகுக . மற்றும் , உம்மைச் சேர்ந் 
தோர்கட்கும் இது அன்னமாகுக . ஆகலின் , பிதிர்க்களான அனைவரும் இவ் 
வேள்வியில் அவரவர்கள் பங்கை யுண்டு களிப்பீர்களாக என்பதாம் . 


பிதிர்க்களை வணங்கல் . 


மந்திரம் 18 
नमो वः पितरो रसाय नमो वः पितरश्शुष्माय नमो वः पितरो जीवाय 
नमो वः पितरस्स्वधायै नमो वः पितरो मन्यवे नमो वः पितरो घोराय 
पितरो नमो वो य एतस्मिल्लोके स्थ युष्मा ५ स्तेऽनु येऽस्मिल्लोकमां तेऽनु 
य एतस्मिल्लोकेस्थयूयं तेषां वसिष्ठा भूयास्त येऽस्मॅिल्लोऽहं तेषां वसिष्ठो 
भूयासम् । 


என்பது 


1 


104 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( சோமரசமருந்துதல் 


உரை. 


பிதிர்க்களே ! உங்களுடைய சாரத்தின் பொருட்டு வணக்கம் . மற்றும் , 
உங்களுடைய வண்மை , சீவன் , அவியளிப்பவன் , கோபம் , உக்கிரச்செயல் 
என்பவைகட்கும் வணக்கம் . உங்கட்கும் 

உங்கட்கும் வணக்கம் . நீவிர் 

வணக்கம் . நீவிர் ஏனையோர்க 
ளுடன் பிதிர்க்களினுலகில் இருப்பீர்களாக . உங்களைப்பற்றிக்கொண்டு ஏனை 
யோர்களும் இருப்பார்களாக . எம்மைப்பற்றிக் கொண்டுள்ள மக்களையும் 
வாழ்விப்போர்களாக்குவீர்களாக என்பதாம் . 

இம் மந்திரங்கள் மூன்றும் , முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் 
இருபத்தெட்டாம் அ நுவாகத்தில் விநியோகிக்கப்படுகின்றன . 


பிரிந்து செல்லுதல் . 

மந்திரம் 19 
प्रजापते न त्व देतान्यन्यो विश्वा जातानि परि ता बभूव । यत्कामास्त 
जुहुम स्तन्नो अन्तु वय स्याम पतयो रयीणाम् । 


என்பது 


உரை. 


பிரமனே உன்னைத் தவிர்த்து மற்றெவரும் காணப்படும் உலகங்களை 
உண்டாக்கமாட்டார் . அழிக்கவுமாட்டார் . ஆதலின் , எவ்விருப்பால் உன்னை 
வேள்வியால் வழிபடுகின்றோமோ , அதன் பயன் எமக்குண்டாகுக . யாம் 
தனங்கட்கு முதலாளியாவோமாக என்பதாம் . ஏதத்தே, என்பது முதலிய 
மந்திரங்கள் , மத்திய , என்னும் அ நுவாகத்திற்கு முன் கொள்ளப் 
படுவன என்பது . 

இம் மூன்று மந்திரங்களும் , முதற் காண்டம் , நான்காம் பிரபாடகம் 
இருபத்திரண்டாம் அநுவாகத்தில் விநியோகிக்கப்படுகின்றன . 


மூன்று மந்திரங்களால் விறகுத் துண்டுகளைத் தீயில் வைத்தல் . 


மந்திரங்கள் 20 - 21 - 22 . 
देवकृतस्यैनसोऽवयजनमसि मनुष्यकृतस्यैनलोऽवयजनमसि पितृकृतस्यैन 

सोऽवयजनमसि । 


என்பது 


சோமயாக பரிசேடம் 


பிர -2 , அநு -5 ) 
சோமரச மருந்துதல் ) 


105 


உரை. 


விறகுத்துண்டே ! நீ , தேவர்கட்குச் செய்த எமது பாவத்தைப் போக்கு 
வதாயிருக்கின்றாய் . இவ்வாறே மற்றிரண்டிற்கும் உரை உரைத்துக் கொள்க 
என்பதாம் . 


ஏகதனமென்னுங் குடத்தில் அறுகைப்போட்டு முகந்து பார்த்தல் . 

மந்திரம் 23 . 
अप्सु धौतस्य सोम देवते नृभिस्सुतस्येष्टयजुषस्स्तुतस्तोमस्यशस्तोक्थ 
स्ययो भक्षो अश्वसनिर्योगोसनिस्तस्यते पितृभिर्भक्षंकृतस्योपहूतस्योप 
हूतोभक्षयामि । 


என்பது 


கழுவுதல் முதலியவைகளால் புநிதப்பட்ட சோமமே ! குதிரையைக் 
கொடுப்பதற்குரியதாய் அருந்தும் பாகமும் , பசுக்களை யளித்தற்குரிய தாய் 
அருந்தும் பாகமும் , பிறர்களால் அழைக்கப்பெற்ற என்னால் அருந்தப்படு 
கின்றன . அவற்றை அருந்துகின்றேன் என்பதாம் . இது , முதற்காண்டம் , 
நான்காம்பிரபாடகம் , இருபத்தெட்டாம் அநுவாகத்தில் விநியோகிக்கப்படு 


கின்றது . 


ஐந்தாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


ஆறாவது அநுவாக விடயச் சுருக்கம் . 
महीति पृषदाज्ये स्याद्यावतीति दधिग्रहे 
इदं विष्णुवैष्णबी स्यादिहमन्त्रास्त्रयो मताः ॥१ ॥ 


தயிர்கலந்த நெய்யை யெடுத்தல் , தயிரைக் கிரகித்தல் என்பது . 


14 


106 


0 


- 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( தயிர்கலந்த 
மூன்றாங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

ஆறாம் அருவாகம் 
மூன்று பஞ்சாதிகட்குமேல் இருபத்திரண்டு பாதங்களைக் கொண்டது . 
தயிர்கலந்த நெய்யைக் கூறுமந்திரங்களும் பிராமணங்களும் . 

महीनांपयोऽसि विश्वेषां देवानां तनूमध्यासमय पृपतीनां ग्रह 
पृषतीनां ग्रहोऽसि विष्णोदयमस्येकमिष विष्णुस्त्वाऽनु वि चक्रमे 
भूतिर्दना घृतेन वर्धतां तस्य मेष्टस्य वीतस्य द्रविणमा गम्याज्ज्यो 
तिरसि वैश्वानरं पृश्नियै दुग्धं । यावती द्यावापृथिवी महित्वा यावच्च 
सप्त सिन्धवो वितस्थुः । तावन्तमिन्द्र ते ॥ १॥ ग्रह सहोर्जा 
गुलाम्यस्तृतम् । यत्कृष्णशकुनः पृषदाज्यमवमृशेच्छूद्रा अस्य प्रमा 
युकाः स्युर्यच्छ्वाऽव॑मृशेचतुष्पादोऽस्य पशवः प्रमायुकास्स्युर्यत्स्क 
न्देद्यज॑मानः प्रमायुकस्यात्पशवो वै पृषदाज्यं पशवो वा एतस्य 
स्कन्दन्ति यस्य पृषदाज्य ५ स्कन्दति यत्पृषदाज्यं पुनगृह्णाति पशूने 
वास्मै पुनर्गृह्णाति प्राणो वै पृषदाज्यं प्राणो वै ॥ २॥ एतस्य 
स्कन्दति यस्य पृषदाज्य ५ स्कन्दति यत्प॒षदाज्यं पुनगृह्णाति प्राण 
मेवास्मै पुनगृह्णाति हिरण्यमवधार्य गृह्णात्यमृतं वै हिरण्यं प्राणः 
पृषदाज्यममृतमेवास्य प्राणे दधाति शतमानं भवति शतायुः पुरुषः 
शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रति तिख़त्यश्वमव प्रापयति प्राजापत्यो वा 
अश्वः प्राजापत्यः प्राणस्वादेवास्मै योने प्राण निर्मिमीते वि वा 
एतस्य॑ यज्ञश्छिद्यते यस्य॑ पृषदाज्य स्कन्दति वैष्णव्यर्चा पुनगु 
हाति यज्ञो वै विष्णुयज्ञेनैव यज्ञ सं तनोति ॥३ ॥ 


- 


- 


பிர -2 . அநு-6 சோமயாக பரிசேடம் 

107 
நெய்யெடுத்தல் ) 
ஐந்து முறை தயிர்கலந்த நெய்யை எடுப்பதற்கு மந்திரம் 

மந்திரம் 1 
महीनां पयोऽसिविश्वषां देवानां तनूकंध्यासमद्य पृषतीनां ग्रहपृषतीनां ग्रहो 
s सि विष्णोर्हृदयमस्ये कमिष विष्णुस्त्वाऽनु वि चक्रमे भूतिर्दना घृतेन 
वर्धतां तस्यमेष्टस्य वीतस्य द्रविणमा गम्याज्योतिरसि वैश्वानरं पृश्निय 
STEI 


என்பது 


. 


உரை 
தயிர்கலந்த நெய்யே ! நீ , பசுக்களின் பாலாக இருக்கின்றாய் . இன்று , 
பிருஷத்துக்களாக இருக்கும் உன்னை வளர்க்கின்றேன் . விஷ்ணுவின் ( யக் 
ஞத்தின் ) இதயமாக இருக்கின்றாய் . எல்லாத் தேவர்களாலும் விரும்பும் 
விஷ்ணுவாகிய யக்ஞமே உன்னை முக்கியமாக ஏற்றுக்கொண்டுள்ளேன் . இ 
குள்ள தயிர் நெய்களால் உனது மகிமை வளருக . தேவர்கட்கு ஆகுதி செய் 
தல் , தேவர்கள் அருந்தல் என்பவற்றின் பயன் எமக்கு வருக . நீ , எல்லா 
மக்கட்கும் இனிய விளக்கமாயிருக்கின்றாய் . வெள்ளைப் பசுவின் பாலாயிருக் 
கின்றாய் என்பதாம் . இத்தயிர்கலந்த நெய் , பசு அது யாசையின் பொருட்டா 
மாதலின் அக்கினி ஷோமீய பசுப்பிரபாடகத்தின் பிருதிவ்யைத்வா , என் 

அநுவாகத்திற்கு முன் இம்மந்திர விநியோகம் என்று தெரிந்துகொள்க . 
பிரும்பத்துக்கள் - மருத்துக்களின் அசுவங்கள் . 

இது , முதற்காண்டம் , மூன்றாம் பிரபாடகம் நான்காவது அதுவாகத்தில் 
விநியோகிக்கப்படுகின்றது . 


னும் 


தீதிகர்மம் , என்னுந் தயிரை எடுத்தல் 

மந்திரம் 2 
यावती द्यावापृथिवी महित्वा यावञ्च सप्त सिन्धवो वितस्थुः । तावन्त 

मिन्द्र ते ग्रह सहोर्जा गृह्णाम्यस्तृतम् । 


என்பது 


உரை 


எழுகடல்களும் , வானும் மண்ணும் எதுவரை நிலைபெற்றிருக்கின்றன.. 
வேர் , 

அதுவரை , இந்திர ! உன்னுடைய கிரகத்தை , அதாவது உனக்குத் 
தயிர் எடுப்பதை எடுத்துக் கொண்டே யிருப்பேன் . அதாவது எக்காலும் 
உனக்குத் தயிரெடுத்துக்கொண்டிருப்பேன் என்பதாம் . 


108 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( தயிர்கலந்த 
இது , முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் பதினெட்டாம் அநுவாகத் 
தில் விநியோகிக்கப்படுகின்றது . 


நெய்கலந்த தயிர் கீழே கொட்டிப் போய்விடில் மீண்டும் அதை வார்த்துக், 
கொள்ளல் வேண்டும் என்று விதிக்கின்றது . 

பிராமணம் 1 . 
यत्कृष्णशकुनः पृषदाज्यवमृशेच्छूद्रा अस्य प्रमायुकास्स्युर्यच्छावमृशे 
चतुष्पादोऽस्य प्रमायुकास्स्युर्यत्स्कन्देद्यजमानः प्रमायुकः स्यात्पशवो 
4 पृषदाज्य पशवो वा एतस्य स्कन्दन्तियस्य पृषदाज्य ५ स्कन्दति 
यत्पृषदाज्यं पृनहाति पशूनेवास्मै पुनलामि । 


என்பது 


உரை 


தயிர்கலந்த நெய்யைக் காகந்தீண்டில் இவ்வேள்வித் தலைவ னுடைய ஏவற் 
றொழிலாளர் கெடுகின்றனர் . நாய் தீண்டிவிடில் பசுக்கள் கெடுக்கின்றன .. 
கீழே ஊற்றிப் போய்விட்டால் வேள்வித் தலைவன் கெடுகின்றான் . இவற் 
றுள் யாதானு மொன்று நேரினும் மீண்டும் அப்பாத்திரத்தில் தயிர்கலந்த 
நெய்யை நிறைத்துக் கொள்ளல் வேண்டும் . இதுவே இதற்குபிராயச்சித்தமாம் . 
ஆதலின் இவனுடைய பசுக்கள் கெடமாட்டா என்பதாம் . 


----- 


இதனால் பிராணன் போகாமலிருக்கு மென்று புகழ்கின்றது 

பிராமணம் 2 
प्राणो वै पृषदाज्यं प्राणोवा एतस्य स्कन्दति यस्य पृषदाज्य स्कन्दति यत्पृ. 
षदाज्यं पुनर्गृह्णाति प्राणमेवास्मै पुनलाति । 

என்பது 


உரை . 


தயிர்கலந்த நெய் உயிராதலின் அது கீழே தவறிப் போய்விடில் அவனு 
டைய பிராணனும் போம் . ஆதலின் , மீண்டும் , தயிர்கலந்த நெய்யை நிறைத் 
துக்கொள்ளில் உயிர் போகாது என்பதாம் . 


T 


பிர -2 , அநு -6 ) சோமயாக பரிசேடம் 

109 
நெய்யெடுத்தல் ) 

மீண்டும் , தயிர்கலந்த நெய்யை யெடுக்கும் பாத்திரத்தில் வைக்கவேண்டியதை 
யும் விதிக்கின்றது . 

பிராமணம் 3 
हिरण्यमवधाय गृह्णात्यमृतं वै हिरण्यं प्राणः पृषदाज्यममृतमेवास्य प्राणे 
दधाति शतमानं भवति शतायुः पुरुषश्शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रति 
fagra | 


என்பது . 


உரை 


பொன் அமுதமாம் . தயிர் கலந்த நெய் உயிராம் . பொன்னைவைத்து 
அதை நிறைத்தால் அமுதத்தில் உயிரைவைத்ததாகின்றது ; ஆதலின் பொன் 
வைத்தல் வேண்டும் . அப்பொன் , நூறு வராகனிடை இடையுடையதா யிருத் 
தல்வேண்டும் . அதனால் நூறு வயதுடையவனாகின்றான் என்பதாம் . 


நிறைத்துள்ள தயிர்கலந்த நெய்யை , குதிரை முகந்துபார்த்தல் வேண்டுமென 
விதிக்கின்றது . 

பிராமணம் 4 
अश्वमव घ्रापयति प्राजापत्यो वा अश्वः प्राजापत्यः प्राणस्वादेवास्मै 
योनेः प्राणं निर्मिमीते । 

என்பது 


உரை 


உயிர் , பிரசாபதியா லுண்டாக்கப் பெற்றது , குதிரையும் பிரசாபதியின் 
கண்ணிலிருந்துண்டான தா மாதலின் இவ்விரண்டும் ஒரு காரணத்திற் றோன் 
றியன . இதனால் , உயிர் , தனது காரணமாகிய குதிரையிலிருந்து உண்டாபாதல் 
கூடுமென்பதாம் . 


மீண்டும் , தயிர்கலந்த நெய்யை நிறைக்கும்போது , விஷ்ணோத்வம் என்பது 
முதலிய மந்திரத்தை ஓதல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 

பிராமணம் 5 . 
वि वा एतस्य यज्ञश्छिद्यले यस्य पृषदाज्य स्कन्दति वैष्णव्यर्चा पुनर्गु 
हाति यज्ञो वै विष्णुर्यज्ञेनैव यज्ञ सं तनोति । 


என்பது 


110 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( துதிகளைப்போற்றுதல் 


உரை 


தயிர் கலந்த நெய் கீழேகொட்டிப்போய்விடில் அவனுடைய எக்ஞமுங் 
கெடுகின்றது . ஆதலின் , “ விஷணோத்வம் என்பது முதலிய வைஷ்ணவ மந்தி 
ரத்தை ஓதி மீண்டும் தயிர் கலந்த நெய்யை நிரப்பிக் கொள்ளல் வேண்டும் . 
இதனால் , எக்ஞங் கெடுதலின்றி எப்போதும் வளர்ந்துகொண்டிருக்கும் . 

ஈண்டு , ஆபஸ்தம்பத்தைத் தழுவியதாயிருக்கில் இதம் விஷ்ணு : , என் 
பது முதலிய மந்திரத் கால் மீண்டும் தயிர்கலந்த நெய்யை நிரப்பிக்கொள்ளு 
தல் வேண்டும் என்பதை யுணர்க என்பதாம் . 

ஆறாம் அநுவாகம் 
முற்றிற்று . 


ஏழாம் அநுவாக விடயச்சுருக்கம் , 
देवब्रह्मा सौति गातृन्स्तुतस्य यजमानकः ॥ 
स्तोत्रं संमन्त्र्य शस्त्रस्य मन्त्रयेच्छस्त्रमेतयोः ॥ १ ॥ 
इन्द्रश्शेषस्सणामन्तो मन्त्रा अत्र त्रयोमताः ॥ 


பிரமன்செபித்தல் , வேள்வித் தலைவனை ஓதும்படி செய்வித்தல் என்பது 


மூன்றாங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

ஏழாம் அஙவாகம் 
மூன்று பஞ்சாதிகட்குமேல் இருபத்திரண்டு பதங்களைக் கொண்டது . 

துதியையும் சஸ்திரத்தையும் போற்றுவதைக் கூறு மந்திரங்களும் பிராம 
ணங்களும் , 
देव सवितरेतत्ते प्राऽऽह तत्प्र च सुव 

+ 

यज बृहस्पति 
ब्रह्माऽऽयुष्मत्या ऋचो मा गांत तनूपात्साम्स्सत्या व आशिषः 
सन्तु सत्या आकूतय ऋतं च सत्यं च वदत स्तुत देवस्य सवितुः 


प्र 


சோமயாக பரிசேடம் 


111 


19-2 , AN - Ti 
துதியைப் போற்றல் ) 


- 


- 


प्रसवे स्तुतस्य स्तुतमस्यूज मह्य ५ स्तुतं दुहामा मा स्तुतस्य स्तुतं 
गम्याच्छस्त्रस्य शस्त्रम् ॥ १॥ अस्यूर्ज मह्य शस्त्रं दुहामा मां 
शस्त्रस्य शस्त्रं गम्यादिन्द्रियावन्तो वनामहे धुक्षीमहि प्रजामिषम् । 
सा मे सत्याऽऽशीदेवेषु भूयाद्रह्मवर्चसं माऽऽ गम्यात् । यज्ञो 
बभूव स आ बभूव स प्र जज्ञे स वावृधे । स देवानामधिपति भव 
सो असार आधिपतीकरोतु क्य ५ स्याम पतयो रयीणाम् । यज्ञो 
वा वै ॥ २ ॥ यज्ञपति दुहे यज्ञपतिर्वा यज्ञ दुहे स यस्स्तुतशस्त्र 
योर्दोहमावद्वान्यजते तं यज्ञो दुहे स इष्टया पापीयान्भवति य एनयो 
दोह विद्वान्यजते स यज्ञं दुहे स दृष्ट्वा वसीयान्भवति स्तुतस्य॑ स्तुत 
मस्यूज मह्य स्तुतं दुहामा मा स्तुतस्य स्तुत गम्याच्छस्त्रस्य शस्त्र 
मस्यूज मह्य शस्त्रं दुहामा मा शस्त्रस्य शस्त्रं गम्यादित्याहैष वै 
स्तुतशस्त्रयोर्दोहस्तं य एवं विद्वान्यजतेदुह एव यज्ञमिष्टा वसी 
यान्भवति ॥३ ॥ 


இதில் சஸ்திரத்தையும் ஸ்துதியையும் போற்றுதல் கூறப்படுகின்றது . 


துதிப்போன் , பிரமனை ஆணை கேட்கும்போது பிரமன் செபிக்கவேண்டியமந்திரம் , 


மந்திரம் 1 
देव सवितरेतत्ते प्राह तत्प्र च सुव प्र च यज बृहस्पतिर्ब्रह्माऽऽयुष्मत्या 
ऋचो मा गात तनृपात्साम्नः सत्या व आशिषः सन्तु सत्या आकूतय 
ऋतं च सत्यं च वदत स्तुत देवस्य सवितुः प्रसवे । 


என்பது 


112 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -3 

( துதிகளைப்போற்றல் 


உரை 


சவிதாதேவ ! பாடுவோன் , துதிப்பேனாக என்று உன்னை 
கேட்கும்போது அதற்கு நீ ஆணை கொடுப்பாயாக . யாகத்தையும் நன்கு 
முடிப்பாயாக . பாடுவோய் ! பிரமனாகிய நான் பிருகற்பதியே யான் மனிதன் 
மாத்திரன் அல்லன் . அத்தகையனாகிய யான் சொல்கின்றேன் என்பது 
எஞ்சி நின்றது . ஆயுளை வளர்க்கு மந்திரத்தை எழுத்துப் பிழையற 
ஓதுவீர்களாக. இருக்குவடிவாகிய சாமப் பாடலிலிருந்து விலகாதீர்கள் . 
பாட்டில் உள்ள உங்களுடைய எசமான சம்பந்த ஆசீர்வாதங் ( வாழ்த்துக்கள் 
உண்மைகளாகுக . 

உங்களுடைய அழைப்புக்களும் உண்மைகளாகுக . நீங் 
கள் மனதில் உண்மைகளை எண்ணுவீர்களாக . வாக்கால் மெய்மை கூறுவீர் 

சவிதா தேவனுடைய ஆணையால் துதிப்பீர்களாக என்பதாம் . 
இது , முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் பதின்மூன்றாம் அநு 
வாகத்தில் விநியோகிக்கப் படுகின்றது . 


களாக . 


எசமானன் , சாமப் பாடலைத் துதிக்கும்போது செபித்தல் 


மந்திரங்கள் 2.3 . 
स्तुत -यस्तुतमस्यूज मह्य स्तुतं दुहामा मा स्तुतस्य स्तुतं गम्याच्छन . 

स्य शस्त्रमस्यूर्ज मह्य शस्त्रं दुहामा मा शस्त्रस्य शस्त्रं गम्यादिन्द्रिय 
वन्तो वनामहे धुक्षीमहि प्रजामिषम् । सा मे सत्याऽऽशीदेवेषु भूया 
ब्रह्मवर्चसं माऽऽगम्यात् । यज्ञो बभूव स आ बभूव स प्र जज्ञे स 
वावृधे । स देवानामधिपतिर्बभूवस्सो अस्मा ५ अधिपतीकरोतुवयर 
स्याम पतयो रयीणाम् । 


என்பது 


உரை . 


சாமம்பாடுவோர்களால் துதிக்கப் பெறும் துதியே ! நீ , துதிகளுக்குள் 
சிறந்த துதியாயிருக்கின்றாய் . அத்தகைய துதியாகிய உனது சாரத்தைக் 
கறக்கின்றேன் . அத்தகைய சிறப்புவாய்ந்த துதியானது எம்பொருட்டு வருக . 
அங்கனமே , இருக்குமறையை ஓதுவோர்களால் ஓதப்படும் சஸ்திரமென்னுந் 
துதியே ! மீ , சஸ்திரமென்னும் சங்கீதமிலாத் துதிகளுள் சிறந்த சஸ்திரமா 
யிருக்கின்றாய் . அத்தகைய உனது சாரத்தைக் கறக்கின்றேன் . சஸ்திரது தி 
களிற் சிறந்த சஸ்திரம் எம்பொருட்டு வருக . இத்தகைய இவ்விரண்டு துதி 
களின் அருளால் இந்திரியங்களின் உறுதியுடையவர்களாய் விரும்பிய பயன் 
களை அடைவோமாக . மக்கள் போன்மார்கள் உணவுப்பொருள் முதலியவை 


பிர2- , அநு -7 ) சோமயாக பரிசேடம் 

113 
துதிகளைப்போற்றல் ) 
களையுந் தேடிக்கொள்வோமாக . தேவர்களிடத்துள்ள எமது ஆசீர்வாதம் 
மெய்யாகுக . வேள்வியாற்றும் எமக்கு பிரமவொளி உண்டாகுக . அதாவது 
வேள்வி மேன்மேலும் வளர்க என்பது . தொடங்கிய வேள்வி முடிவுபெறுக . 
வேள்வியானது மீண்டும் வளருக . அவ்வேள்வி , எனது சோம்பலை உணர்ந் 
துள்ளது ஆதலின் எமது வீட்டில் மீண்டும் மீண்டும் அநுட்டானத்தால் 
வளருக . அதுவும் , அநுட்டிக்கும் எம்மை நன்கு பரிபாலிப்பதாகுக . அவ் 
வேள்வி எமக்கு தலைமைய தாகுக . யாமும் அதனருளால் 

யாமும் அதனருளால் தனங்கட்குத் 
தலைமையனாவேனாக என்பதாம் . 


சாமப்பாடல் முடிந்தவுடனும் சஸ்திரம் ஓதி முடிந்தவுடனும் இம் மந் 
திரங்களிரண்டாலும் அவ்விரண்டையும் போற்றல் வேண்டும் . 


ஈண்டு இந்திரிய வந்த : (இந்திரியங்களின் உறுதியுடையவர்களாய் ) என் 
பது முதலியவற்றை சஸ்திர மந்திரத்திலுஞ் சேர்த்துக்கொள்ளல் வேண்டும் , 


இது முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் , பதின்மூன்றாம் அநுவாகத் 
தில் விநியோகிக்கப்படுகின்றது . 


சஸ்திரத்தின் செபம் முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் பதினைந் 
தாம் அநுவாகத்தில் விநியோகிக்கப் படுகின்றது . 


- 


- 


மேற்கூறிய துதிகளின் செபத்தையும் , சஸ்திரத்தின் செபத்தையும் , தோஹ் 
னம் என்பர் வேதமரபுணர்ந்தோர் . அத்தகைய தோஹனத்தை ( கறத்தலை ) 
துதித்தல் புகழ்தலெனினுமாம் . 

பிராமணம் 1 
यज्ञो वा वै यज्ञपतिं दुहे यज्ञपतिवां यज्ञं दुहे स यः स्तुतशस्त्रयो > हम 
विद्वान्यजते तं यज्ञो दुहे स इष्टा पापीयान्भवति य एनयोर्दोहं विद्वा 

व 
न्यजते स यज्ञ दुहे स इष्टा वसीयान्भवति स्तुतस्य स्तुतमस्यूज मद्य 
स्तुतं दुहामा मा स्तुतस्य स्तुत गम्याच्छस्त्रस्य शस्त्रमयूर्जमा ५ शस्त्रं 
दुहामा मा शस्त्रस्य शस्त्रं गम्यादित्याहैष वै स्तुतशस्त्रयोर्दोहस्त य एवं 
विद्वान्यजते दुह एव यज्ञमिष्टा वसीयान्भवति । 
व 

என்பது 


15 


114 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -3 

( துதிகளைப்போற்றல் 


உரை 


வேள்வி , வேள்வி செய்கின்றவனை வெறும் ஆளாக்கி விடுகின்றதா ? 
அல்லது வேள்வி செய்கின்றவன் , வேள்வியை வெறிதாக்கிவிடுகின்றானா P 
என்னிலோ , எவன் , இத்தோ ஹன தோத்திரங்களை யுணராமல் வேள்வி செய் 
கின்றானோ, அவனை , எக்ஞம் வெறுங்கையனாக்கிவிடுகின்றது . அவனும் , வறி 
யனும் பாவியுமாகின்றான் . உணர்ந்து செய்கின்றவன் எகஞத்தை வெறிதாக்கி 
விடுகின்றான் . வாழ்வுடையனாகின்றான் இவ்வாறே சஸ்திரத்திற்கும் ஆகும் 
என்பதையும் உணர்ந்து கொள்க என்பதாம் . இத்துதி எங்குமிருப்பினும் 
பகிழ்ப்பவமானத்திலும் , ஆஜ்ய சஸ்திரத்லும் பெரும்பான்மை பிரயோகிக்கப் 
படுகின்றது . ஆதலின் , ருதுக்கிரக அநுவாகத்திற்கு முன்னும் , ஐந்திராக்னக் 
கிரக அநுவாகத்தின் முன்னும் ஓதற்பாலது . 

ஏழாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


எட்டாவது அநுவாக விடயச்சுருக்கம் . 
श्येना तृतीयसवने सप्तभिश्चमसाहुतिः । 
वषट्कृते मन्त्रहोमो वडित्यनुवषट्कृते ॥ १ ॥ 
तृम्पन्तां सर्वचमसान्हुत्वा जपति मध्यमे । 
सवने वैश्वकर्माख्य होमा मन्त्रैस्तुपञ्चमिः ॥ २ ॥ 
यज्ञ घोरा SFFq [ - T =7 & T = 7 ] - TE : fier: | 
पूत भृत्याशिरं त्वस्मेक्षिपन्मन्त्रचतुष्टयात् ॥ ३ ॥ 
भूतं ध्रवमवेक्षेत प्रतिप्रस्थातृ कर्मतत् । 
द्यावाऽजलो गृहीत्वा विश्वहोतृचमसे नयेत् ॥ १ ॥ 
ध्रवमेकी करोत्यत्र मन्त्रान्तोऽसन्नितीरितः । 


अष्टमेत्वनुवाकेस्मिन्नष्टाविंशतिरीरिताः ॥ ५ ॥ 
திருதீய சவனத்தில் , பிரஸ்திதஹோமம் , க்ஷ ஹோமங்களில் அநுவ 
ஷட்காரஞ் சொல்லும்போது செய்யும் ஹோமம் , 

ஹோமம் , ஷ ஹோமங்களைச் 
செய்துவிட்டு ஜபித்தல் , மாத்தியந்தின சவனத்தில் துணைக் கொடுத்தபிறகு 
வைசுவ கருமம் , என்னும் ஐந்து ஹோமங்கள் , ஆசிரம் என்னும் மோரை 


5-2 , 9.57-8 ] சோமயாக பரிசேடம் 

115 
ஹோமங்கள் ) 
நான்கு மந்திரங்களால் வார்த்தல் , துருவஸ் தாலியைப் பார்த்தல் , இருகைகளா 
லும் அத் துருவஸ் தாலியை எடுத்துக்கொள்ளல் , அதை ஹோ திருசமசத்தி 
னிடத்திற் கொண்டுவருதல் , ஹோ துருசமத்தில் 

அதை ஊற்றிவிடல் 


என்பது . 


மூன்றாங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 


எட்டாம் அநுவாகம் 


ஐந்து பஞ்சாதிகட்குமேல் நாற்பது பதங்களைக் கொண்டது . 


- 


உச்சியிலும் , மூன்றாமுறையும் சோமரசம் பிழியும் போது செய்யும் 
ஹோமங்களின் மந்திரங்கள். 

श्येनाय पत्वने स्वाहा वट्त्स्वयमभिगूर्ताय नमो विष्टम्भाय धर्मणे 
स्वाहा वट्त्स्वयमभिगूर्ताय नमः परिधय जनप्रर्थनाय स्वाहा वट् 
स्वयमभिगूर्ताय नम ऊर्जे होत्राणाय स्वाहा वट्त्स्वयमभिगूर्ताय 
नमः पयसे होत्राणाय स्वाहा वट्त्स्वयमभिगूर्ताय नमः प्रजापतये 
मनवे स्वाहा वट्त्स्वयमभिगूर्ताय नम ऋतमृतपास्सुवर्वाट्त्स्वाहा वट् 
स्वयमभिगूर्ताय नमस्तृम्पन्ता ५ होत्रा मधोधूतस्य यज्ञपतिमृषय 
एनसा ॥ १॥ आहुः । प्रजा निभक्ता अनुतप्यमाना मधव्यौ 
स्तोकावप तौ रराध । सं नस्ताभ्याई सृजतु विश्वकर्मा घोरा ऋष 
यो नमो अस्त्वेभ्यः । चक्षुष एषां मनसश्च संधौ बृहस्पतये महि 
पद्द्युमनमः । नमो विश्वकर्मणे स उ पात्वमाननन्या -त्सोमपा 
मन्यमानः । प्राणस्य विद्वान्त्समरे न धीर एनश्चकुवान्महि बद्ध 
एषाम् । तं विश्वकर्मन् ॥२ ॥ प्रमुश्चा स्वस्तये ये भक्षयन्तो न 


- 


- 


.. 


- 


116 


- 


त 


கிருஷ்ண எசுர்வேததைத்திரீய சங்கிதை [ FITSri- 3 

( ஹோமங்கள் 
वस्न्यानृहुः । यानमयोऽन्वतप्यन्त धिष्णिया इयं तेषामवया दुरिष्टथै 
स्विष्टि नस्तां कृणोतु विश्वकर्मा । नमः पितृभ्यो अभि ये नो अख्य 
न्यज्ञकृतो यज्ञकामाः सुदेवा अकामा वो दक्षिणां न नौनिम मा 
नस्तस्मादेनसः पापयिष्ट । यावन्तो वै सदस्यास्ते से दक्षिण्यास्ते 
भ्यो यो दक्षिणां न ॥३ ॥ नयेदभ्यो वृश्च्येत यद्वैश्वकर्मणानि 
जुहोति सदस्यांनेव तत्प्रोणात्यसे देवासो वपुषे चिकित्सत यमा 
शिरा दंपती वाममश्नुतः । पुमान्पुत्रो जायते विन्दते वस्वथ विश्व 
अरपा एधते गृहः । अशीया दंपती वाममश्नुतामरिष्टो रायः 
सचता ५ समौकसा । य आऽसिचत्संदुग्धं कुम्भ्या सहेष्टेन यामन्न 
मति जहातु सः । सर्पिीवी ॥४ ॥ पीवस्य जाया पीवानः 
पुत्रा अकृशासो अस्य । सहजानिस्सुमखस्यमान इन्द्रायाऽऽ 
शिर सह कुम्भ्याऽदत् । आशीम ऊर्जमुत सुप्रजास्त्वमिष 

दधातु 
द्रविण सवर्चसम्। संजयन्क्षेत्राणि सहसाऽहमिन्द्र कृण्वानो अन्या५ 
अधरान्त्सपत्नान् । भूतमसि भूते मा धा मुखमसि मुख भूयासं 
द्यावापृथिवीभ्यां त्वा पारगृह्णामि विश्वत्वादेवा वैश्वानराः ॥५ ॥ 
प्र च्यावयन्तुदिविदेवान्टहान्तरिक्षे वयासि पृथिव्यापार्थिवान्ध्रुवं 
ध्रुवेणं हविषाऽव सोभे नयामसि । यथा नः सर्पमिजगदयक्ष्म५ 
सुमना असंत् । यथा न इन्द्र इद्विशः केवलीः सर्वाः समनसः करत् । 
यथा नासर्वा इदिशोऽस्माकं केलीरसन् ॥ ६ ॥ 


- 


பிர -2 , அநு .7 ) சோமயாக பரிசேடம் 

117 
ஹோமங்கள் ) 

இதில் மூன்றாவது ஸவனப் பிரஸ்தித யாஜ்யா மந்திரங்களைச் சொல் 
லும்போது , ஓதி ஹோமஞ் செய்யவேண்டிய மந்திரங்கள் கூறப்படுகின்றன . 


பிரஸ்தித யாஜ்யஹோம மந்திரங்கள் 


மந்திரம் 1-14 
श्येनाय पत्वने स्वाहा वत्स्वयमभिगूर्ताय नमो विष्टम्भाय धर्मणे स्वाहा 
वटत्स्वयमभिगूर्ताय नमः परिधये जनप्रथनाय स्वाहा वत्स्वयमभिगू 
यि नम ऊर्जे होत्राणाय स्वाहा वटत्स्वयमभिगूर्ताय नमः पयसे होत्रा 
णा स्वाहा वटत्खयमभिगूर्ताय नमः प्रजापतये मनवे स्वाहा वट 
स्वयमभिगूर्ताय नम ऋतमृतपास्सुवाट्त्स्वादा वट्त्स्वयमभिगूर्ताय 


T : 


என்பது . 


உரை 


3 


இந்திர ருதுபி : என்னும் யாஜ்யாவாக்கியத்தாற் கூறப்பெறுவதும் , 
கீழ்விழும் பருந்துவடிவுடையதுமாகிய தேவதையின் பொருட்டு இவ்வாகுதி 
அர்ப்பணமாகுக . 

தானாகவே சோமத்திற்கருகில் செல்வதன் பொருட்டு 
வணக்கம் . 

பகைவரைக்கொல்வதும் , எம்மைப் பாதுகாப்பதும் , இந்திய 
வருணாசு தபௌ என்னும் யாஜ்யாவாக்கியத்தாற் கூறப்படுவதுமாகிய 
தேவதையின் பொருட்டு து அர்ப்பணமாகுக . எவ்வாற்றானும் பரிபாலிப் 
பதும் , சனங்களை யுணர்ந்துரைப்பதும் , இந்திரச் சோமம் பிபதாம் என்னும் 
யாஜ்யாவாக்கியத்தாற் கூறப்படுவது மாயதிற்கு இது அர்ப்பணமாகுக . 
ஹோமம் செய்கின்றவர்கட்கு அன்னத்தையளிக்கினறதும் , ஆவோவஹது 
சபதய : , என்னும் யாஜ்யாவாக்கியத்தாற் கூறப்படுவது மாவதற்கு இது 
அர்பணமாகுக . ஹோமஞ் செய்கின்றவர்கட்குப் பாலையளிப்பதும் , " அமே 
ஸுஹவா :, என்னும் யாஜ்யாவாக்கியத்தாற் கூறப்படுவதுமாவதற்கு இது 
அர்ப்பணமாகுக. “ இந்திரா விஷ்ணு பிபதம் , என்னும் யாஜ்யா வாக்கியங் 
களாற் கூறப்படுவது மாவதற்கு இது அர்ப்பணமாகுக . சத்திய ததைக் காப் 
போய் ! சுவர்க்கத்தை யடைவிப்போய் ! நீ எமது எக்ஞத்தைப் பாதுகாப் 
பாயாக என்பது எஞ்சி நின்றது , தஸ்டை துப்யம் , என்னும் யாஜ்யா வாக்கி 
யத்தாற் கூறப்படுவதற்கு இது அர்ப்பணமாகுக என்பதாம் . 


மேவக : 


118 கிஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( ஹோயிங்கள் 
இது , மூன்றாமுறை சோமரசம் பிழியும்போது செய்யப்படும் சமசா 
குதிகள் ஏழு எனப்படும் . வஷட்காகாரங்கள் பதினான்கிலுஞ் செய்யும் 
போது பதினான்கு ஆகின்றது . 

இது முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் 
இருபத்திரண்டாம் அநுவாகத்தில் விரியோகிக்கப் படுகின்றது . 


ஹோம முடிந்ததுஞ் செபஞ்செய்தல் 

மந்திரம் 15 
तृम्पन्ता ५ होत्रा मधोघृतस्य । 


என்பது 


உரை 


ஹோதாவால் அழைக்கப்பெற்ற தேவர்கள் இன்சுவையுடைய நெய்யால் 
களிப்புறுவார்களாக என்பதாம் . 

இதுவும் , மேலேகாட்டியவிடத்தில் விநியோகிக்கப் படுகின்றது . 


ஆக்னீத்ரத்தீயில் ஹோமஞ் செய்தலில் முதல்ஹோமம் 


மந்திரம் 16 
यज्ञपतिमृषय एनसाहुः। प्रजा निर्भका अनुतप्यमाना मधव्यौ स्तो 
कावप तौ रराध । सं नस्ताभ्यार सृजतु विश्वकर्मा । 


14 


என்பது . 


உரை 


எல்லா உயிர்களும் உணவின்றி வாடி வருந்தும்போது வேள்விக்குத் 
தலைமையாயுள்ளவனுடைய குற்றத்தால் மழையின்றி அன்னமில்லா தொழிந் 
தது , அதுவே , வேள்விகட்கு அநுட்டானத்தால் வழிபட்டுத் துதித்தற் 
குரிய மது வசந்தங்களின் காலமாகிய சித்திரை வைகாசி மாதங்களில் 
வேள்வி யநுட்டான மில்லாதிருத்தலே வேள்வித் தலைவனுடைய குற்றமாம் 
என்று மகரிஷிகள் கூறியுள்ளார்கள் . ஆதலின் , இவ் விசுவகருமன் எம் 
மைக் குறித்து அம்மாதங்களில் வேள்வித் தலைவனைத் தோற்றுவிப்பானாக . 
அதாவது அம்மாதங்களிரண்டிலும் சோதிட்டோம முதலியவைகளைச் செய் 
யும்படி செலுத்துவானாக என்பதாம் . 


சோமயாக பரிசேடம் 


பிர -2 , அ . T - 8 ) 
ஹோமங்கள் ) 


119 


இரண்டாவது ஹோமம் 


மந்திரம் 17 
घोरा ऋषयोनमो अस्त्वेभ्यः चक्षुष एषां मनसश्च संधौ बृहस्पतये महि . 
षदद्युमन्नमः । नमो विश्वकर्मणे स उ पात्वस्मान् । 


என்பது . 


உரை . 


முற்கூறிய இருடிகள் , பல்லோர்கட்கு முன் இவன் பாவியென்று எம் 
மைப்பழித்தலின் கோரமுடையவர்களாவார்கள் ஆகலின் அவர்கட்கு வணக் 
கம் மற்றும் , இத்தகைய இருடிகளின் திருக்கண்களுக்கும் எமதுமனத்திற்குஞ் 
சேர்க்கையுண்டாக்குதற் பொருட்டு பிருகற்பதிக்கு வணக்கம் . இருடிகளின் 
கடைக்கண் பார்வைப்படி யாம் குற்றமற்றவராயிருந்து மனதால் பத்தி 
பண்ணும்படி பிருகற்பதி அருள் செய்வாராக என்பது கருத்து . 

கருத்து . மகத் 
தாகிய வணக்கமுடையவனும் , பத்தியால் வெளிப்படுவோனும் , உலகின் 
படைப்பு முதலிய செயல்களையுடையவனுமாகிய பிரமனுக்கு வணக்கம் . 
அவன் எம்மை அநுட்டானத்திற் செலுத்திப் பாதுகாப்பானாக என்பதாம் . 


முன்றம் ஹோமம் 


மந்திரம் 18 
अनन्यान्त्सोमपान्मन्यमानः । प्राणस्य विद्वान्त्समरे न धीर एनश्चकृवा 

महि बद्ध एषाम् । तं विश्वकर्मन्प्र मुञ्चा स्वस्तये । 


என்பது 


உரை. 


விசுவகரும ! உனைத்தவிர்த்து 

உனைத்தவிர்த்து வேறுகதி இம்மையின் , இவர்கள் 
சோமத்தை யருத்தினவர்கள் என்று அருள் புரிந்து , உலகில் , வீரன் , பிற 
ருடைய உயிர்க்கு ஆபத்தென்றுணர்ந்து போரில் அவர்களைப் பாதுகாப்பது 
போல் எம்மைப் பாதுகாப்பாயாக என்பது எஞ்சி நின்றது . இவ்வேள்வித் 
தலைவன் , சோம்பல் முதலிய குணங்களால் இருடிகட்குப் பாவியாயினன் . 
அத்தகைய பாவத்தை நலத்தின் பொருட்டு விலக்கி குற்றத்தைப் போக்கி 
நிலைத்த இன்பத்தைக் கொடுத்துக் காப்பாயாக என்பதாம் . 


120 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( ஹோமங்கள் 


நான்காம் ஹோமம் 


மந்திரம் 19 


ये भक्षयन्तो न वसून्यानुहुः । यानग्नयोऽन्वतप्यन्त धिष्णिया इयं तेषा 
मवया दुरिष्टयै स्विष्टिं नस्तां कृणोतु विश्वकर्मा । 


( 


என்பது . 


உரை . 


வேள்விக்கு என இரந்து தனந்தேடி வெள்வி செய்யாமல் பொருட்சேர்க் 
கின்றவர்களும் , மேடைகளிலுள்ள தீக்களால் , இவன் தீயன் என்று கிலேச 
மடையச்செய்யப்படுகின்றர்களுமான வேள்விச் செயாளர்களின் தீயயாகத்தை 
விசுவகருமன் நல்லயாகமாய்ச் செய்வானாக என்பதாம் . 


ஐந்தாவது ஹோமம் 


மந்திரம் 20 
नमः पितृभ्यो अभि ये नो अख्यन्यज्ञकृतो यज्ञकामास्सुदेवा अकामा वो 
दक्षिणां न नीनिम मा नस्तस्मादेनसः पापयिष्ट । 


என்பது 


உரை 


ற 


எம்மை அன்போடு காண்கின்றவர்களும் , வேள்வியைச் செய்விக்கின் 
வர்களும் , தேவர்களுமான பிதிர்க்களே ! மறதி சோம்பல் முதலியவைகளால் 
வேள்வி செய்ய விருப்பிலா தவர்களாய் தென் திசையிலுள்ள உங்களுடைய 
யாகத்தைச் செய்திலோம் . அப்பாவத்தால் எம்மைப் பாவிகளாக்காதீர்க 
என்பதாம் . 
இவ் வோமங்கட்கு வைசுகர்மண 

ஹாமங்கள் என்று 

பெயர்கள் , 
இம்மந்திரங்களின் ஈற்றில் சுவாஹா என்பதைச் சேர்த்துக்கொள்ளல் 
வேண்டும் . 


பதினெட்டாம் அநு 


இது , முதற்காண்டம் , நான்காம்பிரபாடகம் . 
வாகத்தில் விநியோகிக்கப்படுகின்றது . 


பிர -2 , அநு -3 ) சோமயாக பரிசேடம் 

121 
ஹோமங்கள் ) 
மேற்கூறிய மந்திரங்களால் ஹோமஞ் செய்யும் வகையை நிமித்தங்கூறி 

விதிக்கின்றது 

பிராமணம் 1 
यावन्तो वै सदस्यास्त सर्वे दक्षिण्यास्तेभ्यो यो दक्षिणां न नयेदभ्यो 
वृश्च्येत यद्वैश्वकर्मणानि जुहोति सदस्यानेव तत्प्रीणाति । 


. 


என்பது 


உரை. 
வேள்வியைப்பார்க்கவந்த அந்தணர்களனைவருக்கும் தட்சிணை கொடுத் 
தல்வேண்டும் . அவர்களும் தட்சிணையேற்க உரியராவர் . ஆதலின் அவ்வாறு 
தட்சிணை கொடுக்காவிடிற் பாவமாம் அப்பாவத்தைப் போக்குவதற்கு மேற் 
கூறிய மந்திரங்களால் வைசுவகருமங்கள் என்னும் ஓமஞ்செய்தல் வேண்டும் . 
செய்யில் , அது , சபையிலுள்ளார்களைக் களிப்படைவிக்கின்றது என்பதாம் . 


இவ் வோமம் இருத்து விக்குக்களின் தட்சிணைக்குப் பிறகு செயற்பால 
தாமாதலின் , அம்மந்திரங்கள் , உதுத்யம் ஜாதவேதஸம் என்பதன் முடிவில் 
உளதென உணர்க . 


பூதபிருத் என்னும் பாத்திரத்தில் கடைந்த மோர் விடுதலில் முதல்மத்திரம் 

மந்திரம் 21 
अस्मे देवासो वपुषे चिकित्सतयमाशिरा दंपती वाममश्नतः । पुमान्पुत्रो 
जायते विन्दते वस्वथ विश्वे अरपा एधते गृहः । 


என்பது 


உரை. 


தேவர்களே ! நீவிர் , எமது உடம்பை பாவமற்றவைகாளக்குவீர்களாக . 
பால்கறந்த பாத்திரத்தில் அரிசி முதலியவைகளைப் போட்டதால் உறைந் 
துள்ள மோர் ஆசிரம் எனப்படும் . அதை அருந்திய கணவனும் மனைவியும் 
அழகையடைகின்றனர் . குழந்தையைப் பெறுகின்றனர் . அவர்கட்கு தனங் 
கிடைக்கின்றது . அவர்களுடைய சுற்றத்தார்கள் அனைவரும் அறிவாளிகளா 
கின்றனர் . அவர்களுடைய வீடு வளர்கின்றது என்பதாம் . 


16 


122 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம்-3 

( ஹோமங்கள் 


இரண்டாம் மந்திரம் 


மந்திரம் 22 
आशीर्दाया दंपती वाममश्नुतामरिष्टो रायस्सचता ५ समोकसा । 
ऽसिचत्संदुग्धं कुम्भ्या सहेष्टेन यामन्नमति जहातु सः । 


13 


என்பது . 


உரை 


ஒரேவீட்டில் வாழ்கின்றவர்களும் , முற்கூறிய மோரையளித்தவர்களு 
மான தம்பதிகள் மங்களத்தை யடைவார்களாக . கொலைத் தொழிலின்றிய 
வனும் , மனைவியுடன் கூடியவனுமாகிய வேள்வித்தலைவன் தனத்தையடை. 
வானாக . அன்னத்திற்கு ஆதாரமாகிய சோமத்தில் தயாராகிய பாலை நிறைய 
ஊற்றியவன் நோயையும் தீயமதியையும் விட்டுவிடுவான் என்பதாம் . 


-A 


முன்றமந்திரம் 

மந்திரம் 23 
सर्पिीवी पीवर्यस्य जाया पीवान पुत्रा अकृशासो अस्य । सहजानियः 
सुमखस्यमान इन्द्रायाऽशिर सह कुम्भ्याऽदात् । 


என்பது 


உரை . 


வேள்விசெய்யும் விருப்பால் குடத்தில் மோரை நிறைய வார்த்த வேள் 
தலைவனுடன் கூடவே இருக்கும் மனைவி , மெதுவான கழுத்தையும் , 
னிய குரலையும் , எல்லா அவயவங்களின் வன்மையையும் உடையவளாகுக . 
அவனுடைய மகனும் , உறுதியான அவயவங்சளையும் , பிணியால் எப்போ 
தும் மெலிவுறாத உடம்பையும் உடையவனாகுக என்பதாம் . 


நான்காம் மந்திரம் 


மந்திரம் 24 
आशीर्म ऊर्जमुत सुप्रजास्त्वमिषं दधातु द्रविण ५ सवर्चसम् । संजय 
क्षेत्राणि सहसाऽहमिन्द्र कृण्वानो अन्या ५ अधरान्त्सपत्नान् । 


என்பது . 


பிர -2 , அ.நூ -3 ) 


சோமயாக பரிசேடம் 


123 


ஹோமங்கள் ) 


உரை 


இந்திர ! என்பொருட்டு ஆற்றலை ஏற்றுக்கொள்வாயாக . மற்றும் , 
நல்லமகற்பேறு, உணவுப்பொருள் , அழகுடன்கூடிய தனம் என்பவறறைக் 
கொடுப்பாயாக . யான் , உனது அருளின் வன்மையால் 
நிலங்களைப்பிடித்துக்கொண்டு அவனையும் எனக்கு அடிமையாகச் செய்வே 
னாக என்பதாம் . இதை , வாமமத்ய , என்னும் அநுவாகங்கட்கு டையிற் 
காண்க . 


பகைவனுடைய 


இது , முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் , இருபத்திரண்டாம் 
வாகத்தில் விநியோகிக்கப்படுகின்றது . 


---- 


துருவஸ்தாலியைப் பார்த்தல் 

மந்திரம் 25 
भूतमसि भूते मा धा मुखमसि मुखं भूयासम् । 


என்பது 


உரை 


துருவஸ்தாலியே ! நான் என்றுமுள்ள வடிவுடையனாக இருக்கினறேன் . 
ஆதலின , என்னை என்றுமுள்ள சுவர்க்கத்தில் , அல்லது , பரமான்மாவில் 
இருக்கச் செய்வாயாக . மற்றும் , எல்லாக் கிரகங்களுக்குள்ளும் நான் முக்கியனா 
யிருக்கின்றேன் . ஆதலின் , உனதருளால் என்னை எல்லாவற்றுள்ளும் முக்கிய 
னாகச் செய்வாயாக என்பதாம் . 


--- 


துருவஸ்தாலியைக் கையிலெடுத்துக் கொள்ளல் 


மந்திரம் 26 
द्यावापृथिवीभ्यां त्वा परि गृह्णाभि । 


என்பது . 


உரை 


துருவஸ்தாலியே ! உன்னை ; 

வான் மண்கள் போன்ற கைகளால் எடுத் 
துக்கொள்ளுகின்றேன் என்பதாம் . 


. 


P 


124 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் - 3 

( ஹோமங்கள் 
துருவஸ்தாலியை ஹோத்ருசமசம் இருக்குமிடத்திற்குக் கொண்டுபோதல் 

மந்திரம் 27 
विश्वत्वा देवा वैश्वानराः प्र च्यावयन्तु दिवि देवान्दरहान्तरिक्षे वयासि 
पृथिव्यां पार्थिवान् । 


- ) 


என்பது 


உரை . 


துருவஸ்தாலியே ! எல்லாமக்கட்கும் இதஞ்செய்யும் தேவர்களனைவரும் 
உன திட்டத்தின்படி நடப்பிப்பார்களாக . நீயும் , வானிலுள்ள தேவர்களை 
உறுதியுடையவர்களாகக் செய்வாயாக , அந்தரிட்சத்திலுள்ள பறவைகளை 
உறுதிப்படுத்துவாயாக . பூமியிலுள்ள மலைகளையும் வலிப்படுத்துவாயாக என் 
பதாம் . 


துருவஸ்தாலியிலுள்ள சோமரசத்தை ஹோது , சமசத்தில் வார்த்தல் 

மந்திரங்கள் 28 
ध्रुवं ध्रुवेण हविषाऽव सोम नयामसि । यथा नस्सर्वमिजगदयक्ष्म सु 
मना असत् । यथा न इन्द्र इद्विशः केवलीस्सस्समनसः करत् । 
यथा नस्सर्वा इदिशोऽस्माकं केवलीरसन् । 


என்பது 


உரை 


யாங்கள் இப்போதுவார்த்த துருவஸ் தாலியிலுள்ள சோமரசத்தை, 
முன்னர் ஹோதுரு சமசத்தில் வைத்துள்ள சோமரசத்துடன் சேர்க்கின 
றோம் . எவ்வாற்றால் உலகிலுள்ள 

விலங்கெலாம் பிணிகளற்றவைகளா 
குமோ, எவ்வாற்றால் எமது பிரசைகள் எல்லாம் நோயற்றவைகளும் , நன் 
மனமுடையவைகளுமாகுமோ , அவ்வாறு இந்திரன் செய்வானாக . ஈண்டு 
எல்லாத் திக்குகளிலுமுள்ள பிரசைகள் எமது அடுமைகளாகுக என்பது 
எஞ்சி நின்றது . மற்றும் , இவைகளெல்லாம் சிறப்பாக இருக்குமாறு ஹோதா 
வின் சமசத்தில் இச்சோமரசத்தை வார்க்கின்றோம் என்பது திரண் 

ரண்டபொருள் 
என்பதாம் . 


எட்டாம் அநுவாகம் 

முற்றிற்று , 


125 


Gr - 2 , 9-9 ] 

சோமயாக பரிசேடம் 
பிரதிகர மந்திரழம் பிராமணழம் ) 

ஒன்பதாவது அநுவாக விடயச்சுருக்கம் 
प्रत्याहयेत शोसावों सवनेषु त्रिभूच्चरेत् ॥ 
उक्थादिमन्त्रां स्त्रीनत्र मन्त्राश्चत्वार इरिताः ।। 


சஸ்திரஞ் சொல்லும்போது சொல்லவேண்டிய நான்கு மந்திரங்கள் 
கூறப்படுகின்றன என்பது . 


மூன்றாங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

ஒன்பதாவது அநுவாகம் 
ஏழு பஞ்சாதிகட்குமேல் எட்டுப்பதங்களைக்கொண்டது . 


பிரதிகரத்திற்குப்பிறகு கூறவேண்டிய மந்திரங்களும் பிரதி கரத்தின் 

பிராமணங்களும் 
यदै होताऽध्वर्युमभ्याह्वयते वज्रमेनमभि प्र वर्तयत्युक्थशा 
इत्याह प्रातस्सवन प्रतिगीर्य त्रीण्येतान्यक्षराणि त्रिपदा गायत्री 
गायत्रं प्रातस्सवनं गायत्रियैव प्रांतस्सवने वज्रमन्तधत्त उक्थं 
वाचीत्याह माध्यदिन ५ सवनं प्रतिगीय चत्वार्थतान्यक्षराणि 
चतुष्पदा त्रिष्टुप्रैष्टुभं माध्यदिन ५ सर्वनं त्रिष्टुभैव माध्यदिने सर्वने 
वज्रमन्तर्धत्ते ॥१ ॥ उक्थं वाचीन्द्रायेत्याह तृतीयसवनं प्रति 
गीर्य सप्तैतान्यक्षराणि सप्तपदा शक्करी शाकरो वज्रो वज्रेणैव तृतीय 
सवने वज्रमन्तधत्ते ब्रह्मवादिनी वदन्ति स वा अध्वर्युस्स्यायो 
यथासक्न प्रतिगरे छन्दासि संपादयेत्तेजः प्रातस्सवन आत्म 
न्दधीतेन्द्रियं माध्यदिने सबने पशूस्तृतीयसवन इत्युक्थशा 
इत्याह प्रातस्सवनं प्रतिगीर्य त्रीण्येतान्यक्षराणि ॥ २ ॥ त्रिपदा 


126 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ aff ... a- 3 

( பிரதிகர மந்திரழம் பிராமணழம் 
गायत्री गायत्रं प्रतिस्सवनं प्रतिस्सवन एव प्रतिगरे छन्दासि सं 
पादयत्यथो तेजो पै गायत्री तेजः प्रातस्सवनं तेज एव प्रातस्सवन 
आत्मन्धत्त उक्थं वाचीत्याह माध्यदिन ५ सर्वनं प्रतिगीर्य चत्वार्य 
तान्यक्षराणि चतुष्पदा त्रिष्टुप्त्रैष्टुभं माध्यदिन सर्वन माध्यदिन 
एव सक्ने प्रतिगरे छन्दासि सं पादयत्ययी इन्द्रियं वै त्रिष्टुगि 
न्द्रिय माध्यदिन ५ सर्वनम् ॥ ३॥ इन्द्रियमेव माध्यदिने सर्वन 
आत्मन्धत्त उक्थं वाचीन्द्रायेत्याह तृतीयसवनं प्रतिगीर्य सप्ता 
न्यक्षराणि सप्तपदा शक्करी शाक्कराः पशवो जागतं तृतीयसवनं 
तृतीयसवन एव प्रतिगरे छन्दास सं पादयत्यो पशवो वै 
जगती पशस्तृतीयसवनं पशूनेव तृतीयसवन आत्मन्धत्ते यद्वे 
होताऽध्वर्युमभ्याह्वयत आव्यमस्मिन्दधाति तद्यन्न ॥ ४ ॥ अप 
हनात पुराऽस्य संवत्सराद्गृह आ वेपोरञ्छोसा मोदै हवेत 
प्रत्याहयते तेनैव तदप हते यथा वा आयतां प्रतीक्षत एवमध्वर्युः 
प्रतिगरं प्रतीक्षते यदभिप्रतिगृणीयाद्यथाऽऽयतया समृच्छेत ताह 
गेव तद्यदर्चाल्लुप्यत यथा धावद्भयो हीयते ताडगेव तत्प्रबाहुग्वा 
ऋत्विजामुद्गीथा उद्गीथ एवोदातृणाम् ॥ ५॥ ऋचः प्रणव उ 
क्थशसिनां प्रतिगरोऽवधूणां य एवं विद्वान्प्रतिगृणात्यन्नाद एव 
भवत्याऽस्य प्रजायां वाजी जायत इयं चै होताऽसावध्वर्युयदासीना 
शसत्यस्या एव तद्धोता नैत्यास्त इव हीयमों इमामेव तेन 
यजमानो दुहे यत्तिष्ठन्प्रतिगृणात्यमुष्या एव तदध्वयु ति ॥ ६ ॥ 


- 


127 


பிர -2 , அநு -9 ) சோமயாக பரிசேடம் 
பிரதிகர மந்திரழம் பிராமணழம் ) 

तिष्ठतीव ह्यसावथा अमूमेव तेन यजमानो दुहे यदीनः शसति 
तसादितःप्रदान देवा उपजीवन्ति यत्तिष्ठन्प्रतिगृणाति तादमुतः 
प्रदान मनुष्या उप जीवन्ति यत्प्राङासौनः शसति प्रत्यतिष्ठ 
प्रतिगृणाति तस्मात्प्राचीन रेतो धीयते प्रतीचाः प्रजा जायन्ते 
यदै होताऽध्वयुमभ्याह्वयते वज्रमेनमभि प्र वतयति पराङा वर्तते 
वज्रमेव तन्नि करोति ॥७ ॥ 


- 


ஈண்டு இருக்கோதுவோன் சஸ்திரம் என்னும் ஒருவகைச் சந்தத்துதியை ஓதும் 
போது அவனுக்குக் களிப்புண்டாதற் பொருட்டு பிரதிகரப் (விடைகூறல் ) சொல்லல் 
வேண்டும் . அதற்குப் பிறகு , சிலமந்திரங்களை ஓதல் வேண்டும் . அவைகளுள் முதல் 
மந்திரத்தைத் தோற்று விற்று அதை விநியோகிக்கின்றது 


பிராமணம் 1 


यद्व होताध्वर्युमभ्याह्वयते वज्रमेनमभि प्र वर्तयत्युक्थशा इत्याह प्रात 
स्सवनं प्रतिगीर्य त्रीण्येतान्यक्षराणि त्रिपदा गायत्री गायत्रं प्रातस्सवनं 
गायत्रियैव प्रातस्सवने वज्रमन्तर्धत्त । 


என்பது 


உரை 


ஹாதா ( இருக்கோதுவோன் ) அத்வரியுவை ( வேட்போனை ,) சோம்ஸா 
வோம் , அதாவது , " வேட்போய் ! சஸ்திரம் படிக்கின்றேன் அப்போது பிரதி 
கரஞ் சொல்வதற்கு தயாராயிருப்பாயாக . என்பதாம் . இச்சொல் வச்சிரா 
யுதமாகிக்கொல்லுகிறது அதைத் தடுப்பதற்கு காலையில் சோமரசம் பிழி 
யும்போது பிரதிகரங்களின் முடிவில் " உக்தப்பா " என்று 

" : ஹோ தாவைப் 
போற்றல் வேண்டும் . அதாவது , நீ நன்கு சஸ்திரமோதினை என்பதாம் . 
இச்சொல் மூன்றெழுத்துக்களையுடையதாதலின் மூன்றெழுத்துக்களைக் 
கொண்ட காயத்திரிச் சந்தமாகி காயத்திரியென் னும் காலையிற் சோமரசம் 
பிழிதலில் அவ்வாறுண்டாகிய வச்சிராயுதத்தைத் தடுத்துவிடுகின்றது என் 
பதாம் . இது முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் , பதினாறாம் அநுவா 
கத்தில் விநியோகிக்கப்படுகின்றது . 


. 


128 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பிரதிகர மந்திரழம் பிராமணழம் 
அத்தகைய மற்றெருமந்திரத்தை விதிக்கின்றது 


பிராமணம் 2 


उक्थं वाचीत्याह माध्यंदिन ५ सवनं प्रतिगीर्य चत्वार्यतान्यक्षराणि चतु . 
पदा त्रिष्टुप्त्रैष्टुभं माध्यन्दिन सवनं त्रिष्टुभैव माध्यदिने सवने वन . 
मन्तधत्त । 


என்பது 


உரை 


மத்தியானம் சோமரசம் பிழியும்போது பிரதிகரங்கள் சொல்லிமுடிந்த 
வுடன் உக்தம்வாசி , என்று கூறல்வேண்டும் . இந்த நான்கெழுத்துக்களும் 
திரிஷ்டுப்ச்சந்தமாகி திரிஷ்டுப்ச்சந்தமென்னும் மாத்தியந்தினசவனத்தில் 
முன்போல் உண்டாகிய வச்சிராயுதத்தைத் தடுக்கின்றது . ஏனையவைகளை 
முன்போல் உரைத்துக்கொள்க என்பதாம் . இது முதற்காண்டம் , நான்காம் 
பிரபாடகம் , இருபத்தோராம் அநுவாகத்தில் விநியோகப்படுகின்றது .. 


மீண்டும் மற்றெரு மந்திரத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 3 
उक्थं वाचीन्द्रायेत्याह तृतीयसवनं प्रतिगीर्य सप्तैतान्यक्षराणि सप्तपदा 
शकरी शाकरो वज्रोवजेणैव तृतीयसवने वज्रमन्तर्धत्ते । 


என்பது 


உரை. 


மூன்றாமுறை சோ ரசம் பிழியும்போதும் பிரதிகரங்களைக் கூறிவிட்டு 
முடிவில் , " உக்தம்வாசீந்த்ராய " என்னல் வேண்டும் . இச்சொல் ஏழு எழுத் 

க்கள் கொண்ட சாக்வரி , என்னுஞ் சந்தமாய் ஹோதாவாலாய சாக்குவரி 
என்னும் வச்சிராயுதத்தைத் தடுக்கின்றது . ஏனையவைகளை 

ஏனையவைகளை முன்போல் 
உரைத்துக்கொள்க என்பதாம் . 


இது , முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் , இருபத்தேழாம் அநுவா 
கத்தில் விநியோகிக்கப்படுகின்றது . 


4 


பிர -2 , அநு -9 ) சோமயாக பரிசேடம் 

129 
பிரதிகர மந்திரமும் பிராமணழம் ) 
மேற்கூறிய மூன்று மந்திரங்களையும் புகழ்வதற்கு உபோற்காதஞ் செய்கின்றது 

பிராமணம் 4 
ब्रह्मवादिनो वदन्ति स त्वा अध्वर्युस्स्याद्यो यथासवनं प्रतिगरे छन्दासि 
संपादयेत्तेजः प्रातस्सवन आत्मन्दधीतेन्द्रियं माध्यन्दिने सवने पशू५ 
स्तृतीयसवन इति । 


என்பது 


உரை 


காலையில் சோமரசம் பிழியும்போது காயத்திரியும் , உச்சிப்போதில் 
திரிஷ்டுபும் , மூன்றாமுறையில் சகதியும் என்னும் இம்முறைப்படி எவன் சந்தங் 
களைத்தேடிக் கொள்கின்றானோ. மற்றும் , மூன்றுமுறை சோமரசம் பிழிந்து 
முடிந்த அம்முறையே , அழகையும் , இந்திரியத்தையும் , பசுக்களையுமடைகின் 
றானோ, அத்தகைய வேட்போன் மிகச்சிறந்தவனென்று பிரமன் முதலானோர் 
கள் கூறுகின்றனர் என்பதாம் . 


காலைச்சவனத்திற்குரிய சந்தத்தையும் அதனால் வரும்பயனையும் இன்னதென்று 
காட்டுகின்றது 

பிராமணம் 5 
उक्थशा इत्याह प्रातस्सवनं प्रतिगीय त्रीण्येतान्यक्षराणि त्रिपदा गायत्री 

गायत्रं प्रातस्तवनं प्रातस्सवन एव प्रतिगरे छन्दासि संपादयत्यथो 
तेजो वै गायत्री तेजः प्रातस्सवनं तेज एव प्रातस्सवन आत्मन्धत्ते । 


என்பது 


உரை 


காலையில் , உக்தபா : , என்று கூறுவதால் , இச்சொல் மூன்றெழுத்துக் 
யுடைய தாமாதலின் இது காயத்திரி என்னுஞ் சந்தமாகிறது . காலைச் 
சவனமும் காயத்திரியாம் . காலைச்சவனபிரதிகரத்தில் சந்தந் தேடப்படு 
றது . சந்தம் என்பது அழகாம் . ஆதலின் காலைச் சவனத்தில் வேட்போன் 
அழகை யடைகின்றான் . இவ்வாறே சஸ்திரங்கட்கு முணர்க . ஈண்டு , காயத்திரி 
யுபதேசத்தால் பிரமாணத்தன்மை அழகுடைய தாமாதலின் காயத்திரியும் 
அழகெனப்பட்டது என்பதாம் . 

ஈண்டுத்துதி , உபாஸ்மைகாயத , என்பது முதலியவைகளும் , ஆச்யஸ் 
தோத்திரத்திலுள்ள , அக்ன ஆயாஹி, என்பது முதலியவைகளுமாம் . 
காயத்திரிச் சந்தங்கள் . 

17 


130 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பிரதிகா மந்திரமும் 
உச்சிப் போதிற் குரிய சந்தழம் பயனுங் கூறப்படுகின்றது 

பிராமணம் 6 
उक्थं वाचीत्याह माध्यंदिन सवनं प्रतिगीर्य चत्वार्येतान्यक्षराणि चतु 
पदा त्रिष्टुपत्रैष्टुभै माध्यंदिन सवनं माध्यदिन एव सवने प्रतिगरे 
छन्दासि सं पादयत्यथो इन्द्रियं वै त्रिष्टगिन्द्रियं माध्यदिन ५ सवन 
मिन्द्रियमेव माध्यंदिने सवन आत्मन्धत्ते । 


என்பது 


உரை 


உச்சிப்போதில் உக்தம்வாசி 

என்று 

கூறப்படுகின்றது . 
நான்கு எழுத்துக்களாகின்றன . அதுவே திரிஷ்டுப்ச்சந்தமாம் . பிரதுத் 
ராவா , 

என்பது முதலிய சூக்தம் திரிஷ்டுப்ச்சந்தமா மாதலின் மாத்தியந்தின 
சவனமும் திரிஷ்டுப்ச்சந்தமாம் . இதுவே , பிரதிகரத்தில் தேடப்படுகின் 

இந்திரியம் திரிஷ்டுபாம் ஆதலின் மாத்தியந்தினசவனம் இந்திரிய 
மாம் . 

என்ப 
ஆகையால் இதில் , இந்திரியம் அடையப்படுகின்றது 
தாம் . பிரசாபதியின் கைகளிருந்து இந்திரனுடன் உதித்ததால் இந்திரனாற் 
றோன்றியது இந்திரியமாம் என்பதை யுணர்க . 


றது . 


மூன்றவதுழறை பிழியும்போது ஒத்தசந்தழம் அதன்பயனுங் கூறப்படுகின்றது 


பிராமணம் 7 
उक्थं वाचीन्द्रायेत्याह तृतीयसवन प्रतिगीर्य सप्तैतान्यक्षराणि सप्तपदा 
शक्करी शाक्वराः पशवो जागतं तृतीयसवनं तृतीयसवन एव प्रतिगरे 
छन्दासि संपादयत्यथो पशवो वै जगती पशवस्तृतीयसवनं पशूनेव 
तृतीयसवन आत्मन्धत्ते । 


என்பது 


உரை 


மூன்றாமுறை சோமரசம் பிழியும்போது , " உக்தம் வா 
வாசீந்த்ராய " 
என்று கூறப்படுகின்றது . இச் சொல் ஏழு எழுத்துக்களை யுடையதா 
மாதலின் இது , சாக்வரி என்னுஞ் சந்தமாம் . சாக்வரிச்சந்தம் பசுக்களாம் . 
மூன்றாமுறை பிழியும்போது கூறும் பிரதிகரத்தில் சந்தந்தேடப்படுகின்றது 
இச்சந்தம் சாக்குவரியாம் இதனால் பசுக்களடையப்படுகின்றன என்பதாம் . 


பிர -2 , அநு -9 ) சோமயாக பரிசேடம் 

131 
பிரதிகரப் பிராமணழம் ) 

கூப்பிட்டதற்குப் பதில் கூப்பிடுதல் 

பிராமணம் 8 
यद्वै होताध्वर्युमभ्यायत आव्यमस्मिन्दधाति तद्यन्नाऽपहनीत पुराऽस्य 
संवत्सराद्गृह आ वेधीरन्छो सा मोद इवेति प्रत्याह्वयते तेनैव 

तदप 


. 


. 


என்பது 


வகை 


உரை 
ஹாதா (இருக்கோதுவோன் ) வேட்போனை , சோம்ஸாவோம் , என்று 
வினாவுதற்குக் கூப்பிடும்போது வேட்போனுக்கு ஆவ்யம் என்னும் ஒரு 

கோயையுண்டாக்கிய தாயிற்று . அந்நோயை நீக்கிக்கொள்ளாவிடில் 
ஒருவருடத்திற்குள் அவன் வீட்டில் குழந்தைகள் பெரும்பிணியை யடைவார் 
கள் . அதை நீக்குதற்பொருட்டு , தானும் , சோம்ஸாமோத இவ , என்பதால் 
வேட்போனை மறித்து தானுங் கூப்பிடுதல் வேண்டும் . இதனால் , உண்டாகிய 
பிணிநீங்கி விடுகின்றது . மந்திரப்பொருள் : -- ஹோதாவே ! நீ எப்போதும் 
எமக்குக் களிப்புடையனாகவே யிருக்கின்றாய் என்பதாம் . 


இப்பொது வேட்போன் கவனத்தோடு இருத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது 

பிராமணம் 9 
यथा वा आयतां प्रतीक्षत एवमध्वर्युः प्रतिगरं प्रतीक्षते । 


என்பது 


உரை 


உலகில் , வினாவுகின்றவனைக்குறித்து , பிரதிவாதி ஒரே முகமாய்க் கவ 
னத்துடன் நோக்கிக்கொண்டிருப்பதுபோலும் , அரசன் மந்திரிமுதலானோர் 
களுக்கு ஏவளாளர் பதில் கூறுவதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது 
போலும் வேட்போன் பிரதிகரம் அதாவது பிரத்யுத்தரங் கூறுவதற்கு 
எதிர்பார்த்துக்கொண்டித்தல் வேண்டும் என்பதாம் . 


பிரதிகரஞ் சொல்லுங் காலத்தைக் கடந்தேனும் அல்லது அதற்கு முந்தியேனுய் 
பிரதிகரஞ் சொல்லில் கெடுதி வருமென்று காட்டுகின்றது 

பிராமணம் 10 
यदभिप्रतिगृणीयाद्यथाऽऽयतया समृच्छते ताडगेव तत् । 


என்பது 


132 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்- 3 

( பிரதிகர மந்திரமும் 


உரை 


பிரதிகாத்திற்குரிய பாதி இருக்குக்காலத்திற்கு முன்னேனும் , பின் 
னேனும் பிரதிகரஞ் சொல்லில் , சொல்லும் உத்தரம் எழாமல் பேசாமல் 
நின்றுவிடுவன் . காலங்கடந்த பிரதிகரமும் அவ்வாறேயாம் என்பதாம் . 


பிரதிகரஞ் சொல்வதை மறந்து விடில் கெடுதி வருமென்றுகாட்டுகின்றது 

பிராமணம் 11 
यदर्चािलुप्येत यथा धावद्भयो हीयते ताडगेव तत् । 


என்பது 


உரை 


பாதி இருக்கைக்கூறி முடித்தவுடன் பிரதிகாஞ் சொல்லல் வேண்டும் 
இன்றெனின் ? பெருங்காட்டில் புலிமுதலியவைகட்குப் பயந்து ஓடுப்போது 
ஓடமுடியாத ஒருவனை புலிமுதலியவை வெருட்டுவதுபோல் துன்புறுவன் 
என்பதாம் . 


ஹோதா உத்காதாக்கட்கு ஒப்பாக்கி வேட்போனுடைய் பிரதிகரத்தைப் புகழ் 
கின்றது 

பிராமணம் 12 


T THIS IS TIT: IIT STATIS 
सिनां प्रतिगरोऽध्वर्यणां । 


என்பது 


உரை . 


உத்காதா , ஹோதா , அத்வரியு என்பவர்கட்கு உத்கீதம் அதாவது சிறந்த 
சங்கீதம் ஒப்பாம் . எவ்வாறெனின் ? உத்காதாவிற் (சாமமறைபாடுவோனுக்கு 
உத்கீதம் என்னும் பாடல் விசேடம் வெளிப்படையாம் . எடுத்துக்கொண்ட 
மந்திரத்திற்கு மேலேயுள்ள பந்தி உத்கீதமாம் . அதுவும் பிரணவத்துடன் 
பாடப்படுகின்றது . இவ்வாறே , உக்தம் , அதாவது , சஸ்திரஞ் சொல்லுகின் 
றவனுடைய பிரணவம் உத்கீதமாம் . அத்வரியுக்கு பிரதிகரம் உத்கீதமாம் 
என்னும் இவ்வாற்றால் ஒப்பாம் என்பதாம் . 


133 


பிர -2 . அநு -9 ) 

சோமயாக பரிசேடம் 
பிரதிகரப் பிராமணழம் ) 

பிரதிகரத்தின் ஞானத்தைப் புகழ்கின்றது 


பிராமணம் 13 
य एवं विद्वान्प्रतिगृणात्यन्नाद एव भवत्याऽस्य प्रजायां वाजी जायते । 


என்பது 


உரை 


வ்வாறு பிரதிகரத்தை யுணர்ந்தவன் , உணவுப்பொருள் 
முதலான சம்பத்துக்களை யடைகின்றான் என்பதாம் . 


மக்கள் 


ஒதுங்கால் ஹோதா உட்காரவேண்டியதையும் அத்வரியு எழந்து நிற்றலையும் 
விதிக்கின்றது 

பிராமணம் 14 


इयं वै होताऽसावध्वर्युर्यदासीनश्शरसत्यस्या एव तद्धोता नैत्यास्त इव 
हीयमथो इमामेव तेन यजमानो दुहे यत्तिष्ठन्प्रतिगृणात्यमुष्या एव 
तध्वर्युनैति तिष्ठतीव ह्यसावथो अमूमेव तेन यजमानो दुहे । 


என்பது . 


உரை 


ஹாதா பூமிவடிவாதலின் அவன் உட்கார்ந்துகொண்டு சொல்லுகின் 
றான் . அதனால் அவன் இவ்வுலகின் சாரத்தைக் கறந்து கொள்ளுகின்றான் . 
வேட்போன் சுவர்க்கவடிவாதலின் நின்றுகொண்டு சொல்கின்றான் . அதனால் , 
அவன் சுவர்க்கத்திலேயே இருக்கின்றான் . அவன் மேலே நிற்றலின் என்க . 
அத்வரியு எழுந்துகிற்றலின் ஏசமானன் சுவர்க்கத்தின் சாரத்தைக் கறக்கின் 
றான் என்பதாம் . 


மற்றே வகையால் நிற்றலையும் உட்கார்ந்திருத்தலையும் புகழ்கின்றது . 


பிராமணம் 15 


यदासीनश्शसति तस्मादितःप्रदान देवा उप जीवन्ति यत्तिष्टन्प्रतिगृणाति 
तस्मादमुतःप्रदानं मनुष्या उप जीवन्ति । 


என்பது 


134 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பிரதிகர மந்திரமும் பிராமணழம் 


உரை 


எழுந்து நின்று கொண்டு பிரதிகரஞ் சொல்வதால் மழையால் மக்கள் 
வாழ்கின்றனர் . இருந்துகொண்டு சஸ்திரஞ் சொல்வதால் அவியேற்றுக் 
கொண்டு தேவர்கள் வாழ்கின்றனர் என்பதாம் . 


T 


வேட்பொன் மேற்குமுகமாகவும் ஹோதா கிழக்குழகமாகவும் இருத்தல் வேண்டு 
மென்று விதிக்கின்றது 

பிராமணம் 16 . 
यत्प्राङासीनश्शरसति प्रत्यङतिष्ठन्प्रतिगृणाति तस्मात्प्राचीन रेतोधीयते 
प्रतीचीः प्रजा जायन्ते । 


என்பது 


உரை 


ஹோதா கிழக்குமுகமாய் உட்கார்ந்து கொண்டு சொல்வதால் பத்தி 
னியை நோக்கி கிழக்காய் இரேதசை விடுகின்றான் : அத்வரியு மேற்கு 
முகமாய் நின்றலால் குழந்தை , அல்குலுக்கு மாறு முகமாய்ப் பிறக்கின்றது. 
என்பதாம் . 


வேட்போன் ஹோதா அழைத்தற்குப் பிறகு வலமாகத் திரும்பல் வேண்டு 
மென்று விதிக்கின்றது 

பிராமணம் 17 
यद्वै होताऽध्वर्युमभ्यायते वज्रमेनमभि प्र वर्तयति पराङा वर्तते वज्र 
मेव तन्नि करोति । 


என்பது 


உரை 


ஹோதா, 

சோம்ஸாவோம் , என்று அழைக்கும்போது அது வச்சி 
ராயுதமாகப் பாய்கின்றது . அப்போது திரும்பிக்கொண்டு பிரதிகாரஞ் சொல் 
லில் அது வச்சிராயுதமாய் அதை நீக்குகின்றது என்பதாம் . 


ஒன்பதாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


பிர -2 , அநு .10 ) சோமயாக பரிசேடம் 

135 
துவீதேவத்யம் போன்ற ஆதித்தியக் கிரகம் ) 

பத்தாம் அநுவாக விடயச்சுருக்கம் , 
उपेति प्रतिनिग्राह्या गृहीतव्यास्त्रिभिः क्रमात् ॥ 
देवेभ्यो निनयेच्छेषांस्त्रिभिरादित्यपात्रके ॥१ ॥ 
विष्णो तत्पात्रमाच्छाद्यद्विदेवत्य ग्रहानपि । 
होत्रे दद्यानिभिः सूर्यमुपतिष्ठेत भूयात् ॥ ३ ॥ 
योनस्त्रिभिस्तर्जनी ता मंगुष्ठेनोपपीडनं । 

इन्द्रमिन्द्राश्विनीभिन्ना मन्त्राः पंचदशात्रते ॥ 
துவிதே வத்தியப் பிரதிநிக்ராகியத்தின் பொருட்டு ஆதித்ய பாத்திரத் 
தில் மூன்று முறை சோமத்தைப் பிடித்தல் , மூன்று மந்திரங்களால் மீந்ததை 
ஆதித்ய பாத்திரத்தில் மூன்று முறை விடுதல் , ஆதித்யஸ்தாலியை மூடுதல் , 
துவி தேவத்யகிரகங்கள் மூன்றையும் ஹோதாவினிடம் கொடுத்தல் , மூன்று 
முறை சூரியனைப்பார்த்தல் , ஆள் காட்டி விரலால் கட்டைவிரலை அமிழ்த்தல் 
என்பது . 


மூன்றங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

பத்தாவது அநவாகம் 
இரண்டு பஞ்சாதிகட்குமேல் பதின்மூன்று பதங்களைக் கொண்டது 

இரண்டு தேவதைகட்குரிய பாத்திரத்தைப் போல் மற்றொரு பாத்திரத்தி 
லுஞ்சோமரசத்தை எடுத்தற்குரிய மந்திரங்கள் 

उपयामगृहीतोऽसि वाक्षसदसि वाक्पाभ्यां त्वा ऋतुपाभ्यामस्य 
यज्ञस्य॑ ध्रुवस्याध्यक्षाभ्यां गृह्णाम्युपामगृहीतोऽस्मृतसदसि चक्षु 
पाभ्यां त्वा क्रतुपाभ्यामस्य यज्ञस्य॑ ध्रुवस्याध्यक्षाभ्यां गृह्णाम्युप 
यामगृहीतोऽसि श्रुतसदसि श्रोत्रपाभ्यां त्वा क्रतुपाभ्यामस्य यज्ञस्य 
ध्रुवस्याध्यक्षाभ्यांगृह्णामि देवेभ्यस्त्वा विश्वदेवेभ्यस्त्वा विश्वभ्यस्त्वा 

வரகள Tea || ? || I 


- 


136 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் - 3 

( துவீதேவத்யம் போன்ற 
माऽवख्यन्मयि वसुः पुरोवसुर्वाक्पा वाचं मे पाहि मयि वसुर्वि 
दद्वसुश्चक्षुष्पाचक्षुर्मे पाहि मयि वसुः सयसुः श्रोत्रपाः श्रोत्रं मे 
पाहि भूरसि श्रेष्ठा रश्मीनां प्राणपाः प्राण मे पाहि धूरसि श्रेष्ठ 
रश्मीनामपानपा अपानं मे पाहि यो न इन्द्रवायू मित्रावरुणा 
वश्विनावमिदासति भ्रातृव्य उत्पिपी ते शुभस्पती इदमहं तमधरं 
पादयामि यथेन्द्राहमुत्तमश्चेतयानि ॥ २ ॥ 


} 


இதில் துவிகேவத்யங்கள் போல் ஆதியப்பாத்திரத்தில் சோமரசம் 
பிடிப்பதற்குரிய மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன . 


ஐந்திர வாயவீய பிரதிநிக்கிராகிய மந்திரம் 


மந்திரம் 1 
उपयामगृहीतोऽसि वाक्षसदसि वाक्पाभ्यां त्वा क्रतुपाभ्यामस्य यज्ञस्य ध्रुव 

TrSIRITTi சர் 


என்பது 


உரை 


பிரதிநிக்கிராஹிய மென்னுஞ் சோமரசமே ! நீ மரப்பாத்திரத்தில் 
எடுக்கப்பெற்றிருக்கின்றாய். வாக்கிந்திரியத்திலிருக்கின்றாய் . ஐந்திரவாய 
வீயம் வாக்கு என்பது சுருதி . அத்தகைய உன்னை , வாக்கையும் , வேள்வி 
யையும் பாதுகாக்கின்றவர்களும் , கெடாத இவ்வேள்விக்குத் தலைவர்களுமான 
இந்திரன் வாயு என்னும் இருவர்களின் பொருட்டு உன்னை எடுத்துக்கொள் 
கின்றேன் என்பது . 


மைத்திரர்வருணப் பிரதிநிக்கிராஹிய மந்திரம் 

மந்திரம் 2 
उपयामगृहीतोऽस्मृतसदसि चक्षुप्पाभ्यां त्वा ऋतुपाभ्यामस्य यज्ञभ्य ध्रुव 
स्याध्यक्षाभ्यां गृहामि । 


என்பது 


சோமயாக பரிசேடம் 


137 


பிர -2 , அநு-10 ] 
ஆதித்தியக் கிரஹம் ) 


-ரை . 


வேள்வியில் , அல்லது , உண்மையில் இருக்கின்றாய் . கண்களைப் பரி 
பாலிக்கின்றவர்களும் , வேள்வியைப்பாது காக்கின்றவர்களும் , நிலைத்த 
வேள்விக்கு அதிட்டானர்களுமான மைத்திராவருணர்களின் பொருட்டு 
உன்னை எடுத்துக்கொள்கின்றேன் என்பதாம் . ஏனையவை முன்போல் . 


ஆசுவினப் பிரதிநிக்கிராஹிய மந்திரம் 

மந்திரம் 3 
उपयामगृहीतोऽसि श्रुतसदसि श्रोत्रपाभ्यां त्वा ऋतुपाभ्यामस्य यज्ञस्य 
ध्रुवस्याध्यक्षाभ्यां गृह्णामि । 


என்பது 


உரை 


நீ செவியிலிருக்கின்றாய் , உன்னை , செவியைப் பாதுகாக்கின்றவர்களும் , 
வேள்வியைப் பரிபாலிக்கின்றவர்களும் , நிலைத்த வேள்விக்கு அதிட்டானர் 
களுமாகிய அசுவினிகளின் பொருட்டு எடுத்துக்கொள்கின்றேன் . ஏனையவை 
முன்போல் என்பது . 


ஐந்திரவாயுக்கிரகத்தில் மீந்திருப்பதை ஆதித்தியஸ்தாலியில் வார்ப்பதற்கு மந்திரம் 

மந்திரம் 4 
देवेभ्यस्त्वा । 

என்பது 


உரை 


பிரதிநிக்கிராஹியத்தில் மீந்த சோமரசமே ! உன்னை , தேவர்களின் 
பொருட்டு இதில் வார்க்கின்றேன் என்பது . 


மைத்திராவருணப் பிரதிநிக்கிராகியத்தில் மீந்ததை வார்க்கு மந்திரம் 

மந்திரம் 5 
विश्वदेवेभ्यस्त्वा । 

என்பது 
18 


138 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( துவிதேவத்யம் போன்ற 


உரை . 


எல்லாத் தேவர்களின் பொருட்டு உன்னை இதில் வார்க்கின்றேன் என்ப 
தாம் . 


. 


ஆசுவினப் பிரதிநிக்கிராஹியத்தில் மீந்துள்ளதை வார்க்கும் மந்திரம் 

மந்திரம் 6 
विश्वभ्यस्त्वा देवेभ्यः । 


என்பது 


உரை 


விசுவதேவர்களின் பொருட்டு இதில் வார்க்கின்றேன் என்பது . 


ஆதித்திய பாத்திரத்தா ( தட்டா ) ல் ஆதித்தியக்கிரக பாத்திரத்தை முடிவிடல் 
வேண்டும் அதற்குரிய மந்திரம் 

மந்திரம் 7 
विष्णवुरुक्रमैष ते सोमस्त रक्षस्व तं ते दुश्चक्षा माऽवख्यत् । 


என்பது . 


உரை 


அழகிய திருமேனிகொண்ட விஷ்ணுவே ! பாதுகாப்பதற் பொருட்டே 
சோமம் உன் வசமாயிற்று . ஆதலின் பாதுகாப்பாயாக . அத்தகைய உனது 
சோமத்தை பாவநோக்குடையார் பார்க்கமாட்டாதவர்களாகுக என்பது . 


ஐந்திர வாயுக்கிரகத்தை ஹோதாவினிடத்திற் கொடுப்பதற்கு மந்திரம் 

மந்திரம் 8 
मयि वसुः पुरोवसुर्वाक्पा वाचं मे पाहि । 


என்பது 


உரை 


எல்லாத் தனங்களையும் முதலிற்கொண்ட , அல்லது , பிராணன் முதலிய 
வைகளை 

வாழவைப்பதாகிய தனம் என்னிடத்திலிருக்கிறது . அத்தகைய 
நீ , வாக்கைப் பரிபாலிப்பவனாவாய் . அதாவது ஆதலின் எனது வாக்கைப் 
பாதுகாப்பாயாக என்பதாம் . 


1 


பி -2 , அ y - 10 ) சோமயாக பரிசேடம் 

139 
ஆதித்தியக் கிரஹம் ) 

மைத்திராவருணக்கிரகம் ஆசுவினக் கிரகங்களிரண்டையும் ஹோதாவினிடத்திற் 
கொண்டுவருதற்குரிய மந்திரம் 

மந்திரங்கள் 9-10 
मयि वसुर्विदद्वसुश्चक्षुष्पाश्चक्षुर्मे पाहि मयि वसुस्संयद्वसुश्श्रोत्रपाः श्रोत्रं 


என்பது 


உரை 


எனது 


என்னிடத்தில் எல்லாத் தனங்களையும் பெறுதற்குரிய தனமாயிருக் 
கிறது . கண்களைக் காப்போய் ! 

கண்களைப் பாதுகாப்பாயாக . 
பெறத்தக்க எல்லாத் தனங்களையுமுடைய தனம் என்னிடத்திலிருக்கின்றது . 
செவியைப் பாதுகாப்போய் எனது செவியைப் பாதுகாப்பாயாக என்பதாம் . 


ஐந்திரவாயுக்கிரகங்களை ஓமஞ்செய்தானதும் சூரியனைப் போற்றுதல் 

மந்திரம் 11 . 
भूरसि श्रेष्ठो रश्मीनां प्राणपाः प्राण मे पाहि । 


என்பது 


உரை 


கையிலிருக்கின்ற சோமமே ! நீ , சுகங்களையுண்டாக்குவதாயிருக்கின்றாய் . 
சுகத்தை விளக்கும் பொருள்களுக்குள் நீயே சிறந்தோனா யிருக்கின்றாய் . 
நீயே பிராணனுக்குப் பயனளிக்கின்றவன் . ஆதலின் எனது பிராணனைப் 
பாதுகாப்பாயாக என்பதாம் . 


மைத்திராவருணக் கிரகத்தை ஓமஞ்செய்தவுடன் சூரியனைப் போற்றல் 

மந்திரம் 12 
धूरसि श्रेष्ठो रश्मीनामपानपा अपानं मे पाहि । 


என்பது 


உரை . 


மைத்திராவருணக் கிரகபாத்திரமே ! நீ , துன்பத்தைத் தொலைப்போ 
னாயிருக்கின்றாய் . மற்றவை முன்போல் என்பதாம் . 

மேற்கூறிவந்த மந்திரங்கள் பன்னிரண்டும் , முதற்காண்டம் , நான்காம் 
பிரபாடகம் பதிமூன்றாம் அநுவாகத்தில் விநியோகிக்கப் படுகின் றவைகள் . 


140 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( 

காண்டம் -3 

( யாஜ்யாநுவாக்கியங்கள் 
இனி , பகையிருக்கில் ஆட்காட்டிவிரல் கட்டைவிரல்களிரண்டாலும் பிரதிநிக் 
கிராஹியஞ் செய்வதைக் கூறுகின்றது 

மந்திரங்கள் 13 - 14 - 15 
यो न इन्द्रवायू मित्रावरुणावश्विनावभिदासति भ्रातृव्य उत्पिपीते शुभ 
स्पती इदमहं तमधरं पादयामि यथेन्द्राहमुत्तमश्चेतयानि । 


என்பது 


உரை . 


இந்திரவாயுக்களே ! என்னைத் துன்புறுத்துகின்றவனும் , வலிந்து சோம 
ரசத்தை அருந்துகின்றவனுமாகிய பகைவனைக் கீழே விழவைக்கின்றேன் . 
நற்கருமத்தைப் பாதுகாப்பவர்களே ! ஆள்காட்டிவிரல் கட்டை விரலாலும் 
நிக்கிராஹிய பாத்திரத்தை எடுக்கும் இதனால் பகைவளை கீழே வீழ்த்து 
கின்றேன் . யான் பகைவனிலும் மேலாக இருந்து கொண்டு இரண்டுலக 

ரண்டுலக ஞானத் 
அடையுமாறு அருள் செய்வாயாக என்பதாம் . 


பத்தாம் அஙவாகம் 

முற்றிற்று . 


பதினோராவது அநுவாகவிடயச்சுருக்கம் 
प्रसोत्रैधातवीयेष्टौ दै धाय्ये अग्न इत्यसौ ।। 
तत्रव परि धानीया छनुवाक्या समित्यसौ ॥ १ ॥ 
उमेतियाज्यात्रीणीति संयाज्यातिन ईरिताः ।। 
इन्द्रानुवाक्योतयाज्या दशमन्त्रा इहोदिताः ॥ २ ॥ 


திரைரதாதவீயேஷ்டியின் சாமிதேனியில் சேர்ப்பதற்கு இரண்டுமந்தி 
ரங்களும் , ஷை சாமிதேனியின் முடிவு மந்திரமும் , யாஜ்யா புரோது வாக்கி 
யங்களும் , சுவிஷ்டகிருத்து யாக யாஜ்யாபுரோது 

யாஜ்யாபுரோநு வாக்கியங்களும் , ஷை 
சுவிஷ்டகிருத்துக்கு விகல்பமாக ஒருயாஜ்யையும் , ஷை இஷ்டியில் பிரதான 

கத்திற்கு விகற்பமாக ஒரு யாஜ்யாபுரோநு வாக்கியங்களுங் கூறப்படுகின் 
றன என்பது . 


9.6,9-11 ] காமிய விகிருதி யாகங்கள் 
யாஜ்யா புரோநுவாக்கியங்கள் ) 


141 


மூன்றாங் காண்டம் இரண்டாம் பிரபாடகம் 

பதினோராவது அநவாகம் 
மூன்று பஞ்சாதிகட்குமேல் பதின்மூன்று பதங்களைக்கொண்டது . 
திரைதாதவீய இஷ்டிகளைப்பற்றிய யாஜ்யா புரோநுவாக்கியங்களைக்கூறு 

மந்திரங்கள் . 


M 


- 


प्र सो अग्ने तवोतिभिस्सुवीराभिस्तरति वाजकर्मभिः । यस्य त्व५ 
सख्यमाविथ । प्र होने पूयं वचोऽग्नये भरता बृहत् । विपां ज्यो 
तीषि विभ्रते न वेधसे । अग्ने त्री ते वाजिना त्री षधस्था तिस्र 
स्ते जिह्वा ऋतजात पूर्वीः । तिर उ ते तनुवो देवातास्ताभिर्नः 
पाहि गिरो अप्रयुच्छन् । सं वां कर्मणा समिषा ॥१ ॥ हिनोमी 
न्द्रीविष्णू अपसस्पारे अस्य । जुषेयां यज्ञं द्रविणं च धत्तमरिष्टनः 
पथिभिः पारयन्ता । उभा जिग्यथुन परी जयेथे न परो जिग्ये 
कतरश्चनैनौः । इन्द्रश्च विष्णो यदपस्पृधेयां त्रेधा सहस्रं वि तैदरये 
थाम् । त्रीण्यावृषि तव जातवेदस्तिस्र आजानौरुषसस्ते अग्ने । 
ताभिर्देवानामवो यक्षि विद्वानर्थ ॥ २॥ भव यजमानाय शं योः । 
अग्निस्त्रीणि त्रिधातून्या क्षति विदा कविः । स त्रीरैकादशा 
इह । यक्षच्च पिप्रयच्चनो विनो दूतः परिष्कृतः। नभन्तामन्यके समे । 
इन्द्रोविष्णू दृश्हिताः शम्बरस्य नव पुरी नवतिं च श्नथिष्टम् । शतं 
वचिनस्सहस्रं च साक ५ हथो अप्रत्यसुरस्य वीरान् । उत माता 
महिषमन्ववेनदमी त्या जहति पुत्र देवाः । अथाब्रवीद्व्त्रमिन्द्रो 
हनिष्यन्त्सखे विष्णो वितरं वि क्रमस्व ॥ ३ ॥ 


- 


142 


கிஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


காண்டம்-2 
( யாஜ்யாவாக்கிய 


தலைப்புச் சொற்களைக்கொண்ட இப் பிரபாடக அநுவாக எண் : 
यो वै पर्वमानानां त्रीणिपरिभूः स्फ्यः स्वस्तिभक्षेहि महीनां पोऽसि 
देवसवितरेतत्ते श्येनाय यदै होपियाम गृहीतोऽसि वाक्षसद 

அதன|| (22 ) 
தலைப்புச்சொற்களைக் கொண்ட பஞ்சாதி எண் : 
यो वै स्फ्यः स्वस्तिः स्वधायै नमः प्रमुञ्चतिष्ठतीव षट्चत्वारि शत् ॥४६ ॥ 


- 


- 


இரண்டு தாய்யமந்திரங்களுள் 

முதல் மந்திரம் 
प्रसोअग्ने तवोतिभिस्सुवीराभिस्तरति वाजकर्मभिः । यस्यत्वरसख्य 
a) | 

என்பது 


உரை 


அக்கினியே ! நீ , எவ்வெசமானன் மீது நட்பாகிய சிநேகத்தைப் பாது 
காத்துக் கொண்டிருக்கின்றாயோ , அவன் , அழகிய மக்களுடனும் , உணவுப் 
பொருட்குக் காரணமாகிய முயற்சிகளுடனுங் கூடிய உனது பாதுகாப்புக்க 
ளால் குடும்பத் துன்பங்களை எளிதில் கடக்கின்றான் என்பது . 


இரண்டாவது தாய்யமந்திரம் 

மந்திரம் 2 
प्र हो । पूयं वचोऽग्नये भरता बृहत् । विपां ज्योतीषि बिभ्रते न वेधसे । 

என்பது 


உரை 


வேள்விச் செயலாளர்களே ! நீவிர் , பண்டைய மக ரிஷிகளால் ஓதப் 
பெற்றதும் , மிகவுறுதியையுடையதும் , எம்மை நன்கு பரிபாலிப்பதும் , துதி 
வடிவுமாகிய வாக்கை அக்கினியின்பொருட்டு இனிது பாதுகாத்துக் கொள் 
வீர்களாக . அதிலுவமை.- கிரணங்களான ஒளிகளையுடைய சூரியனைப் 
போற்றுவதுபோல் என்பது . ஹோமத்தை யுண்டாக்குவதும் , எமக்கு இனிமை 
செய்வதும் , ஒளியுடையதுமாகிய அக்கினியையும் போற்றுவீர்களாக என் 
பது . தாய்யம் = சேர்க்கப்படுவது . 


பிர -2 , அநு -11 ) சோமயாக பரிசேடம் 

143 
புரோநுவாக்கியம் ) 

பரிதானீய மந்திரத்தைக் கூறுகின்றது 

மந்திரம் 3 
अग्ने त्री ते वाजिना त्री षधस्थातिस्रस्ते जिह्वा ऋतजात पूर्वी तिन उ 
ते ननुवो देववातास्ताभिनः पाहि गिरो अप्रयुच्छन् । 


என்பது 


உரை 


அக்கினியே ! உனக்கு அவ்விஷ்டியில் மூன்றுபுரோடாசங்கள் விதிக்கப் 
பட்டதால் , மூவகையன்னங்கள் , அல்லது , சோமக்கொடி , சாம்நாய்யிகள் ( பால் 
தயிர்கள் ) மூன்று , மற்றும் , உனக்கு , மூன் றுலகங்கட்கு ஒப்பான காருகபத் 
தியம் , ஆகவனியம் , தக்ஷிணாக்கினி என்னும் மூவகையிடங்கள் . ஞானான்மா 
விலிருந்துண்டாகிய உனக்கு மூன்று நாக்குக்கள் , மற்றும் உனக்கு , 
அக்கினி, மின்னல் , சூரியன் என்னும் மூவகை யுடம்புகள் , அத்தகைய நீ 
மூவகைத் திருமேனிகளாலும் , துதியிலுள்ள எமது மறதியை நீக்கி எம் 
மைப் பரிபாலிப்பாயாக என்பது , 


இனி, புரோநுவாக்கியம் 

மந்திரம் 4 
सं वां कर्मणा समिषा हिनोमीन्द्राविष्णू अपसस्पारे अस्य । जुषेयां यर्श 
द्रविणं च धत्तमरिष्टैनः पथिभिः पारयन्ता । 

என்பது 
உரை . 
இந்திர, விஷ்ணுக்களே ! உங்களை இவ்வேள்விக் கருமத்தாற் களிப்புறு 
விக்கின்றேன் . 

அவியாகிய 

அன்னத்தாலும் களிப்படைவிக்கின்றேன் . 
எதன்பொருட்டெனின் ? செய்யும் வேள்வி இனிது முடிதற்பொருட்டென்கள் 
மற்றும் , கேட்டில்லாத அநுட்டானநெறியால் எமது கருமத்தைக் கரையேற்றி 
வைக்கின்றவர்ளாயும் , எமக்குத் தனத்தைத் தேடுகின்றவர்களாயுமிருந்து 
எமது வேள்வியின் அவிர்ப்பாகத்தை அருந்துவீர்களாக என்பதாம் . 


யாஜ்யா வாக்கியம் 

பிராமணம் 5 . 
उभा जिग्यथुन परा जयेथे न परा जिग्ये कतरश्चनैनोः । इन्द्रश्च विष्णो 
यदपस्पृशेथां त्रेधा सहस्रं वि तदैरयेथाम् । 


என்பது . 


144 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிகை காண்டம் -3 

( யாஜ்யாவாக்கிய 


உரை . 


இந்திர விஷ்ணுக்களே ! நீவிரிருவரும் வெற்றியை யுடையவர்கள் . ஒரு 
போதும் தோல்வியை யடையமாட்டீர்கள் . ஒருவர்க்கொருவர் பொறாமைப் 
படும் நீவிர் , தானமாய் கொடுக்கத்தக் ஆயிரம் பசுக்களைக் கொண்டுபோனீர் 
கள் என்பது . 


சுவிஷ்டகிருதின் புரோநுவாக்கியவடிவாகிய யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது 

மந்திரம் 6 
त्रीण्याषि तव जातवेदस्तिस्र आजानीरुषसस्ते अग्ने । ताभिर्देवाना 
मवो यक्षि विद्वानथा भव यजमानाय शं योः । 


என்பது . 


உரை 


தோன் றியவற்றை யுணர்வோய் ! உனது ஆயுளைவளர்க்கும் அவிகள் 
சோமம் , பால் , தயிர் , புரோடசம் என்னும் மூன்றுமாம் . அக்கினியே ! 
உஷாக்காலப்போ லெழுகின்ற உனது சுவாலைகள் ஆகவனீய முதலிய விடங்க 
ளில் மூவகைத்தாகின்றன . அவற்றால் , தேவர்களைப் பாதுகாக்கும் அவியை 
யுணர்ந்த நீ யாகஞ்செய்வாயாக. பிறகு , எசமானனுக்குச் சுகங்கொடுப்போ 

. துன்பை நீக்குவோனுமாவாயாக என்பது . 


னாவாயாக , 


மற்றும் சுவிஷ்டகிருதின் யாஜ்யா வடிவாகிய சம்யாஜ்யா வாக்கியங் கூறப்படு 
கின்றது 

மந்திரம் 7 . 
अग्निस्तीणि त्रिधातून्या क्षेति विदथा कविः । सत्रीकादशा इह । 


என்பது . 


உரை. 


மூவகைத் தாதுக்கள் போன்ற மூவகை அவிகளையும் கவிடாகிய இவ் 
வக்கினிச் சூழ்ந்து கொள்கின்றது . அத்தகைய அக்கினி இவ்வேள்விக் 
கருமத்தில் பதினொரு தேவர்களைக்கொண்ட மூன்று கணங்களைக் களிப்படை 
விக்குக என்பது , 


பிர -2 , அநு -11 ) சோமயாக பரிசேடம் 

145 
புரோது வாக்கியங்கள் ) 
மேற்கூறிய அதற்கே விகற்பமாகிய சம்யாஜ்யாவாக்கியங் கூறப்படுகின்றது 


மந்திரம் 8 
यक्षच पिप्रयच्च नो विप्रो दूतः परिष्कृतः । नभन्तामन्यके समे । 


என்பது 


உரை 


தூதுவ அலங்காரம்பூண்ட அக்கினியைத் தேவர்கட்கு தூதுவன் என்ற 
தால் இவ்வக்கினி தேவர்கட்கு யாகஞ் செய்வதாகுக . பிராமணர்களின் அபி 
மானியாதலின் எம்மைப் பிரியப்படுத்துக . என்னில் வேறாகிய பகைவர்கள் 
அனைவருங் கெடுவார்களாக என்பதாம் . 


பிரதான ( முக்கிய ) அவியின் விகற்பழடைய புரோநுவாக்கியம் 

மந்திரம் 9 
इन्द्राविष्णू इहिताश्शम्बरस्य नव पुरो नवतिं च श्नथिष्टम् । शतं वर्चिनः 
संहनं च साक ५ हथो अप्रत्यसुरस्य वीरान् । 


என்பது . 


உரை. 


இந்திர விஷ்ணுக்களே ! நீவிரிவரும் , சம்பரன் என்னும் அசுரனுடைய 
உறுதியான தொண்ணூற்றொன்பதுநகரங்களையும் நாசமாக்கினீர்கள் . மற்றும் 
வீரர்களும் சூரர்களுமான அசுரர்களுடைய மந்திரி முதலானோர்களும் நூற் 
றுக்கணக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் ஒழிந்தனர் என்பது . 


மேற்கூறிய அதற்கே விகற்பமாகிய யாஜ்யர் வாக்கியங் கூறப்படுகின்றது 

மந்திரம் 10 


उत माता महिषमन्ववेनदमी त्वा जहति पुत्र देवाः । अथाब्रवीद्वृत्रमिन्द्रो 
हनिष्यन्त्सखे विष्णो वितरं वि क्रमस्व । 


என்பது , 


19 


146 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( அதிக்கிராஹியம் 


உரை . 


மைந்த ! 


இந்திரனுடைய மாதாவானவள் , மகனாகிய இந்திரனுக்கு , 
நீ பகைவனைக்கொன்று சும்மாவிருக்கில் தேவர்களெல்லாரும் உன்னைக் கை 
விடுவார்கள் . ஆதலின் , மாதா உணர்த்திய பிறகு விருத்திரனைக்கொல்வது 
உசிதம் ஆதலின் நண்பனாகிய விஷ்ணுவே ! நீ மிகச் கிறந்த பராக்கிரம 
முடையோனாவாயாக . அதாவது விரைவில் விருத்திரனைக் கொள்வாயாக 
என்பதாம் . 

பதினோராம் அநுவாகம் 

முற்றிற்று . 


இரண்டாம் பிரபாடகம் முடிந்தது . 


மூன்றாங் காண்டம் மூன்றாம் பிரபாடக விடயச்சுருக்கம் 

प्रतिनिाह्य पर्यन्ताः पवमानग्रहादयः । 
प्रपाठकेद्वियेतु मन्त्रयुक्ताःप्रपाञ्चिताः ॥ १ ॥ 
अथावशिष्टा मन्त्राद्यास्तृतीयेऽस्मिन्प्रपाठके । 

उच्यन्ते वैकृताच्चान्ये समन्त्रविधयःक्रमात् ॥ २ ॥ 
இரண்டாம் பிரபாடகத்தில் , பவமானக்கிரகம் தொடங்கி பிரதி நிக் 
கிராஹியக்கிரகம் வரைக்குமுள்ள மந்திரங்கள் கூறப்பட்டன. இம்மூன்றாம் 
பிரபாடகத்தில் மாகேந்திரக் கிரஹத்தைப்பற்றிச் செய்யும் அதிக்கிராஹியக் 
கிரகங்கள் முதலான கிரஹங்கட்குள்ள மந்திரங்கள் கூறப்படுகின்றன . 


முதலநுவாக விடயச்சுருக்கம் 
अग्नेऽतिग्राह्य माग्नेयं हुत्वा तेज उपस्थिति : । 

तथैन्द्र सौययोर्भक्षेन्मयीति त्रीनवोदिताः ॥१ ॥ 
அதிக்கிராகியக் கிரகங்களை ஹோமஞ் செய்தல் , அவைகளைப் போற்றல் , 
அவைகளையருந்தல் என்பது . 


சோமயாக பரிசேடம் 


1995-3 , 2017-1 ] 
அதிக்கிராஹியம் ) 


147 


மூன்றாங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 


முதலநுவாகம் 


இரண்டு பஞ்சாதிக்குமேல் இருபத்து மூன்று பதங்களைக் கொண்டது . 


அதிக்கிராஹிய மந்திரங்கள். 


अग्ने तेजस्विन्तेजस्वी त्वं देवेषु भूयास्तेजस्वन्तं मामायुष्मन्त 
वर्चस्वन्तं मनुष्येषु कुरु दीक्षाय च त्वा तप॑सश्च तेजसे जुहोमि तेजो 
विदसि तेजो मा मा हासीन्माऽहं तेजो हासिष मा मां तेजो हासी 
दिन्द्रौजस्विन्नोजस्वी त्वं देवेषु भूया ओजस्वन्तं मामायुष्मन्त वर्च 
स्वन्तं मनुष्येषु कुरु ब्रह्मणश्च त्वा क्षत्रस्य च ॥ १ ॥ ओजसे जुहो 
म्योजोविदस्योजो मा मा हासीन्माऽहमोजो हासिषं मा मामोजो 
हासीत्सूर्य भ्राजस्विन्ध्राजस्वी त्वं देवेषु भूया भ्राजखन्तं मामायु 
मन्तं वर्चस्वन्तं मनुष्येषु कुरु वायोश्च त्वाऽपां च भ्राज॑से जुहोमि 
सुवर्विदसि सुवर्मा मा हासीन्माऽह ५ सुवासिषं मा मा सुर्व 
हासीन्मयि मेधां मयि प्रजां मय्यग्निस्तेजो दधातु मार्य मेधां माय 
प्रजां मयीन्द्र इन्द्रियं दधातु मयि मेधां मयि प्रजां मयि सूर्यो 
भ्राजो दधातु ॥ २ ॥ 


- 


பிரதிப்பிரஸ்தாதாசெய்யும் ஆக்னேய அதிக்கிராஹிய சோமரச ஹோம மந்திரம் 

மந்திரம் 1 
अग्ने तेजस्विन्तेजस्वी त्वं देवेषु भूयास्तेजस्वन्तं मामायुषमन्तं वर्चस्वन्तं 
मनुष्येषु कुरु दीक्षायै च त्या तपसश्च तेजसे जुहोमि । 


HTSTU 


148 


கிருஷ்ண எசுர்வேததைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( அதிக்கிராஹியம் 


உரை 


ஒளியுடைய அக்கினியே ! நீ , தேவர்களுக்குள் ஒளி மிக்கோனாய் விளங் 
குகின்றாய் . ஒளியுடைய என்னை , மக்களுக்குள் , ஆயுளும் , அழகும் மிக்குடை 
யவனாகச் செய்வாயாக . தீட்சையில் , அழகு , வன்மை , தவம் என்பவைகள் 
சித்தியாதற் பொருட்டு அக்கினி சம்பந்தமாகிய அதிக்கிராஹியக் கிரகமே ! 
( சோமரசமே ) உன்னை ஹோமஞ்செய்கின்றேன் என்பதாம் . 


ஹோமத்தைப் போற்று மந்திரம் 


மந்திரம் 2 
तेजोविदसि तेजो मा मा हासीन्माऽहं तेजो हासिष मा मां तेजो हासीत् । 


என்பது . 


உரை . 


அக்கினியே ! நீ ஒளியை உள்ளவாறுணர்கின்றவனா யிருக்கின்றாய் . 
ஆதலின் , உன தருளால் ஒளி என்னை விட்டுவிலகாததாகுக. யானும் ஒளியை 
விடாதவனா யிருக்கின்றேன் . இவ்வாற்றால் , எப்போதும் ஒளி என்னுடன் 
கூடவே இருப்பதாகுக என்பது . 


நேஷ்டா செய்யும் ஐந்திர அதிக்கிராஹியக் கிரஹஹோம மந்தரம் 

மந்திரம் 3 
इन्द्रौजस्विन्नोजस्वी त्वं देवेषु भूया ओजस्वन्तं मामायुष्मन्तं वर्चस्वन्तै मनु 
प्येषु कुरु ब्रह्मणश्च त्वा क्षत्रय चौजसे जुहोमि । 


என்பது . 


உரை. 


இந்திர ! நீ , போற்றப்பெறுகின்றவன் . தேவர்களுக்குள் நீ வன்மை 
மிக்கோனாயிருக்கின்றாய் என்னை , மக்களுக்குள் ஆயுளும் , அழகும்மிக்குடைய 
வனாகச் செய்வாயாக , இந்திரனுடைய அதிக்கிராஹியக்கிரக ( சோமரச ) மே ! 
உன்னை , அந்தணர் , அரசர் என்பவர்கடகு வன்மையுண்டாக்குதற் பொருட்டு 
ஹோமஞ்செய்கின்றேன் என்பது . 


1 


பிர -3 , அநு .1 ) சோமயாக பரிசேடம் 

149 
அதிக்கிராஹியம் ) 

நேஷ்டா ஹோமத்தைப் போற்று மந்திரம் 

மந்திரம் 4 
ओजोविदस्योजोमा मा हासीन्माऽहमोजो हासिषं मा मामोजो हासीत् । 


என்பது . 


உரை . 
அக்கினியே ! நீ எட்டாவது தாதுவை உணர்ந்தோனாயிருக்கின்றாய் . அத் 
தகைய தாது என்னைவிட்டு விலகாததாகுக . யானும் அதைவிடேன் . எப் 
போதும் அத்தகைய தாது என்னுடன்கூடியே இருக்குக என்பதாம் 


உன்னேதா செய்யும் சூரியக்கிரக ஹோம மந்திரம் 

மந்திரம் 5 
सूर्य भ्राजस्विन्भ्राजस्वी त्वं देवेषु भूया भ्राजस्वन्तं मामायुष्मन्तं वर्चस्वन्तं 
मनुष्येषु कुरु वायोश्च त्वाऽपां च भ्राजसे जुहोमि । 


என்பது 


உரை . 


சூரிய ! நீ , அழகுடைய 

கிரணவொளியுடையோனா யிருக்கின்றாய் . 
தேவர்களுக்குள்ளும் மிக வொளியுடையோனாயிருக்கின்றாய் . என்னை , மக்க 
ளுக்குள் மிகுந்த ஆயுளையும் அழகையுமுடையோனாகச் செய்வாயாக . சூரிய 
அதிக்கிராஹியமே ! உன்னை , வாயு , நீர் என்னு மிரண்டையும் பற்றிய ஒளி 
விசேடங்களின் பொருட்டு ஹோமஞ் செய்கின்றேன் என்பதாம் . 


உன்னேதா ஹோமத்தைப் போற்றல் 

மந்திரம் 6 
सुवर्विदसि सुवर्मा मा हासीन्माऽहर सुवर्हासिषं मा मा सुवहाँसीत्। 


என்பது . 


உரை. 


சூரிய நீ , சுவர்க்க நெறியை நன்குணர்ந்தோனா யிருக்கின்றாய் . சுவர்க் 
கத்திலிருந்து என்னை விலக்கிவிடாதே . யானும் சுவர்க்கநெறியைக் கைவிட 
மாட்டேன் என்பது . 


150 கிஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( துதியின் உபாகரணம் 
மூவருஞ் சோமரசத்தைய்ருந்து மந்திரம் 

மந்திரம் 7 - 8 - 9 
मयि मेधां मयि प्रजां मय्यग्निस्तेजो दधातु मयि मेधां मयि प्रजां मयीन्द्र 
इन्द्रियं दधातु मयि मेधां मयि प्रजां मयि सूर्यो भ्राजो दधातु । 

என்பது . 


உரை. 


அக்கினி எமக்கு மந்திரம் மந்திரப் பொருள்களிரண்டையும் உள் 
ளத்தின் வன்மையையும் மக்களையும் அளிக்குக . இந்திரன் எமக்கு , இந்திரி 
யத்தையும் , மற்றவை முன்போல் . சூரியன் , மிகுந்த ஒளியையும் , மற்றவை 
முன்போல் என்பதாம் . இவைகள் , முதற்காண்டம் நான்காம் பிரபாடகம் , 
இருபத்தோராம் அநுவாகத்தில் விநியோகிக்கப் படுகின்றவைகள் . 

முதலவாகம் 
முற்றிற்று . 


இரண்டாம் அநுவாகவிடச் சுருக்கம் . 
वायुः स्तोत्रमुपा कुर्याच्छस्त्रं प्रतिगरिष्यता । 

जपितव्य इडामन्त्रो द्वौमन्त्राविहकीर्तितौ ॥ १ ॥ 
தோத்திரத்தை உபாகரணஞ் செய்வதற்கும் , பிரதிகரஞ் செய்வதற்கு 
முன் செபிப்பதற்கும் மந்திரங்கள் கூறப்படுகின்றன என்பது . 


மூன்றாம் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

இரண்டாவது அநுவாகம் 
ஒரு பஞ்சாதிக்குமேல் இருபத்தெட்டுப் பதங்களைக் கொண்டது . 
துதியைக் குறிப்பிடுவதற்கும் , பிரதிகரத்திற்கும் அங்கமாகிய மந்திரங்கள் . 

वायुहिङ्कर्ताऽग्निः प्रस्तोता प्रजापतिः साम बृहस्पतिरुद्भगाता विश्व 
देवा उपगातारो मरुतः प्रतिहार इन्द्रो निधनं ते देवाः प्राणभृतः 
पाणं माय दधत्वेतद्वै सर्वमध्वर्युरुपाकुर्व बुद्गातृभ्य उपाकरोति ते 


151 


- 


பிர -3 , அநு -2 ) 

சோமயாக பரிசேடம் 
துதியின் உபாகரணம் ) 

देवाः प्राणभृतः प्राणं मयि दधत्वित्याहैतदेव सर्वमात्मन्धत्त इडा 
देवहूमनुर्यज्ञनीबृहस्पतिरुक्थामदानि शसिषद्विश्वे देवाः ॥ १ ॥ 
सूक्तवाचः पृथिवि माता मा हि सीमधु मनिष्ये मधु जनिष्ये मधु 
वक्ष्यामि मधु वदिष्यामि मधुमती देवेभ्यो वाचमुद्यास ५ शुश्रूगे 
ण्यां मनुष्यभ्यस्तं मा देवा अवन्तु शोभायै पितरोऽनु मदन्तु ॥२ ।। 


இதில் துதியின் உபாகரண மந்திரங்கள் கூறப்படுகின்றன . 


துதிக்கு உபாகரணஞ் செய்யும் மந்திரம் 

மந்திரம் 1 
वायुर्दिकर्ताऽग्निः प्रस्तोता प्रजापतिस्साम बृहस्पतिरुनाता विश्वे देवा 
उपगातारो मरुतः प्रतिहार इन्द्रो निधनं ते देवाः प्राणभृतः प्राणं 


मयि दधतु । 


என்பது . 


உரை . 


வாயு ஹிம் என்றது , அக்கினி பிரஸ்தோதா , ( துதிப்போன் ) பிரசாபதி , 
சாமம் . பிருகற்பதி , உத்காதா , விசுவ தேவர்கள் , உபகாதாக்கள் , ( அருகில் 
பாடுவோர்கள் ) மருத்து , பிரதிகர்த்தா, இந்திரன், நிதனஞ் சொல்கின்றவன் 
என்னுமிவர்கள் பிராணனைக் காப்பாற்றுகின்றவர்களாவார்கள் . இவர்கள் எம் 
மிடத்தில் பிராணனை நிலைப்படுத்துவார்களாக என்பதாம் . 

ஈண்டு , பவமான துதிகளைப் பாடுவதற்குமுன் வேட்போன் ஒரு தருப் 
பைமுடியை எடுத்து பிரஸ்தோதாவினிடத்தில் , நீ இதைப் பாடுவாயாக 
என்று சொல்லிக்கொடுத்தல் வேண்டும் ; இது உபாகரண மெனப்படும் . 

இது , முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் பதின்மூன்றாம் அநுவாகத் 
தில் விநியோகிக்கப்படுகின்றது . 

மற்றும் , பாடுஞ்சாமமானது , ஹிம்காரம் , பிரஸ்தாவம் , உத்கீதம் , பிரதி 
ஹரம் . நிதனம் என ஐகைப்படும் என்பதையுணர்க. 

வற்றுள் , ஹிங்காரமும் நிதனமும் யாவரும் படிக்கலாம் . மற்றவை 
மூன்றும் முறையே , பிரஸ்தோதா , உத்காதா , பிரதிஹ்ர் தா ஓதற்பாலன . 


152 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( துதியின் உபாகரணம் 
மேற்கூறிய இம்மந்திரத்தை விநியோகப் படுத்துகின்றது 

பிராமணம் 1 
एतद्वै सर्वमध्वर्युरुपाकुर्वनगातृभ्य उपाकरोति ते देवाः प्राणभृतः प्राण 
मयि दधत्वित्याहैतदेव संघमात्मन्धत्त । 


என்பது . 


உரை . 


வேட்போன் , உத்காதாக்கட்கு உபாகரணஞ் (தருப்பையைக் கொடுத்துக் 
குறிப்புச் ) செய்யுங்கால் , ஹிம்கர்த்தா முதலான எல்லாத் தேவர்களுங் 
குறிப்பிட்டவர்ளே யாவர்கள் . ஆதலின் வாயுர் ஹிம்கர்த்தா , என்பது 
முதலிய மந்திரத்தால் தருப்பை முடிச்சைக் கொடுத்தலாகிய உபாகரணஞ் 
செய்தல் வேண்டும் என்பது கருத்து . அதில் , அத்தேவர்கள் , என்னும் 
பகுதி வேட்போன் ஓதல்வேண்டியது . அதாவது , பிராணனைப் பாது 
நாக்கும் இத்தேவர்கள் எம்மிடத்துப் பிராணனை நிலை நாட்டுன்கிறவர்களா 
கின்றார்கள் என்பது . 


வேட்போன் , பிரதிகரஞ் சொல்வதற்கு முன் செபிக்கவேண்டிய மந்திரம் 

மந்திரம் 2 
इडा देवहूमंनुशनीबृहस्पतिरुक्थामदानि शसिषद्विश्वे देवास्सूक्तवाचः 
पृथिवि माता मा हिल्सीमधु मनिष्ये मधु जनिष्येमधुवक्ष्यामि मधु 
वदिष्यामि मधुमती देवेभ्यो वाचमुद्यास शुश्रषेण्यां मनुष्येभ्यस्तं मा 
देवा अवन्तु शोभायै पितरोऽनु मदन्तु । 


என்பது . 


உரை 


தெய்வப்பசுவடிவ இடையாகிய தேவதை தேவர்களை அழைப்பதாம் . 
மது என்பது எக்ஞத்தைச் செய்விப்பது . பிருகற்பதி , களிப்புண்டாக்குஞ் 
சஸ்திரமோதுகின் றவன் , விசுவதேவர்கள் சூக்தங்களை ஓதுகின்றவர்கள் . 
மாதாவாகிய பூமியே ! இடைமுதலான தேவதைகளின் அருளால் பிழை 
யிலாத எம்மைத் துன்புறுத்தாதே . உன தருளால் , இனிசெயலையே மனதி 
லெண்ணுகின்றேன் . அங்ஙனமே இனிய கரும்பயனை யுண்டாக்குவேன் . 
ன்சொல் கூறுவேன் . தேவர்கட்குப் பிரியமானதும் , மக்கட்குக் கேட்க 
இனியதுமாகிய பிரதிகரத்தை மூன்று சவனங்களிலுஞ் சொல்லுவேன் . 
அத்தகைய இன்சொற் கூறும் 

மறதி முதலியவைகளற்றதாய 
அழகின் பொருட்டு மேற்கூறிய தேவர்கள் பாதுகாப்பாற்றுவார்களாக 
என்பது . 

இரண்டாம் அநுவாகம் முற்றிற்று . 


என்னை 


பிர -3 , அநு -3 ) சோமயாக பரிசேடம் 

153 
அதாப்ய அம்சுக் கிரஹங்கள் ) 

மூன்றாம் அநுவாக விடயச்சுருக்கம் . 
बसत्रिभिगृहीतव्या नद्धसोमांशवस्त्रयः । 
मान्दाद्वादश मन्त्रास्तैश्चमसस्था अपोंऽशुभिः ॥ १ ॥ 
आधुनोत्यथशुक्रं तेऽदाभ्यपात्रे दधिग्रहः ।। 
आऽस्मिन्मदाभ्यमादत्ते ककुहं सोऽपनीयते ॥ २ ॥ 
यत्ते जुहोत्युशियोक्तानशूनभिषवत्रये । 
त्रिभिसंसृजते ह्यानः स्वर्णोपरि समुच्वसेत् ।। 

इन्द्रास्पृष्ट्वोदकं होमो दधन्वे पञ्चविंशतिः ॥ ३ ॥ 
மூன்று சோமக்கொடிகளை யெடுத்தல் , நான்கு முறை சோமக்கொடியால் 
வசதீவரி நீரையலைத்தல் , வசதீவரி நீர் அல்லது பால் , அல்லது தயிர் என்ப 
வற்றுள் ஒன்றைக் கிரகித்தல் , ( அதை எடுத்துக்கொள்ளல் ) அதை ஆகவனீயத் 
திற்குக்கொண்டு போதல் , அதையே ஹோமஞ்செய்தல் , சோமக்கொடிகளை 

பிஷவங்களிற் சேர்த்துக்கொள்ளல் , மூச்சு விட்டுவிடில் பிராயச்சித்தம் , 
தண்ணீரைத்தொடுதல் , அம்சுக்கிரத்தை ஹோமஞ்செய்தல் என்பவைகட்கு 
மந்திரங்கள் கூறப்படுகின்றன என்பது . 


மகா 


மூன்றாங் காண்ட மூன்றாம் பிரபாடகம் 

மூன்றாம் அநவாகம் 
மூன்று பஞ்சாதிகட்குமேல் இருபத்தைந்து பதங்களைக் கொண்டது . 

அதாப்யம் அம்சு என்னுங் கிரகங்கட்கு வேண்டிய மந்திரங்கள் கூறப்படு 
கின்றன . 

वसवस्त्वा प्रवृहन्तु गायत्रेण छन्दसाऽग्नेः प्रियं पाथ उपहि 
रुद्रास्त्वा प्र वृहन्तु त्रैष्टुभेन छन्दसेन्द्रस्य प्रियं पाथ उपह्यादित्या 
स्त्वा प्रवृहन्तु जागतेन छन्दसा विश्वेषां देवानां प्रियं पाथ उपहि 
मान्दासु ते शुक्र शुक्रमा धूनोमि भन्दासु कोतनासु नूतनासु 
रेशीषु मेषीषु वाशीषु विश्वभृत्सु माध्वीषु ककुहासु शक्करीषु ॥१ ॥ 


20 


ப 


164 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( அதாப்யு. 
शुक्रासु ते शुक्र शुक्रमा धूनोमि शुक्र ते शुक्रेण गृह्णाम्यही रूपेण 
सूर्यस्य रश्मिभिः । आऽस्मिन्नुमा अचुच्यवुर्दिवो धारी असश्चत । 
ककुह ५ रूपं वृषभस्य रोचते बृहत्सोमस्सोमस्य पुरोगाश्शुक्रः 
शुक्रस्य पुरोगाः । यत्ते सोमादाभ्यं नाम जागृवि तस्मै ते सोम 
सोमा॑य स्वाहोशिकत्वं देव सोम गायत्रेण छन्दसाऽग्नेः ॥२ ॥ 
प्रियं पाथो अपाहि वशी त्वं देव सोम त्रैष्टुभेन छन्दसेन्द्रस्य प्रियं 
पाथो अपाह्यसत्सखा त्वं देव सोम जागतेन छन्दसा विश्वषां 
देवानां प्रियं पाथो अपीह्या नः प्राण एतु परावत आऽन्तरिक्षादि 
वस्परि । आयुः पृथिव्या अध्यमृतमसि प्राणाय त्वा । इन्द्रानी मे 
वर्चः कृणुतां वर्चस्सोमो बृहस्पतिः । वी मे विश्वे देवा वर्गों मे 
धत्तमश्विना । दधन्वे वा यदीमनु वोचह्माणि वेरु तत् । परि 
विश्वानि काव्या नेमिश्चक्रमिवाभवत् ॥ ३ ॥ 


இதில் அதாப்யம் , அம்சு , என்னுங் கிரகங்கட்குவேண்டிய மந்திரங்கள் 
கூறப்படுகின்றன . 


மூன்று சோமகொடித்துண்டுகளை எடுப்பதில் முதல் மந்திரம் 


மந்திரம் 1 
वसवस्त्वा प्रवृहन्तु गायत्रेण छन्दसाऽग्नेः प्रियं पाथ उपेहि । 


என்பது . 


உரை . 


சோமக்கொடித்துண்டே ! உன்னை , காயத்திரிச்சந்தத்தால் , வசு , என்னுந் 
தேவதை , துணியாற்கட்டியுள்ள சோமக்கொடிக் கட்டிலிலிருந்து வேறாக்குக . 
அத்தகைய நீ , அக்கினிக்கு பிரியமுடைய அன்னமாவாயாக என்பதாம் . 


| 


155 


பிர -3 , அ ந -3 ) 

சோமயாக பரிசேடம் 
அம்சுக்கிரஹங்கள் ) 

மந்திரம் 2 
रुद्रास्त्वा प्र वृहन्तु त्रैष्ठभेन छन्दसेन्द्रस्य प्रिय पाथ उपेहि । 


என்பது . 


உரை. 


இதில்உருத்திரன் , திரிஷ்டுப் சந்தத்தால் என்பது விசேடம் . மற்றவை 
முன்போல் என்பது . 


மந்திரம் 3 
आदित्यास्त्वा प्रवृह तु जागतेन छन्दसा विश्वषां देवानां प्रिय पाथ उपेहि । 


என்பது 


உரை 


இதில் ஆதித்தன் , சாகதிச்சந்தத்தால் என்பது விசேடம் . மற்றவை முன் 
போல் என்பது . 

ஈண்டு இம்மந்திரங்கள் மூன்றாலும் மூன்று சோமக்கொடித்துண்டுகளை 
ஒவ்வொரு மந்திரத்திற்கு ஒவ்வொன்றாக விரல்களுக்கிடையில் இடுக்கி எடுத் 
துக் கொள்ளல் வேண்டுமென்பதை யுணர்க . 


மேற்கூறிய கிரகபாத்திரத்திலுள்ள வசதீவரி என்னும் நீரை அச் சோமத்துண்டு 
களால் நான்குமுறை கலக்குதற்குரிய பன்னிரண்டு மந்திரங்கள் 

மந்திரம் 4 - 15 
मान्दासु ते शुक्र शुक्रमा धूनोमि भन्दनासु कोतनासु नूतनासु रेशीषु 

मेषीषु वाशीषु विश्वभृत्सु माध्वीषु ककुहासु शक्करीषु शुक्रासु ते शुक्र 
शुक्रमा धूनोमि । 


என்பது . 


உரை 


விளங்குஞ் சோமமே ! உன்னுடைய விளக்கமுடைய சாரத்தை மந்தப் 
போக்குள்ள நீரில் கலக்குகின்றேன் . இவ்வாறே மங்களந்தரும் நீரிலும் , 
ஞானந்தரும் நீரிலும் , புதிய நீரிலும் , துன்பந்தரும் மிகவேகமுடைய நீரிலும் , 
போட்டியிடும் நீரிலும் , இரையும் நீரிலும் , உலகைத் தாங்கு நீரிலும் , தித்திப் 
புடைய நீரிலும் , உச்சி போன்ற நீரிலும் , சத்தியுடைய நீரிலும் , விளக்க 
முடைய நீரிலும் கலக்குகின்றேன் என்று முன்போற் சேர்த்து உரைத்துக் 
கொள்க என்பது . 

ஐந்துமுறை , அல்லது , ஏழுமுறை கலக்குதலும் உண்டு . 


156 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( அதாய்ப 
அந்தக்கிரகத்தில் வசதீவரி எனனும் நீரை எடுத்தற்குரிய மந்திரம் 

மந்திரம் 16 
शुक्रं ते शुक्रण गृह्णाम्यहो रूपेण सूर्यस्य रश्मिभिः । 


என்பது 


உரை. 


தயிரே ! உன்னுடைய சாரத்தை , சோமமாகிய சாரத்துடன்கூட இரவி 
யின் கிரணங்களால் எடுத்துக்கொள்கின்றேன் என்பது . இதை , முதலில் 
விநியோகித்துக்கொள்க . 


இடதுகையிலுள்ள பாத்திரத்தை வலதுகையில் வாங்கிக் கொள்வதற்குரிய 
மந்திரம் 

மந்திரம் 17 


आऽस्मिन्नना अचुच्यवुर्दिवो धारा असश्चत । 


என்பது . 


உரை 


இப்பாத்திரத்தில் விரைவாகிய சோமரசத்தின் தாரைவந்து விழுகின் 
றது . விழுந்து பாத்திரத்தில் ஒன்றுபடுகின்றது என்பது . 


அக் கிரகபாத்திரத்தை எடுத்துக் கொண்டு ஆகவனீயத்திற்குச் செல்லுதற் 
துரியமந்திரம் 

மந்திரங்கள் 18 
ककुह ५ रूपं वृषभस्य रोचत बृहत्सोमस्सोमस्य पुरोगाश्शुक्रश्शुक्रस्य 
ர : | 


என்பது 


உரை 


மழையைப் பெய்விக்கும் இந்திரனுக்கு மழையின் வடிவம் இனிது விளங் 
குகின்றது . அதுவும் உறுதியானது . இச்சோமக்கொடி , சோமராசனுக்கு 
முன் போவது . விளங்கும் இச்மோமரசம் விளங்கும் இந்திரனுக்கு முன் 
போவது என்பது . 


* 


157 


பிர -3 , அநு -3 ) 

சோமயாக பரிசேடம் 
அம்சுக்கிரஹங்கள் ) 

அதாப்யக்கிரக சோமரச ஹோம மந்திரம் 

மந்திரம் 19 
यत्ते सोमादाभ्यं नाम जागृवि तस्मै ते सोम सोमाय स्वाहा । 


என்பது . 


உரை . 


சோமமே ! உனது பெயர் அதாப்யமாம் . அதாப்யம் = ஒருவராலும் 
பழிக்கப்படாமை . அதாவது எப்போதும் விழித்துக்கொண்டிருப்பதாம் . அத் 
தகைய சோமமே ! உனக்கு இது அர்ப்பணமாகுக என்பது . 


முன்னர் வசதீவரி நீரைக்கலக்கிவிட்ட மூன்று சோமக்கொடித் துண்டுகளையும் 
ஒவ்வொருன்றக மும்முறை சோமரசம் பிழியும்போதுஞ் சேர்த்துக்கொள்வதற்குரிய 
மந்திரங்கள் . 

மந்திரங்கள் 20 - 21 - 22 
उशिक्त्वं देव सोम गायत्रेण छन्दासऽग्नेः प्रियं पाथो अपीहि वशी त्वं 
देव सोम त्रैष्टुमेन छन्दसेन्द्रस्य प्रिय पाथो अपीह्यस्मत्सखा त्वं देव 
सोम जागतेन छन्दसा विश्वेषां देवानां प्रिय पाथो अपीहि । 


என்பது . 


உரை . 


ரண்டாவது 


சோமதேவ ! செல்லுந்தன்மையுடைய முதலாவது துண்டாகிய நீ 
அக்கினிக்குப் பிரியமாகிய அன்னமாகுமாறு சோமக் கொடிகளிலிருந்து 
தனியே எடுக்கப்பட்டாய் . இப்போது அக்கொடிகளுடன் சேர்ந்து கொள்வா 
யாக . இவ்வாறே எல்லாவுயிர்களும் வாழ்வதற்கிடமாகிய 
சோமக்கொடித்துண்டே ! மற்றவை முன்போல் . நண்பன் போன்று பிரிய 
மாகிய மூன்றாவது சோமக்கொடித்துண்டே ! மற்றவை முன்போல் உரைத் 
துக்கொள்க என்பது . இவை , முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் மூன் 
றாம் அநுவாகத்தில் விநியோகப் படுகின்றன . 


ழச்சடக்க முடியாமற்போனால் நூறுவராகனிடை பொன்னின்மீது மூச்சுவிடுதற்கு 
மந்திரம் . 

மந்திரம் 23 
आ नः प्राण एतु परास्त आऽन्तरिक्षादिवस्परि । आयुः पृयिव्या अध्य 
मृतमसि प्राणाय त्वा । 


என்பது . 


158 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 

( காண்டம் -3 
( அதாப்ய அம்சுக்கிரஹங்கள் 


உரை , 


தூரதேசத்திலிருந்து எம்பொருட்டு பிராணன் வருக . அந்தரிக்கத்தி 
லிருந்து வருக . சுவர்க்கித்திலிருந்து வருக . பொன்னே ! நீ , பூமியின்மீ . 
அமுதமாகவும் ஆயுளுக்குக்காரணமாகவும் இருக்கின்றாய் . அத்கைய உன்மீது 
பிராணன் நிலைத்திருத்தற்பொருட்டு இவ்வாறு மூச்சுவிடுகின்றேன் என் 
பதாம் . 


வேட்போன் கையில் நீரைத் தொடுதற்குரிய மந்திரம் . 

மந்திரம் 24 
इन्द्राग्नी मे वर्चः कृणुतां वचस्सोमो बृहस्पतिः । वर्षों मे विश्वे देवा वों 
मे धत्तमश्विना । 

என்பது . 


உரை: 


இந்திரனும் அக்கினியும் எனக்கு வன்மையை யுண்டாக்குவார்களாக 
சோமனும் பிருகற்பதியும் அழகைச்செய்வார்களாக விசுவதேவர்களும் 
அழகைச் செய்வார்களாக . அசுவினிகளே ! நீவிரும் எமக்கு அழகைத் 
தேடுவீர்களாக என்பதாம் . 


அம்சுக்கிரகத்தின் சோமாச ஹோமம் 

மந்திரம் 25 
दधन्वे वा यदीमनु वोचब्रह्माणि वेरु तत् । परि विश्वानि काव्या नेमिश्च 
ऋमिवाभवत् । 


என்பது . 


உரை . 


வேதமந்திரங்களில் முறையாய்க் கூறப்படும் தீட்சை முதலியவைகளை 
மனதில் நிறுத்துவேன் . அதாவது சிறிதளவும் மறக்கமாட்டேன் என்பது 
பொருள் . இவ்வேள்வி , வண்டிச்சக்கரக் கால்கள் இரிசிக்கட்டையைச் 
சூழ்ந்திருப்பதுபோற் சூழ்ந்திருக்கின்றது என்பது . 

மூன்றாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


1 


159 


9-3, 2-4 ] 

சோமயாக பரிசேடம் 
அவைகட்குப் பிராமணம் ) 

மூன்றாங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

நான்காம் அநுவாகம் 
மூன்று பஞ்சாதிகட்குமேல் மூன்று பதங்களைக் கொண்டது . 

அம்சு அதாப்யக்கிரக மந்திரங்களுக்குப் பிராமணங்கள் . 
एतद्वा अपां नामधेयं गुह्यं यदाधावा मान्दासु ते शुक्र शुक्रमा 
धूनोमीत्याहापामेव नामधेयेन गुह्येन दिवो वृष्टिमव॑ रुन्धे शुक्र 
ते शुक्रेण गृह्णामीत्याहैतद्वा अढे। रूपं यद्रात्रिीयस्य रश्मयो 
धृष्ट्या ईशतेऽह एव रूपेण सूर्यस्य रश्मिभिर्दिवो वृष्टिं च्यावयत्या 
ऽस्मिन्नग्राः ॥ १॥ अचुच्यबुरित्याह यथायजुरेवैतत्ककुह ५ रूपं 
वृषभस्य रोचते बृहदित्याहैतद्वा अस्य ककुह ५ रूपं यदृष्टी रूपे 
णैव वृष्टिमव॑ रुन्धे यत्त सोमादाभ्यं नाम जागृवीत्याहैष ह वै 
हविषा हवियजति योऽदाभ्यं गृहीत्वा सोमाय जुहोति परा वा एत 
स्याऽऽयुः प्राण एति ॥ २॥ योऽशुं गृह्णात्या नः प्राण एतु 
परावत इत्याहाऽऽयुरेव प्राणमात्मन्धत्तेऽ मृतमसि प्राणाय त्वेति 
हिरण्यमभि व्यनित्यमृतं वै हरिण्यमायुः प्राणोऽमृतेनैवाऽऽयुरात्म 


- 


न्धत्ते शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रति 
तिष्ठत्यप उप स्पृशति भेषजं वा आपो भेषजमेव कुरुते ॥३ ॥ 


படுகின்றன . 


இதில் அம்சு அதாப்யக்கிரக மந்திரங்களுக்குப் பிராமணங்கள் கூறப் 

. 


160 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் - 3 

( அவைகட்குப் பிராமணம் 


மாந்தாசு ( மந்தப் போக்குள்ள நீரில் ) என்பது முதலிய மந்திரங்களின் கருத்தை 
விளக்குகின்றது . 

பிராமணம் 1 
एतद्वा अपां नायधेयं गुह्ये यदाधावा मान्दासु ते शुक्र शुक्रमा धूनोमी 
त्याहापामेव नामधेयेन गुह्येन दिवो वृष्टिमव रुन्धे । 


என்பது 


உரை 


மாந்தா , என்பது முதலிய பன்னிரண்டு பெயர்களும் உலகத்தில் 
வெளிப்படையின்றி வைதிக மந்திரத்திலேயே காணப்படுதலின் மிக இரக 
சியமான தண்ணீரின் பெயர்கள் . இவைகள் , தண்ணீரையலைப்பதற்குரிய 
மந்திரங்கள் . ஆதலின் , இவைகளை அபிமானித்துள்ள தேவதைகளின் 
பிரியத்தின் பொருட்டு இம்மந்திரத்தை ஓதல்வேண்டும் . இரகசியப்பெயர்க 
ளால் தேவதைகள் களிப்புற்று சுவர்க்கத்திலிருந்து மழையைத் தேடுகின் 
றார்கள் என்பது . 


சுக்கிரம்தே என்பது முதலிய வசதீவரிநீரை நிறைக்கும் மந்திரத்திலுள்ள 
சூரியனுடைய கிரணங்களால் என்னும் பகுதிக்கு உரை கூறுகின்றது . 

பிராமணம் 2 
शुक्र ते शुक्रेण गृह्णामीत्याहैतद्वा अह्नो रूपं यद्रात्रिस्सूर्यस्य रश्मयो वृश्या 
ईशतेऽल एव रूपेण सूर्यस्य रश्मिभिर्दिवो वृष्टिं च्यावयति । 


என்பது 


உரை . 


சூரிய கிரணத்தால் உன்னை எடுத்துக்கொள்கின்றேன் என்றது , இர 
வானது பசல் இவ்வளவென்பதை உணர்த்துகின்றது . அத்கைய இரவும், 
சூரியனுடைய கிரணங்களும் மழைக்குக் காரணங்கள் . இரவு , சூரியகிர 

கரியகிரணங்க 
ளுடன் கூடிய 

காலங்களைத் தவிர்த்து மழைடெய்வதற்கென்று ஒருகாலம் 
தனியாய் இல்லை . ஆதலின் , இத்தகைய மந்திரப்பகுதியை ஓதி இரவு சூரிய 
கிரணங்களுடன் கூடியகாலத்தால் சுவர்சத்திலிருந்து பூமியில் மழை விழச் 
செய்கின்றான் என்பது . 


பிர-3 , அநு -4 ) சோமயாக பரிசேடம் 

161 
அவைகட்குப் பிராமணம் ) 

பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளும்போது ஓதும் எசுரின் பொருள் வெளிப்படை 
யாம் என்கின்றது 

பிராமணம் 3 
आइस्मिन्नग्रा अचुच्यबुरित्याह यथायजुरेवैतत् । 

என்பது 


உரை . 


விரைவாகிய சோமரசத்தின் தாரைவந்து விழுகின்றது என்பது முதலிய 
பொருள் மிகவெளிப்படையாம் என்பது . 


பாத்திரத்தை எடுத்துக் கொண்டுசெல்லும்போது ஓதும் மந்திரத்திலுள்ள கத் 
ஹம் நபம் , என்னும் இரண்டு சொற்களும் மழையையே பொருளாகக் கொண்ட 
வைகள் என்பதை விளக்குகின்றது 

பிராமணம் 4 
ककुहर रूप वृषभस्य रोचते बृहदित्याहैतद्वा अस्य ककुह ५ रूपं यदृष्टी . 
रूपेणैव वृष्टिमव रुन्धे । 

என்பது . 


உரை 


மழைபெய்விக்கும் இந்திரனுடைய தலைமை வடிவம் என்றது , மழையே 
யாம் என்பதால் மழை பெய்கின்றது என்கின்றதாம் . 


‘ யத்தேசோம என்னும் சோமரசத்தை ஹோமஞ்செய்யும் மந்திரத்தில் 
சோமத்தைக் குறித்து தயிராகிய அவியை ஆகுதிசெய்வதின் கருத்தை விளக்குகின்றது 

பிராமணம் 5 
यत्ते सोमादाभ्य नाम जागृवीत्याहैष ह वै हविषा हविर्यजति योऽदाभ्यं 
गृहीत्वा सोमाय जुहोति । 


என்பது 


உரை 


அதாப்பியம் என்னும் கிரகத்தில் தயிரை எடுத்து என்றது , அவியால் 
( தயிரால் ) அவி ( சோமம் ) வேட்கப்படுகின்றது என்கின்றது . எனவே 
சோமமானது மற்றவிடத்தில் அவியாகவும் இவ்விடத்தில் தேவதையாகவும் 
இருக்கின்றது என்பது கருத்தாம் , 


21 


182 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( அவைகட்குப் பிராமணம் 
பொன்னின்மீது மூச்சுவிடும் மந்திரத்திலுள்ள பிராணன் , என்னுஞ் சொல்லால் 
ஆயுள் குறிக்கப் படுகின்றதென்று காட்டுகின்றது 

பிராமணம் 6 
परा वा एतस्याऽऽयुः प्राण एति योऽशुं गृह्णात्या नः प्राण एतु परावत 
इत्याहा युरेव प्राणमात्मन्धत्ते । 


என்பது 


உரை. 


அம்சு , என்னும் சோமரசத்தை பாத்திரத்தில் நிறைக்கின்றவனுடைய 
ஆயுள் பிராணனாம் . அது வெளியிற் செல்கிறது ஆதலால் ஆயுளைக்கொடுக் 
கும் பிராணனை ஆன்மாவில் நிலைநாட்டுகின்றான் 

கூறுகின்றது 
என்பதாம் . 


என்று 


பொன்னின் மேல்விடும் மூச்சின்விடேத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 7 
अमृतमसि प्राणाय त्वेति हिरण्यमभि व्यनित्यमृतं हिरण्यमायुः प्राणो . 
ऽमृतेनैवायुरात्मन्धत्ते । 


என்பது 


உரை . 
அமுதமஸி ப்ராணாயத்வா, என்று பொன்னின்மீது வியானனை விடுகின் 
றான் . அமுதம் பிராணன், ஆயுள் பிராணன் அமுதத்தால் ஆன்மாவில் 
ஆயுள் நிலைக்கின்றது என்பது . 

ஈண்டு , இரண்டு மூச்சுக்களும் வெளியில் வரல் பிராணனாம் உள்ளே 
செல்லல் அபானனாம் . இடையில் நிற்பது வியானனாம் , இவ்வியானனே 
பொன்னின் மீதுவிடப்படுகின்ற தென்பதை யுணர்க. 


பொன் அளவைக் கொண்டுஆயுளின் அளவையை விதிக்கின்றது 

பிராமணம் 8 
शतमानं भवति शतायुः पुरुषश्शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रति तिष्ठति । 

என்பது . 


சோமயாக பரிசேடம் 


பிர -3 , அநு .5 | 
பிரசினிக் கிரஹம் ) 


163 


உரை 


மனிதனுடைய ஆயுள் நூறாகின்றது . பொன்னின் அளவும் நூறுவராக 
னிடையாம் . ஆதலின் இதனால் ஆயுள் நிறைவாகின்றது என் தாம் 


இந்திராக்கினீ , என்பது முதலிய மந்திரத்தால் நீரைத்தொட்டுக் கொள்ளல் 
வேண்டு மென்று விதிக்கின்றது . 

பிராமணம் 9 


अपउपस्पृशति भेषजं वा आपो भेषजमेव कुरुते । 


என்பது 


உரை 


தண்ணீரைத் தொடுகின்றான் . தண்ணீர் மருந்தாம் . தண்ணீர் மருந் 
துண்டது போலாக்குகின்றது என்பதாம் . 

நான்காம் அநுவாகம் 

முற்றிற்று . 


ஐந்தாம் அநுவாக விடயச்சுருக்கம் . 

वायुर्दश द्वादशाहे पृश्निग्रहणमन्त्रकाः ॥ 
துவாதசாஹம் என்னும் சோமயாகத்தில் உள்ள பிருசினி கிரகத்திற் 
குரிய மந்திரங்கள் . 


மூன்றாங் காண்டாம் மூன்றாம் பிரபாடகம் 

ஐந்தாம் அநுவாகம் 
நான்கு பஞசாதிகட்குமேல் நாற்பத்தாறு பதங்களைக் கொண்டது . 

விகிருதியாகிய துவாதசாஹத்தில் கிரகிக்கும் பிருசினிக் கிரகமந்திரமும் 
பிராமணமும் . 

पुसि प्राणो नाम सवितुराधिपत्येऽपानं मे दाश्चक्षुरसि श्रोत्रं 
नाम धातुराधिप ... आयुर्मे दा रूपमसि वर्णो नाम बृहस्पतेराधि 


164 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பிருசினிக் கிரஹம் 
पत्ये प्रजां मे दा ऋतमसि सत्यं नामेन्द्रस्याऽऽधिपत्ये क्षत्रं में 
दा भूतमसि भव्य नाम पितॄणामाधिपत्ये पामोषधीनां गर्भ धा 
ऋतस्य॑ त्वा व्योमन ऋतस्य ॥ १॥ त्वा विभूमन ऋतस्य त्वा 
विधर्मण ऋतस्य त्वा सत्यार्तस्य त्वा ज्योतिषे प्रजापतिर्विराज 
मपश्यत्तयां भूतं च भव्य चासृजत तामृषिभ्यस्तिरोऽदात्तां जम 
दग्निस्तपसाऽपश्यत्तया वै स पृश्नीन्कामानसृजत तत्पृश्नीनां पृश्नि 
त्वं यत्पृश्नयो गृह्यन्ते पृश्नीनेव तैः कामान्यजमानोऽव॑ रुन्धे वायु 
रसि प्राणः ॥२ ॥ नामेत्याह प्राणापानावेवाव॑ रुन्धे चक्षुरसि 
श्रोत्रं नामेत्याहाऽऽयुरेवाव॑ रुन्धे रूपमसि वर्णो नामेत्याह प्रजामे 
वाव रुन्ध ऋतमसि सत्यं नामेत्यांह क्षत्रमेवाव॑ रुन्धे भूतभसि 
भव्यं नामेत्याह पशवो वा अपामोषधीनां गर्भः पशूनेव ॥३ ॥ 
अब रुन्ध एतावद्वै पुरुषं परितस्तदेवाव रुन्ध ऋतस्य त्वा व्योमन 
इत्यहेयं वा ऋतस्य व्योमेमामेवामि जयत्य॒तस्य त्वा विभूमन 
इत्यौहान्तरिक्षं वा ऋतस्य विभूमान्तारक्ष वाभि जयत्यृतस्य त्वा 
विधर्मण इत्याह द्यौर्वा ऋतस्य विधर्म दिवमेवाभि जयत्य॒तस्य 
॥ ४ ॥ त्वा सत्यायेत्याह दिशो वा ऋतस्य सत्यं दिश एवाभि 
जयत्य॒तस्य॑ त्वा ज्योतिष इत्याह सुवगों धै लोक ऋतस्य ज्योतिः 
सुवर्गमेव लोकममि जयत्येतावन्तो वै दवेलोकास्तानेवाभि जयति 
दश सं पद्यन्ते दशाक्षरा विराड विराविराज्येवान्नाचे प्रति 
तिष्ठति ॥ ५ ॥ 


- 


பிர -3 , அநு -5 ) சோமயாக பரிசேடம் 

165 
பிருசினிக் கிரஹம் ) 

ஈண்டுப்பிருசினி என்பது பிருசினி, என்னுங் காமகேனுக்களை உண் 
டாக்கிய வாயுரஸி , என்பது முதலிய பத்து மந்திரங்கட்கும் பெயராயிற்று . 

இனி , இதுவரை கூறி வந்த அக்கினிட்டோம முதலியவற்றின் பரிசேடங் 
களைக்கூறுவதை விட்டுவிட்டு விகிருதியாகிய துவா தசாஹத்தின் (பன்னிரு 
நாளிற் சோமரசம் பிழியுஞ் சோமயாகத்தின் ) பரிசேடமாகிய பிருசினிக் 
கிரஹங்கள் ( சோமக்கொடியை அளந்தெடுத்தல்கள் ) கூறப்படுகின்றன . 


பிரகிருதியிலுள்ள, இந்திராயத்வா , என்பதுமுதலிய மந்திரங்களை ஓதிக்கொண்டு 
கீழ்வரும் பத்துமந்திரங்களாலும் சோமக்கொடிகளை அளந்தெடுத்துக் கொள்ளல் 

மந்திரங்கள் 1 - 10 
वायुरसि प्राणो नाम सवितुराधिपत्येऽपानं मे दाश्चक्षुरसि श्रोत्रं नाम धातु 
राधिपत्य आयुमै दा रूपमसि वर्णो नाम बृहस्पतेराधिपत्ये प्रजां मे दा 
ऋतमसि सत्यं नामेन्द्रस्याऽऽधिपत्ये क्षत्रं मे दा भूतमसि भव्य नाम 
पितृणामाधिपत्येऽपामोषधीनां गर्भ धा ऋतस्य त्वा व्योमन ऋतस्य 
स्वा विभूमन ऋतस्य त्वा विधर्मण ऋतस्य त्वा सत्यायर्तस्य त्वा ज्यो . 


| 


என்பது 


உரை . 


சோமமே ! நீ , எசமானனுக்குப் பயந்துகொண்டு தாங்குதலால் வாயுவை 
யும் , நனைத்தலால் ( வளர்த்தலால் ) உடம்பின் நடுவில் பொதுவாய் வாயுவாகவும் 
விசேடமாகிய பிராணனுமாயிருக்கின்றாய் . அதாவது வெளியில் வரும் மூச்சா 
யிருக்கின்றாய் என்பதாம் . அத்தகைய நீ , ஏவுகின்ற பரமேசுவரனுடைய தலை 
மையின் கீழிருந்து கொண்டு , எனக்கு , உள்ளே செல்லும் அபானனைத் தரு 
வாயாக . ( 2 ) அவ்வாறே கண்களையுஞ் செவிகளையும் வளர்த்தர் குக் காரண 
மாதலின கண்ணாகவும் செவியாகவும் இருக்கின்றாய் . ஆதலின் , உடம்பையு 
மிந்திரியங்களையு முண்டாக்கும் தாதுவின் கீழிருந்து கொண்டு எனக்கு 
ஆயுளைக்கொடுப்பாயாக. ( 3 ) அவ்வாறே , உடம்பின் அவயவங்களின் நலத் 
தையும் , அதாவது அழகையும் , நிறத்தையும் உண்டாக்குங் காரணமாதலால் 
அவ்விரண்டின் வடிவுகளாயிருக்கின்றாய் ; ஆதலின் , அல்விரண்டையுஞ் 
செய்யும் பிருகற்பதியின் தலமையின் கீழிருந்துகொண்டு எனக்கு மகன் 
போன் முதலான பிரசைகளைக் கொடுப்பாயாக . ( 4 ) அவ்வாறே , மன தால் 
எண்ணுகின்றவை களின் உண்மைக்கும் , வாக்காற் சொல்லுகின்றவைகளின் 
உண்மைக்குங் காரணமாதலால் அவ்விரண்டின் வடிவுகளாகவு மிருக்கின்றாய் . 


166 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பிருசினிக் கிரஹம் 
ஆதலின் , அவ்விரண்டையுஞ்செய்யும் இந்திரனுடைய தலைமையின் கீழிருந்து 
கொண்டு எனக்கு ஆற்றலைக் கொடுப்பாயாக . ( 5 ) அவ்வாறே , உடம்பின் நடுவி 
லுள்ள தாதுவின் மாறுபாடு , மேல்உண்டாகும் மாறுபாடு என்பவைகளை உண் 
டாக்குவதால் அவ்விரண்டின் வடிவாயிருக்கின்றாய் . ஆதலின், அவ்விரண்டிற்கு 
முள்ள மாறுபாட்டைப் போக்கும் பிதிர்க்களின் தலைமையிலிருந்துகொண்டு 
தண்ணீர் , கொடிசெடிகள் என்னு மிவற்றின் சம்பந்தப்பட்ட கருப்பம் பசுவடி 
வம் என்பதை எனக்குத் தேடுவாயாக . ( 6 ) சோமமே ! வியோமமாகிய சத்தி 
யத்தை நன்கு பாதுகாத்தற் பொருட்டு உன்னை அளக்கின்றேன் . ( 7 ) அந்தரிக் 
கத்திலுள்ள சத்தியம் சிறப்பாய் விரிதற்பொருட்டு உன்னை அளக்கின்றேன் . 
( 8 ) வாயுவின் சத்தியத்தை விசேடமாய்த் தாங்குதற்பொருட்டு உன்னை அளக் 
கின்றேன் . ( 9 ) திசையின் சத்தியத்தின் மறதியாகிய பொய்யின் பொருட்டு 
உன்னை அளக்கிறேன் . ( 10 ) சுவர்க்கத்தின் சத்தியத்தை விளக்கு தற்பொழுட்டு 
உன்னை அளக்கின்கின்றேன் என்பதாம் . 


--- 


மேற்கூறிய மந்திரங்களால் பிருசினிக் கிரகத்தைவிதித்தற் பொருட்டுப் புகழ் 
கன்றது 

பிராமணம் 1 


प्रजापतिर्विराजम्पश्यत्तया भूतं च भव्यं चासृजत तामृषिभ्यस्तिरोधा 
त्तां जमदग्निस्तपसाऽपश्यत्तया वै स पृश्नीन्कामानसृजत तत्पृश्नीनां 
पृश्नित्वम् । 


என்பது 


உரை 


பிரமன் , ஆராய்ந்து படைப்பிற்குக் கருவியாக “ வாயுரஸி என்பது 
முதலியதும் , பத்தெழுக்களைக் கொண்டதால் விராட் எனப் படுவதுமாகிய 
இம்மந்திரத்தால் இறந்தகால உலகம் வருங்கால உலகங்களைப் படைத்தனன 
அதாவது , 

உலகங்களைப் படைத்து இதிற் சிறிது இறந்தகாலத்தது , சிலது 
வருங்காலத்தது என்று பகுத்தனன் என்பதாம் . பிறகு , அத்தகைய விராட டை 
( மந்திரத்தை) இருடிகட்குக் காட்டவில்லை . ஆதலால் , சமதக்கினிரிஷி தவஞ் 
செய்து பிரசாபதியின் அருளால் அந்த விராட்டைக் கண்டுபிடித்தனர் . அத் 
தகைய விராட்டென்னு மந்திரத்தால் சமதக்கினி முனிவர் காமதேனுக்களைப் 
படைத்தனர் . அக்காமதேனுவிற்குப் பிருசினி என்னும் பெயரான தால் 
அதன் படைப்பிறகுக் காரணமாயிருந்த அம்மந்திரங்கட்கும் பிருசினி என் 
னும் பெயராயிற்று என்பது 


சோமயாக பரிசேடம் 


பிர -3 , அநு -5 ) 
பிருசினிக்கிரஹம் ) 


167 


இனி, அதைவிதிக்கின்றது 


பிராமணம் 2 


यत्पृश्नयो गृह्यन्ते पृश्नीनेव तैः कामान्यजमानोऽव रुन्धे । 


என்பது . 


உரை 


ஈண்டுக் கிரகணம் என்பது , சோமரசத்தைப் பாத்திரத்தில் பிடித்த 
லில்லை . மற்றோ, சோமக்கொடியை அளத்தலாம் பிருசினி என்னும் வாயு ரஸி 
என்பது முதலிய மந்திரத்தால் அளந்தெடுக்கப்படும் சோமக் கொடியின் 
பகுதி பிருசினியெனப்படும் . சோமக் கொடியை அளவுப் படுத்தலாகிய கிரக 
ணத்தால் எசமானன் காமதேனுவைப் போன்ற போகத்தை அடைகின்றான் 


என்பது . 


அவற்றுள் முதல் மந்திரத்தால் பிராண அபானன்களைப் பாதுகாத்தலாகிய 
விருப்பைக் காட்டுகின்றது . 

பிராமணம் 3 
वायुरसि प्राणो नामेत्याह प्राणापानावेवाव रुन्थें । 


என்பது . 


உரை 


பொதுவில் வாயுவாக இருக்கின்றாய் . சிறப்பாய் பிராணனாகவும் இருக் 
கின்றாய் என்றது , பிராண அபானன்களைப் பாதுகாக்கின்றான் என்கின்றது . 


ரண்டாமந்திரத்தால் ஆயுளின் பேற்றைக் காட்டுகின்றது 

பிராமணம் 4 
चक्षुरसि श्रोत्रं नामेत्याहाऽऽयुरेवाव रुन्धे । 

என்பது 


உரை 


கண்களாகவும் செவிகளாகவும் இருக்கின்றாய் 
காத்துக் கொள்கின்றான் என்கின்றது . 


என்றது , ஆயுளைக் 


168 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பிருசினிக்கிரஹம் 
மூன்றும் மந்திரத்தால் அழகிய உறுப்புக்களுடன் கூடியமக்கட் பேற்றைக் 
காட்டுகின்றது 


பிராமணம் 5 
रूपमसि वर्णों नामेत्याह प्रजामेवाव रुन्धे । 


|| 


என்பது 


உரை 


உருவமாகவும் நிறமாகவும் இருக்கின்றாய் என்றது , புத்திரப் பேற்றை 
யுண்டாக்குகின்றான் என்கின்றது . 


நான்காம் மந்திரத்தால் வாக்குமனங்களின் மெய்ச்சாதனங் கிடைக்கின்றதென்று 
காட்டுகின்றது 

பிராமணம் 6 


ऋतमसि सत्य नामेत्याह क्षत्रमेवाव रुन्धे । 


என்பது . 


உரை. 


மெய்மையும் உண்மையுமாக இருக்கின்றாய் என்றது , ஆற்றலை யுண் 
டாக்கிக் கொள்கின்றான் என்கின்றது . 


ஐந்தாம் மந்திரத்தால் , உண்டானதும் உண்டாவதுமாகிய நலமின்மையை நீக்கி 
பசுக்களின் அடைவுகாட்டப் படுகின்றது 

பிராமணம் 7 
भूतमसि भव्यं नामेत्याह पशवो वा अपामोषधीनां गर्भः पशूनेवाव 
ஈ / 


என்பது . 


உரை . 


தண்ணீர் கொடி செடிகளின் கருப்பம் என்று அம்மந்திரததிற் கூறப் 
பட்டது , அது , நீர் புல் என்பவைகளின் பரிணாம மாதலின் விலங்குக்களாம் , 
விலங்குக்களான கருப்பமே இங்குக் குறிக்கப்பட்டுள்ளது என்பது . 


பிர .3 , அநு .5 ) 
பிரசினிக்கிரஹம் ) 


காமிய விகிருதி யாகங்கள் 


169 


ஐந்தாம் மந்திரத்தின் பயனைழடிக்கின்றது 

பிராமணம் 8 , 
एतावद्ध पुरुषं परितस्तदेवाव रुन्धे । 


என்பது 


உரை 
பிராண அபானன்கள் நலமாயிருத்தல் முதல் பசுக்களை யடைதல்வரை 
உள்ள 

வ ஒருவன் அடையவேண்டிய பயனாம் என்பது . 


மேல் ஐந்து மந்திரங்களிலும் உள்ள வியோம்ந:, ( விரிதற் பொருட்டு ) என்பது 
முதலிய நான்காம் வேற்றுமையைக் கொண்டபதங்களால் , மூன்றுலகங்களின் திசை 
களும் சுவர்க்கழங் கொள்ளப் படுகின்றன . வெற்றியே இவைகளின் பய்ன் என் 
பதைக்காட்டுகின்றது 

பிராமணம் 9 
ऋतस्य त्वा व्योमन इत्याहेयं वा ऋतस्य व्योमेमामेवामि जयत्युतस्य त्वा 
विभूमन इत्याहान्तरिक्ष वा ऋतस्य विभूमान्तरिक्षमेवाभि जयत्युतस्य 
त्वा विधर्मण इत्याह द्यौर्वा ऋतस्य विधर्म दिवमेवाभि जयत्य॒तस्य 
त्वा सत्यायेत्याह दिशो वा ऋतस्य सत्यं दिश एवाभि जयत्युतस्य 
त्वा ज्योतिष इत्याह सुवर्गो वै लोक ऋतस्य ज्योतिस्सुवर्गमेव लोक 
मभि जयत्येतावन्तो वै देवलोकास्तानेवाभि जयति । 


என்பது 


உரை 


வியோமம் , அந்தரிக்ஷம் , வான் , திசை , சுவர்க்கம் என்பவைகளின் சத்தி 
யத்தன்மையே வெற்றியாம் . ஆகவே இவ்வைந்தையும் வெல்கின்றான் என்பது 
பொருள் . இவ்வைந்து தான் தேவலோகங்கள் என்பது . 


எண்ணிக்கையைப் புகழ்கின்றது 

பிராமணம் 10 


दश सं पद्यन्ते दशाक्षरा विराडन्नं विराविराज्येवान्नाद्ये प्रति तिष्ठति । 


என்பது 


22 


170 


கிஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


காண்டம் -3 


( கவாமயன 


உரை 


பத்து என்பது பொருந்துகின்றது பத்து எழுத்துக்கொண்டது விராட் 
என்னுஞ் சந்தம் , விராட் அன்னமாம் . விராட்டே விளக்கமாம் அதாவது 
அன்ன முதலியவைகளில் பெருமையுற்றிருக்கின்றது என்பது . 

ஐந்தாம் அநுவாகம் 
முற்றிற்று . 


ஆறாம் அநுவாக விடயச்சுருக்கம் . 
पराभिधा अतिग्राह्यास्ते गवामयनेत्रयः ॥ 

तेष्वभ्य ओषधीभ्यश्च प्रजाभ्यश्चेति मन्त्रकाः ॥ १ ॥ 
கவாமயனம் என்னும் விகிருதியாகிய சோமயாகத்தில் அதிக்கிராகியங் 
களைக்கிரகிக்கும் மந்திரங்களும் , அவைகளின் விதிகளுங் கூறப்படுகின்றன 


என்பது . 


மூன்றாங் காண்டம் மூன்றாம். பிரபாடகம் 

ஆறாவது அநுவாகம் 
இரண்டு பஞ்சாதிகட்குமேல் நாற்பத்தெட்டுப் பதங்களைக் கொண்டது . 
கவாமயனத்தின் அதிக்கிராகிய மந்திரங்களும் பிராமணங்களும் . 

देवा वै यद्यज्ञेन नावारुन्धत तत्परैरवोरुन्धत तत्पराणां परत्वं 
यत्पेर गृह्यन्ते यदेव यज्ञेन नावरुन्धे तस्यावरुद्ध्यै यं प्रथमं गृह्णा 
तीममेव तेन लोकमभि जयति यं द्वितीयमन्तरिक्षं तेन य तृतीय 
ममुमेव तेन लोकमभि जयति यदेते गृह्यन्त एषां लोकानामभि 
जित्यै ॥ १॥ उत्तरेष्वहस्स्वमुतोऽश्चि। गृह्यन्तेऽभिजित्यैवेमाल्लो 
कान्पुनरिमं लोकं प्रत्यवरोहन्ति यत्पूर्वेष्वहस्स्वितः पराञ्चो गृह्यन्ते 
तस्मादितः परांश्च इमे लोका यदुत्तरेष्वहस्स्त्रमुतोऽर्वाञ्चो गृह्यन्ते 
तस्मादमुतोऽर्वाश्च इमे लोकास्तस्मादयातयाम्नो लोकान्मनुष्या उप 


171 


- 


19.7-3, அ நு -6) சோமயாக பரிசேடம் 
அதிக்கிராஹியம் ) 

जीवन्ति ब्रह्मवादिनी वदन्ति कस्मात्सत्यादय ओषधयः सं भव 
न्त्योषधयः ॥२ ॥ मनुष्याणामन्न प्रजापति प्रजा अनु प्र जायन्त 
इति परानन्विति ब्रूयाद्यद्गृह्णात्यद्भ्यस्त्वौषधीभ्यो गृह्णामीति त 
स्मादय ओषधयस्सं भवन्ति यद्गृह्णात्योषधीभ्यस्त्वा प्रजा 
भ्यो गृह्णामीति तस्मादोषधयो मनुष्याणामन्नं यद्गृह्णाति प्रजा 
भ्यस्त्वा प्रजापतये गृह्णामीति तस्मात्प्रजापति प्रजा अनु प्र जा 


|| 


ஈண்டு , கவாமயனம் என்னும் ஒருவகைச் சத்ரயாகத்திலுள்ள , பேரங்கள் 
என்னுந் தினங்களில் கிரகிக்கவேண்டிய அதிக்கிராஹிய விசேடத்தைக் கூறு 
கின்றது இவ்வ நுவாகம் . 


உள்ளன . 


இனி , கவாமயனம் , என்பது ஒருவருடத்திற் செய்யப்படும் . சத்ரயாக 
மாம் . இது முன்னாறு மாதங்கள் பின்னாறு மாதங்களையுடையது . அவற்றுள் 
ளும் , முன்னூற்றறுபத்தொரு ( 361 ) சோமரசம் பிழியும் நாட்களிருக்கின் 
றன . அவற்றுள் , முதல் 180 நாட்கள் பூர்வபட்சமாம் . பிந்திய 180 நாட்கள் 
உத்தரபட்சமாம் . இதில் முதலாவது 181 நாட்களாகின்றன . 

பாகின்றன . அவற்றுள் 
ஒருநாள் அதிக நாள் எனப்படும் . அதுவே விஷுவான் எனப்படுவதுமாம் . 
அந்த விஷுவான் என்னும் நாளுக்கு முன் பரசாமங்கள் என மூன்று நாட்கள் 

இது முன்பக்ஷத்து முடி வாம் . அவ்வாறே விஷுவான் என் 
னும் நாளுக்குப் பிறகு உள்ளவை அர்வாக்சாமங்கள் என மூன்று நாட்க 
ளாம் . இது , பின்பக்ஷத்து முதலாம் . அந்த ஆறு நாட்களுள் பரசாமங்கள் என் 
னும் முன் மூன்று நாட்களிலும் மேல்வரும் மந்திரங்கள் மூன்றாலும் முறையே 
மூன்று அதிக்கிராகியங்கள் கிரகிக்கப்படுகின்றன . மற்றும் , அர்வாக்சாமங்கள் 
என்னும் பின் மூன்று நாட்களிலும் மேல்வரும் மந்திரங்களைத் தலைகீழாய் ஓதிக் 
கொண்டு மூன்று அதிக்கிராகியங்கள் கிரகித்தல் வேண்டும் . இதிலும் , விஷ 
வான் என்னும் முக்கியநாளிலும் கூறியபடியே நேராகவும் தலைகீழாகவும் மந்தி 
ரங்களை ஓதி ஆறு அதிக்கிராகியங்களைக் கிரகித்தல் 

வேண்டுமென்பதை 
யுணர்க . அதிக்கிராகியம் ஒருவகைப் பாத்திரத்தில் சோமரசத்தை 
நிறைத் துவைத்தல் . 


- 


172 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( கவாமயன 
அதிக்கிராஹியங்களை ( சோமரசம்பிடித்தலை ) விதித்தற் பொருட்டு அதைப் புகழ் 
கின்றது . 

பிராமணம் 1 
देवा वै यद्यशेन नावारुन्धत तत्परैश्वारुन्धत तत्पराणां परत्वम् । 

என்பது 


உரை 


முன்னர், வேள்வி செய்த தேவர்கள் , விதிக்கப்பட்ட இவ்வதிக்கிராகியங் 
களை விட்டுவிட்டு தனி வேள்வியால் பயனொன்றும் அடையாதவர்களாய் 
பரங்கள் என்னும் இவ்வதிக்கிராகியங்களால் விரும்பிய பயனை அடைந்தார்கள் . 
பரங்கள் - விரும்பியவற்றைக் கொடுப்பன என்பது . 


அடையப்படாதவற்றை அடையலாமென விதித்தல் 

பிராமணம் 2 
यत्परे गृह्यन्ते यदेव यज्ञेन नावन्धे तस्यावरुद्ध्यै । 


என்பது 


உரை 


வேள்வியால் அடையாத பயனையும் அடைவதன் பொருட்டு பரங்கள் 
எனும் அதிக்கிராகியங்களைக் கிரகித்தல் ( சோமரசத்தைப் பிடித்தல் ) வேண் 
டும் என்பதாம் . 





பொதுவாகப் புகழ்ந்துவிட்டுச்சிறப்பாகப் புகழ்கின்றது 

பிராமணம் 3 
यं प्रथमं गृह्णातीममेव तेन लोकमभि जयति यं द्वितीयमन्तरिक्ष तेन ये 
तृतीयममुमेव तेन लोकममि जयति यदेते गृह्यन्त एषां लोकानामभि 


என்பது 


உரை 


முதலாவது சோமரசம் பிடித்தலால் இவ்வுலகை வெல்கின்றான் . இரண் 
டாம் நாள் பிடித்தலால் அந்தரிக்ஷத்தை வெல்கின்றான் . மூன்றாம் நாள் 
பிடித்தலால் சுவர்க்கலோகத்தை வெல்கின்றான் . இவ்வாறு சோமரசத்தை 
நிறைப்பது உலகங்களை வெல்லுதற் பொருட்டாம் என்பது . 


. 


பிர -3 , அநு -6 ) சோமயாக பரிசேடம் 

173 
அதிக்கிராஹியம் ) 

விழவான் என்னு நாளுக்குப் பின்னுள்ள நாட்களில் தலைகீழாய்க் கிரகிக்கும் 
முறையை விதிச்கின்றது 

பிராமணம் 4 
उत्तरेष्वहस्वमुतोऽर्वाञ्चो गृह्यन्तेऽभिजित्यैवेमाल्लोकान्पुनरिमं लोकं प्रत्य 
वरोहन्ति । 


என்பது . 


உரை 


அர்வாக் என்னும் நாட்களில் தலைகீழாக மந்திரத்தை மாறி ஓதிச் சோம 
ரசத்தைப் பிடித்தல் வேண்டும் . அங்ஙனமாயின் , முன் அநுட்டித்த அநு 
லோம முறையாயுள்ள சோமரசக் கிரகங்களால் மண் விண் சுவர்க்கம் என்ப 
வைகளின் வெற்றியேயாம் . இதனால் , மீண்டும் இவ்வுலகத்திற்கு இறங்கி 
வருகின்றான் என்பது . 


கூறியழறையையும் மாறுகிய முறையையும் கலந்துமீண்டும் புகழ்கின்றது 

பிராமணம் 5 
यत्पूर्वेष्वहरिस्वतः पराञ्चो गृह्यन्ते तस्मादितः पराञ्च इमे लोका यदुत्तरे 

वहस्स्वमुतोर्वाञ्चो गृह्यन्ते तस्मादमुतोवाच इमे लोकास्तस्मादयात 
यानो लोकान्मनुष्या उप जीवन्ति । 


என்பது 


உரை 


முன் மூன்று நாட்களில் , முதலாவது , இரண்டாவது , மூன்றாவது என் 
னும் முறையாக நாளுக்கொன்றாய் அதிக்கிராகியங் கிரகிக்கப்படும் . இது 
உத்தமமெனப்படும் . இதனால் , பூலோகத்திலிருந்து மேலே மேலே மூன் 
றுலகங்களும் அடையப்படுகின்றன . பின் மூன்று நாட்களில் , மூன்றாவது , 
இரண்டாவது , முதலாவது என்னு முறையாய்த் தலைகீழாக மூன்று அதிக் 
கிராகியங்கள் கிரகிக்கப்படுகின்றன . இது அதமம் எனப்படும் . சுவர்க்கத்தி 
லிருந்து கீழே கீழேயுள்ள மூன்றுலகங்களும் அடையப்படுகின்றன . உத்தமம் 
அதமம் என்னும் இவைகள் ஒன்றற்கொன்று வேறுபட்டவைகள் . 

ஆதலின் 
மீண்டும் பிறவாமையில்லாததால் மக்கள் இவ்வுலகங்களில் வாழ்கின்றார்கள் . 
மற்றும் , விஷுவான் என்னும் முக்கிய நடுத்தினத்தில் நேராகவும் மாறாகவும் 
ஆறு அதிக்கிராகியங்களையுங் கிரகித்தல் வேண்டும் என்பதாம் . 


174 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 


கவாமயன 


முதல் மூன்றுமந்திரங்களையும் விதித்தற் பொட்டுப் புகழ்கின்றது 

பிராமணம் 6 
ब्रह्मवादिनो वदन्ति कस्मात्सत्याभ्य ओषधयर्स भवन्त्योषधयो मनुः 
प्याणामन्नं प्रजापति प्रजा अनु प्र जायन्त इति परानन्विति ब्रूयात् । 


என்பது 


( 


உரை 


உலகில் , நீரிலிருந்து கொடிசெடிகளுண்டாகின்றன . அது எக்காரணத் 
தால் ? கொடி செடிகள் மக்கட்கு உணவுப் பொருள் என்பது எதனால் ? 
மது , பிரசைகளை உண்டாக்கினாரென்பது எதனால் ? என்றிவ்வாறு பிரமவாதி 
கள் கேட்கில் , அதற்கொருவன் , பரங்கள் என்னும் அதிக்கிராகியங்களால் 
என்று விடை கூறுவானாக . இவை மூன்று மந்திரங்களும் மிகச்சிறப்புடைய 
வைகளாமாதலின் பரங்கள் எனப்படுகின்றன என்பதாம் . 


அவற்றுள் முதல்மந்திரத்தை விதிக்கின்றது 


பிராமணம் 7 


यद्गृह्णात्यद्भ्यस्त्वौषधीभ्यो गृह्णामीति तस्मादय ओषधयस्सं भव 


என்பது 


உரை 


முதலாம் அதிக்கிராகியமே ! உன்னை , கொடிசெடிகள் உண்டாதற் 
பொருட்டு நீரிலிருந்து பிடித்துக்கொள்கின்றேன் என்பதால் முதலில் 
கிரகித்தல் ( சோமரசத்தைப் பிடித்தல் ) வேண்டும் . அதனால் நீரிலிருந்து கொடி 
கொடிகள் உண்டாகின்றன 

அதிக்கிராகியம் = சோமாசபாத்திர 
சேடம் . 


என்பது . 


இரண்டாம் மந்திரத்தை விதிக்கின்றது 


பிராமணம் 8 
यद्गृहात्योषधीभ्यस्त्वा प्रजाभ्यो गृह्णामीति तस्मादोषधयो मनुष्याणा 
HTI 


என்ப 


சோமயாக பரிசேடம் 


பிர -3 , அநு -6 ) 
அதிக்கிராஹியம் ) 


175 


உரை 


இரண்டாவது அதிக்கிராகியமே ! உன்னை , பிரசைகள் பிழைத்தற் 
பொருட்டு கொடி செடிகளிலிருந்து பிடித்துக் கொள்கின்றேன் . இம் மந்தி 
ரத்தால் இரண்டாம் அதிக்கிராகிய பாத்திரத்தில் சோமரசத்தைப் பிடித்துக் 
கொள்ளல் வேண்டும் . அதனால் கொடி செடிகள் மக்களுக்கு உணவுப் 
பொருளாகின்றன என்பதாம் . 


மூன்றவது மந்திரத்தை விதிக்கின்றது 


பிராமணம் 9 
यद्गृह्णाति प्रजाभ्यस्त्वा प्रजापतयें गृह्णामीति तस्मात्प्रजापति प्रजा अनु 
சகாரர் 


என்பது , 


உரை 


மூன்றாவது அதிக்கிராகியமே ! உன்னை , பிரசாபதியிடத்திலிருந்த 
பிரசைகள் உண்டாகுக என்னுங் கருத்தால் எடுத்துக் கொள்கின்றேன் 
என்பதாம் . 


ஆறாம் அஙவாகம் 

முற்றிற்று . 


ஏழாம் அநுவாக விடயச் சுருக்கம் 


आभावयेत्यादयो त्र पञ्चमन्त्रा उदीरिताः । 
அ UTTTT காக்கா ! || 


ஆண்ராவய , அஸ்து க்ரௌஷட் , யஜ , யேயஜா மஹே , வௌஷட் என் 
னும் ஐந்து மந்திரங்களும் சோம யாகத்தின் அங்கமென்று விதிக்கப்படுகின் 
றன என்பது . 


1 


- 


176 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிகை காண்டம் -3 

( ஆசிராவய 
மூன்றாங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

ஏழாவது அநவாகம் 
மூன்று பஞ்சா திகட்குமேல் எட்டுப் பதங்களைக் கொண்டது , 

ஆம்ராவய , முதலிய மந்திரங்களும் சோமயாக அங்கமென விதிக்கும் பிரா 
மணங்கள் . 

प्रजापतिर्देवासुरानसृजत तदर्नु यज्ञोऽसृज्यत यज्ञं छन्दासि 
ते विष्वञ्चो व्यकामन्त्सोऽसुरानडे यज्ञोऽपाक्रामद्यज्ञं छन्दासि 
ते देवा अमन्यन्तामी वा इदमभूवन्यद्वय म इति ते प्रजापति 
मुपांधावन्त्सोऽब्रवीत्प्रजापतिश्छन्दसां वीर्यमादाय तद्वः प्र दास्या 
मीति स छन्दसां वीर्यम् ॥ १॥ आदाय तेदभ्यः प्रायच्छत्तदनु 
छन्दाश्स्यपाक्रामन्छन्दासि यज्ञस्ततो देवा अभवन्पराऽसुरा य 
एवं छन्दसां वीर्य वेदाऽऽ श्रावयास्तु श्रौषड्यज ये यजामहे वषट् 
कारो भवत्यात्मना पराऽस्य भ्रातृव्यो भवति ब्रह्मवादिनी वदन्ति 
कस्मै कमध्वर्युरा श्रावयतीति छन्दसा वीयायेति ब्रूयादेतद्वै ॥२ ॥ 
छन्दसां वीर्यमा श्रावयास्तु श्रौषडयन ये यजामहे वषट्कारो य 
एवं वेद संवा रेख छन्दोभिरर्चति यत्कि चाचति यदिन्द्रो वृत्रम 
हन्नमेध्यं तद्यधतीनपावपदमेध्यं तदथ करसादैन्द्रो यज्ञ आ स ५ . 
स्थातोरित्याहुरिन्द्रस्य वा एषा यज्ञिया तनूर्यद्यज्ञस्तामेव तद्यजन्ति 
य एवं वेदो पैनं यज्ञो नमति ॥३ ॥ 

இதில் , சோமத்திற்கு அங்கமாகிய " ஆசிராவய " என்பது முதலிய மந்தி 
ரங்கள் விதிக்கப்படுகின்றன . இவை முதற் காண்டம் ஆறாம் பிரபாடகம் 
பதினோராம் அநுவாகத்திற் கூறப்பட்டிருப்பினும் 

அது முதலாவ 
இஷ்டிக்கு அங்கமாம் . இங்குச் சோமயாகத்திற்கு அங்கமாகக் கூறப்படுகின் 
றன என்பதை யுணர்க. 


- 


பிர -3 , அநு -7 ) சோமயாக பரிசேடம் 

177 
முதலான மந்திரங்கள் ) 

ஆம்ராவணத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 1 
प्रजापतिर्देवासुरानसृजत तदनु यज्ञोऽसृज्यत यज्ञं छन्दासि ते विष्वञ्चो 
व्यकामन्त्सोऽसुराननु यज्ञोऽपाक्रामद्य छन्दासि ते देवा अमन्य 
न्तामी वा इदमभूवन्यद्वय ५ स्म इति ते प्रजापतिमुपाधावन्त्सोऽब्रवी 
प्रजापतिश्छन्दसां वीर्यमादाय तद्वः प्र दास्यामीति स छन्दसां वीर्य 
मादाय तदेभ्यः प्रायच्छत्तदनु छन्दाश्स्यपाक्रामञ्छन्दासि यज्ञस्ततो 
देवा अभवन्पराऽसुराः। 


என்பது 


உரை 


ஒரு காலத்தில் பிரமன் , தேவர்களையும் அசுரர்களையும் படைத்தனன் . 
அதைத்தொடர்ந்து எக்ஞத்தையும் உண்டாக்கினான் . எக்ஞத்தைத்தொடர்ந்து 
சந்தங்களையும் உண்டாக்கினன் . அப்போது தேவர்கள் , தமக்குள் ஒற்றுமை 
யில்லாததால் பிரிந்து பல்வேறிடங்களுக்குப் போய்விட்டனர் . அப்போது , 
எக்ஞமானது அசுரர்களைப்பற்றிக்கொண்டு தேவர்களிடத்திலிருந்து நழுகி 
விட்டது . அதைப்பற்றி சந்தங்களும் தேவர்களை விட்டுவிட்டன . பிறகு 
அத் தேவர்கள் ஒன்றுகூடி யாம் அடைந்த ஐசுவரிய மனைத்தையும் அசுரர்க 
ளடைந்து கொண்டு இப்போது அசுரர்கள் மேலாய் இருக்கின்றார்கள் என்று 
ஆராய்ந்து அவர்களுடைய மேம்பாட்டைப் பொறுக்க 

முடியாதவர்களாய் 
பிரமனிடம் ஓடினார்கள் . அப்போது , தேவர்களால் வழிபடப்பெறும் பிரமன் , 
சந்தங்களுடைய வைதிக மந்திரங்களுக்குள் வீரியமுடைய சாரத்தை எடுத்து 
உங்கட்குக் கொடுக்கின்றேன் என்று கொடுத்தனன் . அவ்வீரியம், சந்தங்க 
ளனைத்தையும் அசுரர்களிடத்திலிருந்து விலகச்செய்து தேவர்களை அடையும் 
படி செய்தது அதைத்தழுவி எக்ஞங்களும் அசுரர்களை விட்டுப்பிரிந்து 
தேவர்களிடம் வந்தன . அதனால் தேவர்கட்கு வெற்றியும் அசுரர்கட்குத் 
தோல்வியும் உண்டாயிற்று என்பது . 


அம்மந்திரங்களை விதிக்கின்றது 

பிராமணம் 2 
य एवं छन्दसां वीर्य वेदाऽऽ श्रावयास्तु श्रौषड्यज ये यजामहे वषट्कारो 
भवत्यात्मना पराऽस्य भातृव्यो भवति । 

என்பது 
23 


178 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( ஆசிராவய 


உரை 


இவ்வாறு , ஆச்ராவாய , அஸ்துசுரௌஷட் , யஜ , யேயஜாமஹே , வஷட் 
என்னும் ஐந்து மந்திரங்களாகிய சந்தங்களின் சாரத்தை உணர்ந்தவன் தானே 
பகையை வென்றோனாகின்றான் . அவனுடைய பகைவர் தோல்வியுறுகின்றனர் , 
ஆதலின் வீரியத்தையுணர்ந்து பிரயோகிக்கவும் என்பதாம் . 


அம்மந்திரங்களைப் புகழ்கின்றது 

பிராமணம் 3 
ब्रह्मवादिनो वदन्ति कस्मै कमध्वयुरा श्रावयतीति छन्दसां वीर्यायेति 
ब्रूयादेतद्वै छन्दसां वीर्यमा श्रावयास्तु श्रौषड्यज ये यजामहे वषट् 


கா : | 


என்பது . 


உரை 


பிரமவாதிகள் , எதன் பொருட்டு ? எதைக்குறித்து ? வேட்போன் சந்தங் 
களின் வீரியமாகிய ஆச்ராவய என்பது முதலிய மந்திரங்களைக் கூறுகின் 
றான் என்று வினாவினால் , இறக்கப்பட்ட சந்தங்களின் வீரியம் பிரமனால் 
மீண்டும் வீரியலாபமடைதற் பொருட்டு என்று அறிவுடையோன் விடை 
பகரல் வேண்டும் என்பதாம் . 


- 


வீரியவுணர்ச்சியைப் புகழ்கின்றது 

பிராமணம் 4 
य एवं वेद सवीरेव छन्दोभिरर्चति यत्कि चार्चति । 

என்பது . 


உரை 


இவ்வேள்வியில் , அல்லது உலகியல் வழக்கில் மேற்கூறிய வீரியத்தை 
யுணர்ந்து ஒரு சிறு தேவபூசை செய்யினும் , அது , எல்லாவீரியச் சந்தங்களா 
லும் பூசிக்கப்பட்டதாகின்றது என்பதாம் . 


பிர -3 , அநு -7 ) சோமயாக பரிசேடம் 

179 
முதலான மந்திரங்கள் ) 
இனி , அம்மந்திரங்களுடன் கூடியவேள்வியைப் புகழ்கின்றது 

பிராமணம் 5 
यदिन्द्रो वृत्रमहन्नमेध्यं तद्यद्यतीनपावपमेध्यं तदथ कस्मादैन्द्रो यज्ञ आ 
सस्थातोरित्याहुरिन्द्रस्य वा एषा यज्ञिया तनूर्यद्यज्ञस्तामेव तद्य 

| 


என்பது 


உரை 
ந்திரன் , விருத்திரனைக் கொன்றனன் ஆதலினானும் , துறவிகளை 
அறுத்துச் சென்னாய்க்குப்போட்டனன் ஆதலானும் பாவமுடையவனாயினன் . 
ஆதலின் முடிவுவரை இந்திரனையே தேவதையாகக்கொண்ட வேள்வி எவ்வாறு 
புண்ணிய வேள்வியாகும் ? என்று பிரமவாதிகள் வினாவில், புத்தியுள்ளான் , 
இந்திரனுக்கு இருவகை வடிவுகளுள்ளன . அவற்றுள் , ஒன்று பிறரைக் 
கொல்லும் இராசத்திருமேனியாம் இது வேள்விக்குரிய தன்று . மற்றொன்று 
வேள்விக்குத் தேவதையாகவுள்ள சாத்துவீக வடிவாம் இதுவே . வேள்வியாற் 
போற்றப் பெறுகின்றது . ஆதலின் வேள்வி பாவமுடையதன்று என்று 
விடைகூறவும் என்பதாம் . 


எக்ஞத்திற்குரிய திருமேனியையுணர்தல் நலமெனப் புகழ்கின்றது 

பிராமணம் 6 
य एवं वेदोपैनं यज्ञो नमति । 


என்பது 


உரை 


எவன் இவ்வாறு உணர்கின்றாரே 

உணர்கின்றானோ, அவனை எக்ஞம் வணங்குகின்றது 
என்பதாம் . 

ஏழாம் அநுவாகம் 
முற்றிற்று . 


எட்டாம் அநுவாக விடயச்சுருக்கம் 
आयुस्त्ववभृथप्रेप्सोहोंम आहवनीयके । 
यत्कुवेदि दहेत्तत्र विश्व सक्त्वाहुतिर्भवेत् ॥ १ ॥ 
अयंत्रिभिरुपस्थानं षण्मन्त्रा अष्टमेस्थिताः 


180 கிருஷ்ண எசுர்வேததைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( Jai 
அவபிருத்திற்குப் போகும்போது செய்யும் ஹோமம் , வேள்வி செய்த 
வேதிகையை எரித்தல் , சத்துமாவை ஹோமஞ் செய்தல் , மூன்று மந்திரங் 
களாற் போற்றல் என்பது , 


முன்றாங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

எட்டாவது அநவாகம் 


ஆறு பஞ்சாதிகளைக் கொண்டது . 


- 


வேள்வியின் முடிவு நீராடலுக்கு அங்கமான ஹோம முதலியவைகளைக் 
கூறும் மந்திரங்களும் பிராமணங்களும் . 

आयुर्दा अग्ने हविषो जुषाणो घृतप्रेतीको घृतयेोनिरेधि । घृतं 
पीत्वा मधु चारु गव्य पितेव पुत्रमभि रक्षतादिमम् । आवश्यते 
वा एतद्यजमानोऽग्निभ्यां यदनयोः शृतंकृत्याथान्यत्रावभृथमवैत्या 
युर्दा अग्ने हविषो जुषाण इत्यवभृथमवेष्य हुयादाहुत्यैवैनौ शम 
यति नाऽऽर्तिमाईति यजमानो यत्कुसीदम् ॥ १ ॥ अप्रतीत्तं मयि 
येन यमस्य बलिना चरामि । इहैव सन्निरवदये तदेतत्तदग्ने अनृणो 
भवामि । विश्वलोप विश्वावस्य त्वाऽऽस होम्यग्धादेकोऽहुता 
देकरसमसनादेकः । ते नः कृण्वन्तु भेषज ५ सदस्सहो वरेण्यम् । 
अयं नो नभसा पुरस्सएस्फानो अभि रक्षतु । गृहाणामसमय 
बहवो नो गृहा असन् । स त्वं नः ॥ २॥ नभसस्पत ऊर्जनो 
धेहि भद्रयो । पुनर्नो नष्टमा कृधि पुनों रयिमा कृधि । देव 
सरस्फान सहस्रपोषस्यशिपे स नो रास्खाज्यानि ५ रायस्पोष सुवी 
य संवत्सरीणा ! स्वस्तिम् । अग्निव यम इयं यमी कुसौदं वा 
एतद्यमस्य यजमान आ दत्ते यदोषधीभिर्वेदिर स्तृणाति यदनु 


- 


சோமயாக பரிசேடம் 


181 


Gr - 3 , 981-8 ] 
மந்திரமும் பிராமணழம் ) 

पौष्य प्रयायाद्रीवबद्धमेनम् ॥ ३॥ अमुष्मिल्लोके नेनीयेरन्यत्कुसी 
दमप्रतीत्तं मयीत्युपौषतीहैव सन्यमं कुसादं निरवदायांनृणस्सुवर्ग 
लोकमति यदि मिश्रमिव चेरदजलिना सक्तून्प्रदाव्य जुहुयादेष 
वा अग्निवैश्वानरो यत्पदाव्यस्स एवैन स्वदयत्यहां विधान्यामे 
काष्टकायामपूपं चतुश्शरावं पक्त्वा प्रातरेतेन कक्षमुपैौपेद्यदि 
॥४ ॥ दहति पुण्यसमं भवति यदि न दहति पापसममेतेन ह 
स वा ऋषयः पुरा विज्ञानेन दीर्घसत्रमुप यन्ति यो वा उपद्रष्टार 
मुपश्रोतारमनुख्यातार विद्वान्यजते सममुष्मिल्लोक इष्टापूर्तेन गच्छ 
तेऽग्निर्वा उपद्रष्टा वायुरुपश्रोताऽऽदित्योऽनुख्याता तान्य एवं विद्वा 
न्यजते सममुष्मिल्लोक इष्टापूर्तेन गच्छतेऽयं नो नभंसा 
इत्याहाग्निर्वै नभसा पुरोऽग्निमेव तदाहैतन्मे गोपायेति स त्वं नो 
नभसस्पत इत्याह वायुबै नर्भसस्पतिर्वायुमेव तदहितन्मे गोपायेति 
देव सरस्फानेत्यौहासौ वा आदित्यो देवस्सरस्फान आदित्यमेव 
तदाहैतन्मे गोपायेति ॥ ६ ॥ 


- 


पुरः ॥५ ॥ 


- 


இதில் முடிவு நீராடலுக்கு அங்கமான ஹோம மந்திரங்கள் கூறப்படு 


இன்றன . 


முடிவு நீராடலுக்கு முன் செய்யும் ஹோமம் 

மந்திரம் 1 . 
मायुर्दा अग्ने हविषो जुषाणो घृतप्रतीको घृतयोनिरेधि । घृतं पीत्वा मधु 
चारु गव्यंपितेव पुत्रममि रक्षतादिमम् । 


என்பது 


உரை : 


அவிகளை யருந்துகின்றதும் , செய்யால் தொடங்கப்படுவதும் , நெய்யைக் 
தாரணமாகவுடையதுமாகிய அக்கினியே ! நீ , மிகுந்த இன்சுவையுடையதும் , 


182 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-3 

( அவபிருதத்தின் 
சுத்திசெய்ததால் அழுக்கில்லாததுமாகிய நெய்யை அருந்தி தந்தை மகனைப் 
பாதுகாப்பதுபோல் எசமானனை நன்கு பாதுகாப்பாயாக என்பதாம் . இது 
முதற்காண்டம் நான்காம்பிரபாடகம் நாற்பத்தைந்தாம் அநுவாகத்தில் 
விநியோகிக்கப்படுகின்றது . 


மேற்கூறிய மந்திரத்தாற் செய்யப்படும் ஹோமத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 1 . 
आ वृश्च्यते वा एतद्यजमानोऽग्निभ्यां यदेनयोश्तकृत्याथान्यत्रावभृथ 
मवैत्यायुर्दा अग्ने हविषोजुषाण इत्यवभृथमवैष्यम्जुहुयादाहुत्यैवैनौ 
शमयति नाऽऽर्तिमाईति यजमानः । 

என்பது 


உரை 


ஆகவனீய காருக பத்தியங்களிரண்டின் அவியைப் பக்குவஞ்செய்து 
விட்டு , அங்கு அவபிருதம் ( முடிவு நீராடலின் ) அவியைப் பக்குவஞ்செய்து 
ஹோமஞ் செய்யாமல் நீருக்கருகில் நீராடுங் கருமத்தின் பொருட்டுச் 
செல்கின்றான் . இதனால் வேள்வித்தலைவன் , ஆகவனீய காருகபத்திய அக் 
கினிகளிரண்டிலிருந்தும் விடுபட்டவனாகின்றான் . ஆதலின், முடிவு நீங்குதற் 
பொருட்டுச் செல்லவிருப்புடையோன் , ஆயுர் தா அக்னே , என்னும் மந்திரத் 
தால் ஆகவனீயத் தீயில் நெய்யில் ஒருஹோமஞ்செய்தல் வேண்டும் , இதனால் 
ரண்டு தீக்களும் பொறுமையுடையவைகளாகின்றன . வேள்வித் தலைவனுங் 
குற்றத்தையடையான் என்பதாம். 


ஆகவனீயக் கொள்ளியால் வேதிகையை எரித்தல் 

மந்திரம் 2 
यत्कुसीदमप्रतीत्तं मयि येन यमस्य बलिना चरामि । इहैव सन्निर 
वदये तदेतत्तदग्ने अनृणो भवामि । 


என்பது 


உரை 
எமனுக்குப் பலிகொடுக்க வேண்டியதாகிய கடனுடையவனா யிருகின் 
றேன் . இப்போது இவ்வேள்வி செய்யுமிடத்தில் அக்கடனைத் தொலைத்தவனா 
கின்றேன் . ஆதலின் , அக்கினியே ! எமவடிவ உக்கமக் கடனிலிருந்து வி 
பட்டவனாகின்றேன் என்பதாம் . 


பிர -3 , அநு .8 ) சோமயாக பரிசேடம் 

183 
மந்திரமும் பிராமணழம் ) 
சத்துமாவை இரண்டுகைகளாலும் ஹோமஞ் செய்தல் 

மந்திரம் 3 
विश्वलोप विश्वदावस्य त्वाऽऽसब्जुहोम्यग्धादेकोऽहुतादेकस्समसनादेक 
स्ते नः कृण्वन्तु भेषज सदस्सहो वरेण्यम् । 


என்பது 


உரை 


எல்லாப் பாவங்களையும் போக்குவோய் ! கூப்பிய கைகளிலுள்ள சத்து 
மாவே ! எல்லாப் பாவங்களையும் போக்குவதற்கெழுந்த உன்னை அக்கினியின் 
வாயில் ஓமஞ்செய்கின்றேன் . ஓமத்தாற்கிடைத்ததை அருந்துவது , ஹோம 
மின்றி அருந்துவது எல்லாவற்றையும் அருந்துவது என்னும் 

என்னும் மூவகைத் 
தீக்களும் இவ்வோமத்தால் களிப்புற்று எமக்கு வைத்தியஞ் செய்வனவாக . 
அதாவது பசியைத் தணிப்பவைகளாக . அவ்வாறே வாழுமிடத்தைச் செய் 
கின்றவைகளாக , ஆற்றலைச் செய்வனவாக , தனமுதலிய மேம்பாட்டைச் செய் 
வனவாக என்பதாம் , 


அக்கினியைப் போற்றுதல் 

மந்திரம் 4 
अयं नो नभसापुरस्सरस्फानो अभि रक्षतु । गृहाणामसमत्यैबहवो नो गृहा 

ETI 


என்பது 


உரை 


இவ்வக்கினி , உண்மையாகிய பேரொளியால் வளர்வதாய் எமது வீடுகளை 
எரிக்காமல் பாதுகாப்பதாகுக. இதனால் , அக்கினியின் பாதுகாப்பால் எமக்கு 
பலவிதமான வீடுகள் உள்ளனவாக என்பதாம் . 


வாயுவைப் பேற்றுதல் 

மந்திரம் 5 
स त्वं नो नभसस्पत ऊर्ज नो धेहि भद्रया । पुनर्नो नष्टमा कृधि पुनर्नो 
रयिमा कृधि । 

என்பது 


184 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .3 

( அவபிருதத்தின் 


உரை 


ஆகாயத்தைப் பாதுகாக்கும் வாயுவே ! அத்தகைய நீ அருளால் அன் 
னம் முதலிய இரசங்களை எமக்குக்கொடுப்பாயாக . மற்றும் , எமக்கு கெட்டுப் 
போன . அன்னமுதலிய ரசத்தை மீண்டுங் கொண்டுவந்து கொடுப்பாயாக 
என்பதாம் . 


சூரியனைப் போற்றுதல் 

மந்திரம் 6 
देव सरस्फान सहस्रपोषस्येशिषे स नो रास्वाज्यानि ५ रायस्पोष ५ सुवी . 
यसंवत्सरीणा ५ स्वस्तिम् । 

என்பது 


உரை 


நன்குவளரப்பெற்ற சூரிய தேவ ! நீ , ஆயிரக்கணக்கான தனங்களையும் 
பசு முதலானவைகளையும் வலுப்படுத்தும் வன்மையுடையோனாயிருக்கின்றாய் . 
அத்தகைய நீ , எமக்கு வறுமையின்மை , தனங்களின் வன்மை , அழகிய மக் 
கள் , அவ்வவ்வருடங்களிலுண்டாகும் வேண்டாதது விலகல் வேண்டியது 
கிடைத்தலாகிய சம்பத்தையுங் கொடுப்பாயாக என்பதாம் . 


வேதிகையைக் கொளுத்தல் வேண்டு மென்பதை விதித்தற் பொருட்டுப் புகழ் 


கின்றது 


பிராமணம் 2 
अग्निर्वाव यम इयं यमी कुसीद वा एतद्यमस्य यजमान आ दत्ते यदोष 
धीभिर्वेदि ५ स्तृणाति यदनुपौष्य प्रयायादीववद्धमेनममुष्मिल्लोके 
नेनीयेरन् । 


என்பது 


உரை . 
" எமனுடைய் பலியால் அநுட்டிப்பேன் " என்னும் மந்திரத்தில் கூறப் 
பட்ட எமன் அக்கினியேயாவன் . வேதிகையாகிய பூமி எமி ( எமனுடைய 
ஏவலாளி) . வேள்வித்தலைவன் வேதிகையைக் கொளுத்தாமல் அப்பூமியி 
லிருந்து கிளம்பி வெளியிற் செல்வானேல் , எமனுடைய ஏவலாளியாகிய 
அவள் , கழுத்தில் கயிற்றைப்போட்டுக்கட்டி இவனைச் சுவர்க்கத்திற்குக் 
கொண்டுபோய்விடுவாள் என்பதாம் . 


0 


பிர -3 , அநு -8 ) சோமயாக பரிசேடம் 

185 
மந்திரழம் பிராமணழம் ) 

இப்போது கொளுத்துவதை விதிக்கின்றது 

பிராமணம் 3 
यत्कुसीदमप्रतीत्तं मयीत्युपौषतीहैव सन्यम कुसीदं निरवदायानृणस्सुवर्ग 
लोकमेति । 


என்பது 


உரை 


எமனுக்குப் பலி கொடுக்கவேண்டிய தாகிய கடன்காரனாயிருகின்றேன் . 
என்னும் மந்திரத்தால் வேதிகையைக் கொளுத்திவிடல்வேண்டும் . அதனால் 
இவ்வேள்விப் பூமியின் மீதே இப்பிறப்பில் எமனுடைய கடனை முழுதுர் 
தொலைத்தவனாகிச் சுவர்க்கத்தை அடைகின்றான் என்பதாம் . 


வேள்வி யங்கங்களை ஒன்றேடொன்று கலந்த குற்றற்தைப் போக்குதற்து 
மாவினால் ஓமஞ்செய்தல் வேண்டு மென்றுவிதிக்கின்றது 

பிராமணம் 4 
यदि मिश्रमिव चरेदञ्जलिना सक्त प्रदाव्ये जुहुयादेष वा अग्निर्वैश्वानरो 
यत्प्रदाव्यस्स एवैनश्स्वदयति । 


என்பது . 


உரை 


வேள்வியின் அங்கசமுதாயங்களை கலப்புப்படுத்தி செய்த எசமானன் 
வேதிகையைக்கொளுத்திய தீயில் சத்துமாவை ஓமஞ்செய்தல்வேண்டும் . 
அவ்வக்கினி, எல்லாமக்கட்கும் வேண்டிய செயல்களுக்குத் தக்கதாயிருத்தலி 
னால் வைசுவா நரன் எனப்படும் . அவ்வக்கினி, மாவினால் ஓமஞ்செய்த 
எசமானனை நல்லவனாக்குகின்றது . அதாவது வேள்வி அங்கங்கள் கலந்து 
போனகுற்றத்தைப் போக்குகின்றது என்பதாம் . 


வேதிகையைக் கொளுத்துவதைக் கூறுவதற்கெழந்து தொடர்புபற்றி 
யில் எண்ணிய மற்றென்றைக் கொளுத்தல் கூறப்படுகின்றது . 

பிராமணம் 5 
अह्नां विधान्यामेकाष्टकायामपूपं चतुश्शरावं पक्त्वा प्रातरेतेन कक्षमुपौ 
षेद्यदि दहति पुण्यसमं भवति यदि न दहति पापसमम् । 

என்பது 
24 


186 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


(காண்டம் -3 
( அவபிருதத்தின் 


உரை . 


பாட்டிமைமுதலிய நாட்களைத் தோற்றுவிப்பதால் வருடத்தின் மனைவி 
யாகிய மாசிமாதத் தேய்பிறை அஷ்டமியில் , அல்லது கவா மயன மென்னும் 
யாகத்தில் பகலில் அநுட்டிக்கவேண்டிய கருமங்களைச்செய்வித்தலாலும் அதில் 
தாடங்குவதாலும் அந்நாட்களை யுண்டாக்குவது எனினும் அமையும் 
இரண்டுபடி கொள்ளும் நான்குபானைகளில் நிறையும் அரிசிகளாற்செய்த 
அப்பங்கள் செய்து அப்பங்கள் சூடாயிருக்கும்படி மறுநாள் அந்த அப்பத்தின் 
மீதுகொள்ளியைவைத்து அதன்மேல் மடித்த செத்தைகளைப் போட்டு 
வைக்கோலுக்குள் வைத்துக் காட்டில் கொளித்திவிடல்வேண்டும் . அந்த அப் 
பங்கள் பக்குவங்களானால் நினைத்த காரியத்தின் தடை 

காரியத்தின் தடை நீங்கி அக்காரியம் . 
முடிந்துவிடுகின்றது ; அவ்வாறு கொளுத்திப் பக்குவமாகாவிடில் பாவத் 
துடன் சமமாகிய அக்காரியங் கெட்டுவிடுகின்றது என்பதாம் . 


பழைய வைக்கோலை எரித்ததால் உண்டாகிய வளர்ச்சி ஞானத்தால் சத்திர 
முதலிய மகா எக்ஞத்தைப் பெரியோர்கள் பரீட்சித்தனர் என்பதைக் காட்டுகின்றது 

பிராமணம் 6 
एतेन ह स्म वा ऋषयः पुरा विज्ञानेन दीर्घसत्रमुप यन्ति । 

என்பது . 


உரை 


இவ்வாறு வைக்கோலை எரித்தல் தடையின்றி நிறைவேறிய குறியைக் 
கொண்டு நெடுநாட்செய்யும் வருட்சத்திரமுதலானயாகங்களைப் பெரியோர்கள் 
தொடங்கினார்கள் என்பதாம் . 


போற்றுகின்ற மந்திரங்கள் மூன்றிற்கும் உரை கூறுதற் பொருட்டுப் புகழ்கின்றது 

பிராமணம் 7 
यो वा उपद्रष्टारमुपश्रोतारमनुख्यातारं विद्वान्यजते सममुष्मिल्लोक इष्टा 
पूर्तेन गच्छतेऽग्निर्वा उपद्रष्टा वायुरुपश्रोताऽदित्योऽनुख्याता तान्य 
एवं विद्वान्यजते सममुष्मिल्लोक इष्टापूर्तेन गच्छते । 

என்பது 


பிர -3 , அநு -8 ] 
மந்திரழம் பிராமணழம் ) 


காமிய விகிருதி யாகங்கள் 


187 


உரை . 


உபதிருஷ்டாவாகிய அக்கினியையும் , உபசுருதாவாகிய வாயுவையும் , 
அநுக்கியாதாரனாகிய ஆதித்தனையும் உணர்ந்து வேள்வியாற் போற்றுகின்ற 
வர்கள் இவ்வுலகில் , வைவதிக கருமபயனையும் மிருதியின் கருமபயனையும் 
அடைந்து அதனால் சுவர்க்கத்தை அடைகின்றார்கள் என்பதாம் . 


மந்திரங்கட்கு உரை கூறுகின்றது . 


பிராமணம் 8 


अयं नो नभसा पुर इत्याहाग्निवै नभसा पुरोऽग्निमेव तदाहैतेन्मे गोपायेति 
स त्वं नो नभसस्पत इत्याह वायुर्वै नभसस्पतिर्वायुमेव तदाहैतन्मे 
गोपायेति देवसरस्फानेत्याहासौ वा आदिभ्यो देवस्सस्फान आदि 
त्यमेव तदाहैतन्मे गोपायेति । 


என்பது 


உரை 


இம்மந்திரத்தில் , சுவாலையுடன் வெளியில் நேரேகாணப்படு தலின் 
வானில் நேர் என்னுஞ் சொற்களால் 

சொற்களால் அக்கினி அறிவுறுத்தப்பட்டடை 
காண்க . அத்தகைய அக்கினியைப் போற்றுகின்றதாயிற்று . வானிற்சலித் 
துக்கொண்டு வானைப் பாதுகாப்பதால் வானுக்கு இறை வாயுவாம் . அத் 
தகைய வாயுவைப் போற்றுகின்றான் என்க . கிரணங்களால் யாண்டும் 
வளர்வதால் ஆதித்தன் தேவர்களை வளர்ப்பவன் எனப்பட்டான் அத்தகைய 
ஆதித்தனைப் போற்றுகின்றான் என்பதாம் . 


இவற்றுள் , ஆயுர்தா ;, என்பது முதலிய மந்திரம் , உரும் ஹி ராஜா , என் 
னும் அநுவாகத்திற்குமுன் உளதெனக்கொள்க . யத்குஸீதம் , என்பது முத 
லிய மந்திரம் அதற்குமுன் உளதெனக்கொள்க . 


எட்டாம் அநுவாகம் 


முற்றிற்று . 


188 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


[ का 
காண்டம் -3 
( இடபவேள்வி 


ஒன்பதாம் அதுவாக விடயச்சுருக்கம் . 
गोयूथे जीर्ण वृषभस्याऽऽलम्भयदिवाञ्छति । 
तदायुवान वृषभं तत्रैतमिति योजयेत् ॥ १ ॥ 
नभा जीर्णामुपाकुर्याद्देवानां तद्वपाहुतिः । 
पिताऽङ्गहोमस्त्वांगावः स्विष्टकृत्पञ्चवर्णिताः ॥ २ ॥ 


மாடுகளின் சமூஹத்தில் உள்ள பொலிகாளை கிழமாகிவிட்டால் அதற் 
குப் பதிலாக மற்றொரு இளம் மாட்டை மந்தையில் விடுதல் வழக்கம் , அந் 
தப் பழைய எருதை இந்தரனுக்குக் கொன்று வேள்விசெய்யவேண்டும் . அதில் 
வபா , அங்கம் , சுவிஷ்டகிருத் , உபாகரணம் என்பவைகட்கு முறையே மந்தி 
ரங்கள் கூறப்படுகின்றன . 


மூன்றாம் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

ஒன்பதாவது அநுவாகம் 
இரண்டுபஞ்சாதிக்குமேல் எட்டுப்பதங்களைக்கொண்டது . 


ஜீர்ணரிஷப வேள்வியைக்கூறும் மந்திரங்கள் . 
एतं युवानं परि वो ददामि तेन क्रीडन्तीश्वरत प्रियेण । मा 


- 


नश्शाप्त जनुषा सुभागा रायस्पोषेण समिषा मदेम । नमो महिम्न 
उत चक्षुषे ते मरुतां पितस्तदहं गृणामि । अर्नु मन्यव सुयजा 
यजाम जुष्टं देवानामिदमस्तु हव्यम् । देवानामेष उपनाह आसी 
दपां गर्भ ओषधीषु न्यक्तः । सोमस्य द्रप्समवृणीत पूषा ॥ १ ॥ 
बृहन्नद्रिरभवत्तदेषाम् । पिता वत्सानां पतिरनियानामथो पिता 
महतां गगराणाम् । वत्सो जरायु प्रतिधुक्पीयूष आमिक्षा मस्तु 
घृतमस्य रेतः । त्वां गावोऽवृणत राज्याय त्वा ५ हवन्त मरुतस्स्व 


189 


பிர -3 , அநு -9 ) 

சோமயாக பரிசேடம் 
இடபவேள்வி ) 

काः । वर्मन्क्षत्रस्य ककुभि शिश्रियाणस्ततौ न उग्रो वि भजा 
वसूनि । व्युद्धेन वा एष पशुनायजते यस्यै तानि न क्रियन्त एष 
ह . त्वै समृद्धेन यजते பார் || || 


- 


பொலிகாளையைக்கொன்று வேள்வி செய்யும் ஒருவகைக் கருமத்தைக் 
கூறும் மந்திரங்கள் இவ்வ நுவாகத்திற் கூறப்படுகின் றன் . 

ஈண்டு , சூத்திரத்தில் விதித்தபடியே , மூன்றாங்காண்டம் முதற்பிரபாட 
கம் பதினோராம் அநுவாகத்திலுள்ள ‘ பிசங்கரூப :, என்பது முதலிய இரண்டு 
மந்திரத்தையும் , பசுமந்தையிலுள்ள கிழப்பொலிகாளையை மாற்றுவதற்குப் 
பிரியமுடையவன் மற்றொரு பொலிகாளையின் காதில் ஓதல்வேண்டும் . 


அதன்பிறது புதிய பொலிகாளையை பசுமந்தையிற் கொண்டுவந்து விடுவதற் 
தரிய மந்திரம் 

மந்திரம் 1 
एतं युवानं परि वो ददामि तेन क्रीडन्तीश्चरत प्रियेण ।मा नश्शाप्त जनुषा 
सुभागा रायस्पोषेण समिषा मदेम । 


என்பது . 


உரை. 


கோக்களே ! உங்கட்கு தருணமாகிய பொலிகாளையைக் கொடுக்கின்றேன் 
அன்புடன் அதனுடன் கூடிவிளையாடிக் கொண்டிருப்பீர்களாக . நீங்கள் 
பிறப்புத்தொட்டு நல்லபாக்கிய முடையோர்களாதலின் எங்கட்குச் சாபமிடா 
தீர்கள் . மற்றும் , இளமைவாய்ந்த பொலிகாளையைக்கொடுக்கின்றேன் . ஆதலின் 
எமக்கு அருள் செய்வீர்களாக . உங்களுடைய கிருபையால் நாங்கள் தனத் 
தாலும் உணவுப்பொருள்களாலும் இனிது களிப்படைவோமாக என்பதாம் . 


முன்னிருந்த கிழப்பொலிகாளையை , பிரசாபதி , இந்திரன் , துவஷ்டா என்னும் 
ழவர்களுள் ஒருவரின் பொருட்டுக் கொல்லும் போது பிரகிருதியில் உள்ள மூன்று 
மந்திரங்களையும் ஓதுவதுடன் ஓதவேண்டிய மந்திரம் . 

மந்திரம் 2 
नमो महिन्न उत चक्षुषे ते मरुतां पितस्तदहं गृणामि । अनुमन्यव सुयजा 
यजाम जुष्टं देवानामिदमस्तु हव्यम् । 


என்பது . 


190 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( இடபவேள்வி 


உரை 


தேவர்களை யுண்டாக்கும் பிரசாபதியே ! உனது படைப்பாகிய மகிமை 
யின் பொருட்டு வணக்கம் . மற்றும் , எல்லாவற்றையுங் கவரும் ஞானதிருஷ் 
டிக்கு வணக்கம் . யான் கூறவிரும்பியதை உனக்குச் சொல்கின்றேன் , யான் 
கூறியதை ஏற்றுக்கொள்வாயாக . 

அதாவது 

வேள்வியின் சாதனமாகிய 
அழகிய பொலிகாளையைக் கொன்று வேட்பேன் என்பதாம் . பொலிகாளை 
யாகிய இந்த அவி தேவர்கட்குப் பிரியமுடையதாகுக என்பது . 


பொலிகாளையின் வபா ( ஈரல் சவ்வின் ) ஹோமமந்திரம் 

மந்திரம் 3 
देवानामेष उपनाह आसीदपां गर्भ ओषधीषु न्यकः । सोमस्य द्रप्सम 
वृणीत पूषा बृहन्नदिरभवत्तदेषाम् ।। 


என்பது 


உரை 


இப்பொலிகாளை , தேவர்களைக் கட்டுவதற்குரியதாக இருந்தது . அதாவது 
கயிற்றால் காளை கட்டுப்படுவதுபோல் இப்பொலிகாளையின்மீது தேவர் 
கள் மிகுந்த ஆசையுடையவர்களாய்க் கட்டுண்டார்கள் என்பது பொருள் . 
அத்தகைய பொலிகாளை ஹோமஞ் செய்யப்பட்டு மேகங்களில் நீரைப்பற்றிய 
கருப்பவடிவாகி மீண்டுங் கொடிசெடிகளின் மீது மழையாய் தலைகீழாய் விழுந் 
தது . அஃதெவ்வாறெனின் ? பூஷா தேவதை சோமத்துளியை இழுத்துக் 
கொண்டது . ஆதித்தன் , நீர்வடிவ சந்திரனுடைய நீர்த்துளியைக்கிரணங்களால் 
இழுத்துக்கொண்டனன் . அத்துளிகள் கிரணசம்பந்தப்பட்டு மலைபோன்ற 
மேகமாயிற்று என்க . இனி , தேவர்கட்குப் பிரியமாகிய இப்பொலிகாளை தீயில் 
ஆகுதி செய்யப்பட்டு ஆதித்தனையடைந்து கிரணங்களாய் சந்திர சம்பந்தப் 
பட்ட நீரைப் பூமியிலிருந்து இழுத்து மேகத்தைப்பற்றி நீர்க்கருப்பமாகி 
மழையாய்க் கொடி செடிகளில் விழுந்தது என்க . 

ஈண்டு , ஜாதவேத :, என்பது முதலிய மந்திரத்திற்குப்பதிலாக இம் 
மந்திரத்தை ஓதல்வேண்டுமென்பதை யுணர்க . 


இதய முதலான அங்க ஹோம மந்திரம் 

மந்திரம் 4 
पितावत्सानां पतिरनियानामथो पिता महतां गर्गराणाम् । वत्सो नरायु 
प्रतिधुक्पीयूष आमिक्षा मस्तु घृतमस्य रेतः । 


என்பது 


சோமயாக பரிசேடம் 


பிர -3 , அநு -9 ) 
இடபவேள்வி ) 


191 


உரை 


இப்பொலிகாளை கோக்கட்குமாத்திரம் தலைமைய தன்று . மற்றோ, கோவின் 
கன்றுகட்கும் பிதாவாம் . மற்றும் , பேரொலியுடன் கூடிய இடபக்கூட்டங் 
கட்கும் இது தந்தையாம் . அஃதன்றியும் , கோவின் கர்ப்பங்கட்கும் , 
கருப்பப்பைகட்கும் , கறக்கும் பாலுக்கும் , பாற்பாத்திரத்திற்கும் , 
அமுதமொத்த கோவின் மடியிலுள்ள பாலுக்கும் , பாலாடை , நெய் , காச்சிய 
நெய் என்னுமிவையனைத்திற்கும் பொலிகாளையின் தாதுவின் சாரமே காரண 
மாம் . இத்தகைய பெருமை பொருந்திய பொலிகாளை , அவியாகித் தேவர்களைக் 
களிப்படைவிக்க என்பதாம் . 


சுவிஷ்டகிருத் ஹோம மந்திரம் 

மந்திரம் 5 
त्वां गावोऽवृणत राज्याय त्वा ५ हवन्त मरुतस्वर्काः। वर्मन्क्षत्ररय 
ककुभि शिश्रियाणस्ततो न उग्रोवि भजा वसूनि । 


என்புது 


உரை 


பொலிகாளையே ! உன்னை , கோக்களனைத்தும் எமக்கு இவரே அரசன் 
என்று சூழ்ந்து கொண்டிருப்பனவாகுக . மருத்துக்களும் உன்னையே அவி 
யின் வடிவமென்றழைக்கின்றனர் . கொண்டையைப்போன்று உயர்ந்துள்ள 
அரசர்குலத்திற்சிறந்த அரசனுடைய 

உடம்பில் வன்மைவடிவாக 

வன்மைவடிவாக நீயே 
புகுந்திருக்கின்றாய் . கோக்களுள் பொலிகாளையினிடத்து மிகுந்த ஆற்றல் 
காணப்படுவதுபோல் எல்லாவற்றையும் நியாயஞ்செய்யும் ஆற்றல் அரசனுக் 
கிருத்தலின் அரசனுடைய் வடிவில் காளையிருக்கிறதென்பது உபசரமாம் . 

ரசனுக்கொப்பாகிய உக்கிரமுடையோனாய் எமது பகைவர்க 
ளுடைய தனங்களை அவர்களிடத்திலிருந்து வேறாக்கிவிடுவாயாக என்பதாம் . 


ஆதலின் , 


மேற்கூறிய மந்திரங்களால் முடிக்குங்கருமத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 1 
व्युद्धेन वा एष पशुना यजते यस्यैतानि न क्रियन्त एष हत्यै समृद्ध न यजते 
यस्यैतानि क्रियन्ते । 


என்பது 


192 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( பசுப்பிராயச்சித்தம் 


உரை 
எவ்வெசமானன் இத்தகைய அங்கமான கருமங்களைச் செய்கின்றானோ, 
அவன் , எல்லா அங்கங்களும் நிரம்பிய பசு யாகத்தை இனிதுசெய்துமுடிக் 
கின்றான் என்பதாம் . 

ஒன்பதாம் அநுவாகம் 


முற்றிற்று . 


பத்தாம் அநுவாக விடயச்சுருக்கம் . 
सूर्योहुत्वाऽऽज्यंगर्भिण्या यस्या इत्यनुमन्त्रणम् ।। 
आवर्तगर्भमावृत्य वितेगर्भ छिनत्तिहि ॥ १ ॥ 
बहिगर्भ निरस्योोरन्तरावी ( रोवि ) ति भाजनम् ॥ 
एकहोमो मही भस्माच्छादनं गर्भडाशयोः ॥ २ ॥ 
अनुवाकेतुदशमे मन्त्रा अष्टावुदीरिताः ॥ 


வசா ( மலட்டு ஆடு ) என்று எண்ணி கொன்றபிறகு அது கருப்பமாக 
இருக்கில் பிராயச்சித்தமாக செய்ய வேண்டிய இரண்டு ஹோமங்கள் , அக்கருப் 
பத்தைப் போற்றல் , அக்கருப்பத்தை வலம்வருதல் , அதை அறுத்தல் , அக் 
கருப்பத்தில் இருக்கும் குட்டியை அப்பசுவிற்கு பக்கத்தில் போடல் , அக் 
கருப்பத்தில் இருக்கும் இரசத்தைப் பிடிப்பதற்கு ஒருபாத்திரத்தை வைத் 
தல் , நெய்யோமஞ்செய்தல் , அக்கருப்பத்தை தீயில்லாத சாம்பரால் மூடுதல் 
என்பது . 


மூன்றாங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

பத்தாவது அநுவாகம் 
ஒருபஞ்சாதிக்குமேல் நாற்பத்துநான்கு பதங்களைக்கொண்டது . 

பசுப்பிராயச்சித்த விசேடத்தைக்கூறும் மந்திரங்கள் . 
सूर्यो देवो दिविषभ्यो धाता क्षत्राय वायुः प्रजाभ्यः । बृहस्पति 
स्त्वा प्रजापतये ज्योतिष्मती जुहोतु । यस्यास्ते हरितो गर्भोऽथो 


193 


பிர -3 , அநு -10 ) 

சோமயாக பரிசேடம் 
பசுப்பிராயச்சித்தம்ம் ) 

योनिर्हिरण्यया । अङ्गान्यदुता यस्यै तां देवैस्समजीगमम् । आ 
वर्तन वर्तय नि निवर्तन वर्तयेन्द्र नर्दबुद । भूम्याश्चतस्रः प्रदिश 
स्ताभिरा वतया पुनः । वि ते मिनमि तकरी वि योनि वि गवी 

Fl? || சன் - 
स्तै अस्तु बालित । उरुद्रप्सो विश्वरूप इन्दुः पर्वमानो धीर आनञ्ज 
गर्भम् । एकपदी द्विपदी त्रिपदी चतुष्पदी पञ्चपदी षट्पदी सप्त 
पद्यष्टापदी भुवनानु प्रथता ५ स्वाहा । मही द्यौः पृथिवी च न 
इमं यज्ञ मिमिक्षताम् । पितां नो भरीमभिः ॥२ ॥ 


- 


இதில் பசுவின் பிராயச்சித்த மந்திரங்கள் கூறுப்படுகின்றன . 

ஈண்டு , அதிராத்தரமுதலான பசுவிகிருதிகளில் கொல்லப்படும் பெண்ஆட்டைக் 
கொன்ற பிறகு அது சினையெனத் தெரியில் , முதற்காண்டம் , நான்காம் பிரபாடகம் , 
நாற்பத்து நான்காம் அநுவாகத்தில் உள்ள , ( IIITTIR : ( தரதாராதி :) என்பது முத 
லான மந்திரத்தால் ஒரு ஆத்தி செய்த பிறகு செய்யவேண்டிய ஹோமமந்திரம் . 

மந்திரம் 1 
सूर्यो देवो दिविषभ्यो धाता क्षत्राय वायुः प्रजाभ्यः । बृहस्पतिस्त्वा प्र 
जापतये ज्योतिष्मती जुहोतु । 


என்பது 


உரை 


தேவர்கள் வளர்தற்பொருட்டு சூரியனும் , அரசர்கள் வளர்தற்பொ 
ருட்டு தாதா தேவனும் , பிரசைகள் வளர்தற்பொருட்டு வாயுவும் , பிரசா 
பதியை அடைதற்பொருட்டு பிருகற்பதியும் , சோதியையுடைய உன்னைக் 
குறித்து ஆகுதி செய்வார்களாக என்பது . 


அவ் வாட்டைப் போற்றும் மந்திரம் . 

மந்திரம் 2 
यस्यास्त हरितो गर्भोऽथो योनिर्हिरण्ययी । अङ्गान्यहृता यस्यै तां देवैः 
समजीगमम् । 

என்பது 
25 


194 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பசுப்பிராயச்சித்தம் 


உரை 


எவ்வாட்டின் கருப்பம் பச்சைநிறமோ , எவ்வாட்டின் யோகி பச்சை 
நிறமோ , எவ்வாட்டின் அங்கங்கள் வளையுடையவைகளோ, அத்தகைய அவ் 
வாட்டை தேவர்களுடன் ஒன்று சேர்க்கின்றேன் என்பதாம் , 


( / 


ஆட்டை வலம்வரும் மந்திரம் 

மந்திரம் 3 
आ वर्तन वर्तय नि निवर्तन वर्तयेन्द्र नर्दबुद । भूम्याश्चतस्रः प्रदिशस्ता. 


भिरावर्तया पुनः । 


என்பது 


உரை . 


கருப்பத்தைச் செலுத்துந் தேவ ! நீ , இவ்வாட்டின் கருப்பத்தைச் 
சுற்றுவாயாக . கருப்பத்தை வெளியிற் கொண்டுவரும் தேவ ! நீ , வெளியிற் 
கொண்டுவருவாயாக . கருப்பத்தைக் கத்தும்படிசெய்யும் ஈச ! நீ , மீண்டும் 
இக்கருப்பத்தை நான்கு திக்குகளிலும் வியாபிக்கும் ( பரவும் ) படி செய்வாயாக 
என்பதாம் . 


கருப்பத்தை அறுப்பதற்கு மந்திரம் 

மந்திரம் 4 
वि ते भिनद्मि तकरी वि योनि वि गवीन्यो । वि मातरं च पुत्रं च वि गर्भ 

च जरायु च । 


என்பது 


உரை 


ஆடே ! உனது கருப்பத்தையும் யோநியையும் அறுக்கின்றேன் . மற்றும் 
யோநியின் உட்புறத்துள்ள இரண்டு உருண்டைகளையும் , தாயையும் கருப் 
பத்தையும் கருப்பப்பையையும் வேறாக்குகின்றேன் என்பதாம் . 


195 


பிர -3 , அநு -10 ) சோமயாக பரிசேடம் 
பசுப்பிராயச்சித்தம் ) 
கருப்பத்தை , அவ்வாட்டின் கால்கட்கிடையிற் போடுதற்கு மந்திரம் 

மந்திரம் 5 
बहिस्ते अस्तु बालिति । 


என்பது 


உரை 


ஆடே ! உனது பிராணவிருத்திவடிவ ஆன்மா எங்கும் வியாபி ஆகுக . 
ஈண்டு , இதை அறுக்கின்றேன் , என்னும் முன் மந்திரத்துடன் சேர்த்துக் 
கொள்க என்பதாம் . 


அக்கருப்பத்தை , சூலத்தாற்துத்தி , பசுவைக் கொல்லுஞ்சாலையிலுள்ள தீயிற் 
காய்ச்சி அதில் ஒழுகும் இரசத்தைப் பிடித்துக்கொள்வதற்குப் பாத்திரத்தை வைக்கும் 
மந்திரம் . 

மந்திரம் . 6 
उरुद्रप्सो विश्वरूप इन्दुः पवमानो धीर आनञ्ज गर्भम् । 


என்பது 


உரை . 
மிகுந்த சாரமுள்ள அவயவங்களையுடையதும் , பல்வேறுவகைப்பட்ட 
வடிவங்களையுடையதும் , வெண்ணி 

வெண்ணிறமுடையதும் , பரிசுத்தமானதும் , நிலை 
யுடையதுமாகிய பிரஜைகள் பசுக்களாகிய அவயவசமுதாயமானது பிறந்த 
பின்னர் கருப்பத்தை அடைவதாகுக என்பதாம் . அந்த இரசம் மூன்று 
வகையாக உபயோகப்படுத்துவதாம் . 


* 


-- 


நெய் ஓம்ஞ்செய்யும் மந்திரம் 


மந்திரம் 7 


एकपदी द्विपदी त्रिपदी चतुष्पदी पञ्चपदी षट्पदी सप्तपद्यष्टापदी भुवनाउनु 
प्रथता ५ स्वाहा । 


என்பது 


196 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பசுப்பிராயச்சித்தம் 


உரை 


இவ்வாடு , ஒருகால் , இருகால்கள் , மூன்று கால்கள் , நான்குகால்கள் , ஐந்து 
கால்கள் , 

ஆறுகால்கள் , ஏழுகால்கள் , எட்டுக்கால்கள் கொண்ட உயிர்கள் 
நிறைந்த புவனமாய்ப்பரவுக சுவாஹா என்பதாம் , 


அக்கருப்பத்தை , சூடில்லாத சாம்பரில் புதைத்து முடிவிடும் மந்திரம் 

மந்திரம் 8 
मही चौः पृथिवी च न इमं यज्ञं मिमिक्षताम् । पिपृतां नो भरीमभिः । 


என்பது . 


உரை 


பெரிய இவ்வானுலகமும் மண்ணுலகமும் எமது வேள்வியை இரச 
முடையனவாக்கி வளர்க்குக , பாதுகாக்கும் வகைகளால் எம்மையும் பாதுகாக் 
குக என்பதாம் . 


பத்தாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


பதினோராம் அநுவாக விடயச்சுருக்கம் 
भवेदिदं वामित्यैन्द्रा बार्हस्पत्येचतुष्टयम् । 
विते विविचिमद्यागे धातेत्येतच्चतुष्टयम् ॥ १ ॥ 
देविकास्वाद्ययागे स्यादन्वित्यनुमतेचरौ । 
चतुष्टयं स्याद्राकां तु राकादेव्याश्चरौतथा ॥२ ॥ 
सिनीयासु सिनीवाल्याः कुहु कुह्वाश्चविंशतिः ॥ 


இந்திராபிருகற்பதிக்கு இரண்டு யாஜ்யா புரோது வாக்கியங்கள் , அக்னி 
கலந்ததற்குச் செய்யும் இஷ்டியின் யாஜ்டா புரோ நுவாக்கியங்கள் , தேவிகா 
என்னும் ஐந்து அவிகளைக்கொண்ட இஷ்டியில் ஒவ்வொரு தேவதைக்கும் 
ரண்டிரண்டு இருக்குக்களாக முறையே யாஜ்யாபுரோநு வாக்கியங்கள் 
என்பது . 


D 


9r - 3 , 4-11 ] சோமயாக பரிசேடம் 

197 
யாஜ்யா புரோநுவாக்கியங்கியகள் ) 

மூன்றாங் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

பதினோராவது அநுவாகம் 
ஐந்து பஞ்சாதிக்குமேல் இருபத்து நான்கு பதங்களைக்கொண்டது . 

யாஜ்யா புரோநுவாக்கியங்களைக் கூறு மந்திரங்கள். 
इदं वामास्यै हविः प्रियमिन्द्राबृहस्पती । उक्थं मर्दश्च शस्यते । 


अयं वां परि षिच्यते सोम इन्द्राबृहस्पती । चारुमंदाय पीतये । 
असे इन्द्राबृहस्पती रयिं धत्त ५ शतग्विनम् । अश्वावन्त ५ सह 
स्त्रिणम् । बृहस्पतिनः परि पातु पश्चादुतोत्तरमादधरादघायो । इन्द्रः 
पुरस्तादुत मध्यतोनस्सखा सरिवभ्यो वरिवः कृणोतु । वि ते 
विष्वग्वातजूतासो अग्ने भामासः ॥ १॥ शुचे शुचयश्चरन्ति । 
तुविम्रक्षासो दिव्या नवग्वा बना वनन्ति धृषता रुजन्तः । स्वामने 
मानुषीरीडते विशो होत्राविंद विविचि ५ रत्नधातमम् । गुहा सन्त 
सुभग विश्वदर्शतं तुविष्मणस सुयज घृतश्रियम् । धाता ददातु 
नो रयिमीशानो जगतस्पतिः । स नः पूर्णेन वावनत् । धाता प्र 
जायां उत राय ईशे धातेदं विश्वं भुवनं जजान । धाता पुत्रं यज 
मानाय दाता ॥२ ॥ तस्मा उ हव्यं घृतद्विधेम । धाता ददातु 
नो रयिं प्राची जीवातुमक्षिताम् । वयं देवस्य धीमहि सुमति 
सत्यराधसः । धाता ददातु दाशुषे वसूनि प्रजाकामाय मी ? ष 
दुरोणे । तस्मै देवा अमृतास्सं व्ययन्तां विश्वे देवासो अदितिम्स 
जोषाः । अनु नोऽद्यानुमतियज्ञं देवेषु मन्यताम् । अग्निश्च हव्य 


198 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( யாஜ்யாவாக்கிய 
वाहनो भवतां दाशुषे मयः । अन्विदनुमतें त्वम् ॥ ३॥ मन्यास 
शं च नः कृधि । क्रत्वे दक्षाय नो हिनु प्र ण आयुषि तारिषः । 
अनु मन्यतामनुमन्यमाना प्रजायन्त ५ रयिमक्षीयमाणम् । तन्य 
वय हेडसि माऽपि भूम सा नो देवी सुहवा शेर्म यच्छतु । यस्या 
मिदं प्रदिशि यद्विरोचतेऽनुमति प्रति भूपन्त्यायवः । यस्या उपस्थ 
उर्वन्तारक्ष ५ सा ने देवी सुहवा में यच्छतु ॥ ४ ॥राकामह५ 
सुहवा सुष्टुती हुवे शृणोतु नस्सुभगा बोधतु त्मना । सीव्य 
त्वपस्सूच्याऽच्छिंद्यमानया ददातु वीर शतदायमुक्थ्यम् । यास्त 
राके सुमतयस्सुपेशंसो यामिर्ददासि दाशुषे वसनि । तामिनों अद्य 
सुमना उपागहि सहस्रपोष सुभगे राणा । सिनीवालि या सुपा 
णिः । कुहूमह ५ सुभगां विद्मनापसमस्मिन्यज्ञे सुहवा जोहवीमि । 
सा नो ददातु श्रवणं पितृणां तस्यास्ते देवि हविषा विधेम । कुहूर्दे 
वानाममृतस्य पत्नी हव्या नोअस्य हविर्षश्चिकेतु । सं दाशुषे किरतु 
भरि वाम रायस्पोष चिकितुषे दधातु ॥ ५ ॥ 


- 


- 


இதில் காமிய யாஜ்யா புரோநுவாக்கியங்கள் கூறப்படுகின்றன . 


பயம்காமயேத , என்பது முதலியதிலுள்ள ஐந்திர பார்ஹஸ்பத்தியச் சருவிற்குப் 
புரோதுவாக்கியம் 


மந்திரம் 1 


इदं वामास्ये हविः यिमिन्द्राबृहस्पती । उक्थे मदश्च शस्यते । 


என்பது . 


சோமயாக பரிசேடம் 


199 


பிர -3 , அநு -11 ] 
புரோநுவாக்கியங்கள் ) 


உரை . 


இந்திர பிருகற்பதி என்பவர்களே ! இந்த அவி உங்கட்கு விருப்புடைய 
தாகுக . அல்லது இந்த அவி உங்கட்கு அர்ப்பிக்கப்படுகின்றது . மற்றும் 
உங்களைக் குறித்துக் களிப்புத்தரும் சஸ்திரம் , பிரதிகரம் ( துதிவிசேடம் 
பிரதியுத்தரம்) கூறப்படுகின்றன என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யாவாக்கியம் 

மந்திரம் 2 
अयं वां परि षिच्यते सोम इन्द्राबृहस्पती । चारुमदाय पीतये । 


என்பது . 


உரை. 


இந்த அவி , அல்லது சோமம் உங்கட்கு அர்ப்பிக்கப்படுகின்றது . 
அதாவது இந்திர பிருகற்பதிகளே ! உங்கட்கு அருந்துதற் பொருட்டும் மாந்த 
முண்டாதற் பொருட்டும் அர்ப்பிக்கப்படுகின்றது என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே விகற்பமாகிய புரோநுவாக்கியம் 

மந்திரம் 3 
अस्मे इन्द्राबृहस्पती रयिं धत्त शतग्विनम् । अश्वावन्त ५ सहस्रिणम् । 


என்பது . 


உரை . 


இந்திர பிருகற்பதிகளே ! நீங்கள் , எங்கட்கு நூற்றுக்கணக்கான 
ரைகளையும் , ஆயிரக்கணக்காண பொன்களையுங் கொடுப்பீர்களாக என்பது . 


மேற்கூறிய அதற்கே விகற்பயாஜ்யாவாக்கியம் : 


மந்திரம் 4 
बृहस्पतिनः परिपातु पश्चादुतोत्तरस्मादधरादघायोः । इन्द्रः पुरस्तादुत म 
ध्यतो नस्सखा सखिभ्यो वरिवः कृणोतु । 


என்பது 


200 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( யாஜ்யாவாக்கிய 


உரை. 


பிருகற்பதி , இப்போதும் , பிறகும் மேல்கீழ்வருந் துன்பங்களிலிருந்து 
எம்மைப் பாதுகாப்பராக . இந்திரன் , முதலிலும் நடுவிலும் எம்மைப் 
பாதுகாப்பானாக . எமது நண்பர்களான பிருகற்பதியும் இந்திரனும் நட்புடை 
யோர்களான எமக்குச் சுகத்தைச் செய்வார்களாக என்பதாம் . 


2 


யஸ்யஆஹிதாக்னே : அந்யை : அக்னீபி : அக்னய : ஸம்ஸ்நஜ்யந்தே , என்னு 
மீடத்து விவிசி இஷ்டியில் புரோநுவாக்கியம் . விவிசி - தீக்கலப்பு . 

மந்திரம் 5 
वि ते विष्वग्वातजूतासो अग्ने भामासश्शुचेशुचयश्चरन्ति । तुविम्रक्षासो 
दिव्या नवग्वा वना वनन्ति धृषता रुजन्तः । 


என்பது . 


ரை . 


அக்கினியே ! வாயுவாய் எழுப்பப்படுகின் றவைகளும் , வேறொரு அக்கினி 
கலந்ததால் கோபமிக்குடையவைகளும் , பலவற்றைச் சோதனைசெய்கின்றவை 
களும் , வானிலிருக்கத்தக்கவைகளும் , புதிய போக்கையுடையவைகளுமான 
உனது கிரணவொளிகள் மிகுந்த குறைவைப் போக்குகின் றவைகளாய் நாற் 
புறங்களிலுஞ்செல்கின்றன . அவைகள் எமது அவியை அருந்துவனவாகுக 
என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யாலாக்கியம் .. 

மந்திரம் 6 
स्वामग्ने मानुषीरीडते विशो होनाविद विविचि ५ रत्नधातमम् । गुहा 
सन्त ५ सुभग विश्वदर्शतं तुविष्मणस सुयज घृतश्रियम् । 

என்பது . 


உரை. 


அக்கினியே ! ஹோமவிசேடங்களை யுணர்கின்றவனும் , கலந்த தீயைப் 
பிரித்துணர்கின்றவனும் , மணிக்ளையும் தனங்களையுங் கொடுக்கின்றவனும் , 
இரகசிய விடத்திலிருக்கின்றவனும் , உலகத்தைத் தெரிவிக்கின்றவனும் , 
பெருத்த மனதுடையவனும் , இனிது வேட்கின்றவனும் , நெய்யையருந்து 
கின்கின்றவனுமாகிய உன்னை , மக்களாகிய பிரசைகள் துதிக்கின்றார்கள் என்ப 
தாம் . 


201 


பிர -3 , அநு .11 ] சோமயாக பரிசேடம் 
புரோநுவாக்கியம் ) 

தாத்ரே புரோடாசம் த்வாதசகபாலம் நீர்வபதி , அநுமத்யைசரும் , ராகாயை 
சரும் , சிநீவால்யைசரும் , தஹ்வைசரும் என்னும் தேவி அவிகளுள் முதல் அவிக்குப் 
புரோநுவாக்கியம் : 

மந்திரம் 7 
धाता ददातु नो रयिमीशानो जगतस्पतिः । स नः पूर्णेन वावनत् । 


என்பது . 


உரை . 


உலகைத் தாங்குகின்றவரும் , பாதுகாக்கின்றவருமாகிய பரமேசுரர் 
எமக்குத் தனத்தைக்கொடுப்பாராக . அப்பரமேசுரர் என்னை நிறைந்த சம்பத் 
துடையவனாகச் செய்வாராக என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யாவாக்கியம் 

மந்திரம் 8 
धाता प्रजाया उत राय ईशे धातेदं विश्व भुवनं जजान | धाता पुत्रं यज 
मानाय दाता तस्मा उ हव्यं घृतवद्विधेम | 


என்பது 


உரை 


இப்பிரமன் பிரசைகட்கு இறைவனாகின்றான் . மற்றும் , தனங்கட்கும் 
தலைவனாகின்றான் . இவன் உயிர்த்தொகுதிகளைப் படைத்தனன் . இவன் , எச 
மானனுக்குப் புதல்வனைக்கொடுக்கின்றான் . அத்தகைய இத் தேவனுக்கு 
இந்த அவியை நெய்யுடையதாகச் செய்கின்றேன் என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே விகற்மாகிய மற்றெரு புரோநுவாக்கியம் 

மந்திரம் 9 
धाता ददातु नो रयिं प्राची जीवातुमक्षिताम् । वयं देवस्य धीमहि सुम 
ति ५ सत्यराधसः । 


என்பது . 


உரை 


அத்தகைய பிரமன் , எமது வாழ்வுக்குப் போதுமானதும் , எமக்கு அநு 
கூலமுமாகிய தனத்தை எமக்குக் கொடுப்பானாக . உண்மையாகிய வேள்வி 

26 


202 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்..3 

( யாச்யாவாக்கியம் 
யாற் போற்றும் யாங்கள் அவனை அருளோடு கூடிய மனத்தாற்றியானிப்போ 
மாக என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே விகற்பமாகிய மற்றெருயாஜ்யாவாக்கியம் 

மந்திரம் 10 
धाता ददातु दाशुषे वसूनि प्रजाकामाय मीढुषे दुरोणे । तस्मै देवा अमृ . 
तास्सं व्ययन्तां विश्व देवासो अदितिस्सजोषाः । 


என்பது . 


உரை. 


மக்கட்பேற்றை விரும்பியவனும் , தூரத்தில் தனதுவீட்டில் தேவர்களை 
நெய்யால் ஆராதிக்கின்றவனும் அவியளிக்கும் எசமானனுமாகிய எனக்கு 
அப்பிரமன் தனத்தைக் கொடுப்பானாக . இறப்பிலாத எல்லாத்தேவர்களும் 
அத்தகைய எசமானன் பொருட்டு அவன் வீட்டில் 

அவன் வீட்டில் வந்திருப்பார்களாக 
என்பதாம் . 


இரண்டாவது அவிக்குப் புரோநு வாக்கியம்: 

மந்திரம் 11 
अनु नोऽद्यानुमतिय देवेषु मन्यताम् । अग्निश्च हव्यवाहनो भवतां दाशुषे 


HT : || 


என்பது . 


உரை . 


இதில் , அநுமதி என் னுந்தேவதை இவ்வேள்வியைப்பற்றி தேவர்கள் 
முன்னிலையிற் புகழுக , அவியைக்கொண்டுசெல்லும் அக்கினியும் அவிகொடுக் 
கும் எசமானனுக்குச் சுகத்தை உண்டாக்குக என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யாவாக்கியம் : 

மந்திரம் 12 
अन्विदनुमते त्वम्मन्यासै शं च नः कृधि । क्रत्वे दक्षाय नो हिनु प्रण 
आयुषि तारिषः । 

என்பது, 


. 


சோமயாக பரிசேடம் 


203 


பிர -3 , அநு -11 ) 
புரோநுவாக்கியம் ) 


உரை 


அநுமதியென்னுந் தேவதையே ! நீ , இதை எல்லாவகையானும் ஏற்றுக் 
கொள்வாயாக . மற்றும் , எமக்குச் சுகத்தைச் செய்வாயாக . அஃதன்றியும் 
எமது நலத்தின் பொருட்டுச்செய்யும் யாகத்தில் அன்புடையவனாவாய் . மற் 
றும் , எமக்கு நீண்டவாழ்நாளைச் சம்பாதிப்பாயாக என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே விகற்பமாகிய புரோநுவாக்கியம் 

மந்திரம் 13 
अनु मन्यतामनुमन्यमाना प्रजावन्त रयिमक्षीयमाणम् । तस्यै वय ५ हेड 
सि माऽपि भूम सा नो देवी सुहवा शर्म यच्छतु । 


என்பது 


உரை 


வ்வனுமதி தேவி , பிரசைகளையுடையதும் , மக்களையுடையதும் , 

கெடா 
ததுமாகிய தனத்தை எமக்கு அநுமதிப்பாளாக . யாம் அத்தேவியின் கோபத் 
திற்குப்பாத்திரர்களாகாமலிருப்போமாக . விருப்பு வெறுப்பிலாமைக்கும் 
அப்படியே . மற்றோ, அவளுடைய அருளில் இருப்போமாக . அத் 
தேவியும் இனிது அழைக்கப் பெற்றவளாய் எமக்குச் சுகத்தைக் கொடுப்பா 
ளாக என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே விகற்பமாகிய யாஜ்யாவாக்கியம் : 

மந்திரம் 14 
यस्यामिदं प्रदिशि यद्विरोचतेऽनुमति प्रति भूषन्त्यायवः । यस्या उपस्थ उर्व 
न्तरिक्ष सा नो देवी सुहवा शर्म यच्छतु । 


என்பது 


உரை . 


பல்வேறு வகைகளாய்க் காணப்படும் உலகம் ஆணை செலுத்தும் அது 
மதி தேவியின்பால் இருக்கின்றது . எல்லாம் அவள் ஆணைக்குட்பட்டது 
என்பது பொருள் . அத்தகைய அநுமதி தேவியைக் குறித்து எசமானன் 
அவியை அலங்கரிக்கின்றான் . மற்றும் , பரந்தவானும் எவள்பால் ஒரு சிறி 
திடத்திலிருக்கின்றதோ , அவள் , மற்றவை முன்போல் என்பதாம் . 


204 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( யாச்மாவாக்கியம் 
இனி மூன்றவது அவியின் புரோநுவாக்கியம் : 

மந்திரம் 15 
राकामह सुहवा ५ सुष्टुती हुवे शृणोतु नस्सुभगा बोधतु त्मना । सीव्य 
त्वपस्सूच्याऽच्छिद्यमानया ददातु वीर शतदायमुक्थ्यम् । 


என்பது . 


உரை . 


இனிது அழைக்கப்பெறும் ராகாதேவியை அழகிய துதியால் அழைக் 
கின்றேன் . நற்பாக்கிய முடைய அத்தேவி , எமது அழைப்பைக்கேட்டு என 
தான்மாவின் கருத்தை யுணர்ந்துகொள்வாளாக . மற்றும் , கெடாத அருள் 
செய்யும் மனத்தால் இக்கருமத்தைப் புரிதப்படுத்துவாளாக என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யாவாக்கியம் : 

மந்திரம் 16 
यास्ते राके सुमतयस्सुपेशलो याभिर्ददासि दाशुषे वसूनि । तामिनों मअद्य 
सुमना उपागहि सहस्रपोष ५ सुभगे रराणा । 


என்பது 


உரை 


ராகா தேவியே ! நற்கருமங்களுடன் கூடியதும் , அவியளிக்கும் எச 
மானனுக்குத் தனத்தைக் கொடுப்பதுமாகிய உனது அருள் புரியும் திருவுள் 
ளத்தால் எம்முடைய இவ் வேள்வியில் அருள் புரிவாயாக . நற்பாக்கியமுடை 
வளே ! 

எவ்வாறு அருள் புரிவாயெனிலோ ? ஆயிரக்கணக்கான வகையிய 
புஷ்டியைக் கொடுக்குமாற்றால் அருள் செய்வாயாக என்பதாம் . 


தான்காவது அவிக்கு யாஜ்யா புரோநுவாக்கியங்களின் தலைப்புச் சொற்கள் 
காட்டபடுகின்றன , 

மந்திரங்கள் 17 - 18 
सिनीवालि या सुपाणिः । 

என்பது 


பிர -3 , அது -11 ) சோமயாக பரிசேடம் 

205 
புரோநுவாக்கியம் ) 

உரை 
"சினீவாலிப்ருதுஷ்டகே என்பது புரோநு வாக்கியம் . யா சுபாணி : 
ஸ்வங்குரி : , என்பது யாஜ்யாவாக்கியம் . இவ்விரண்டிற்கும் , " அக்னி நாரயிமல் 
நவத் ” என்னும் அநுவாகத்தில் உரை கூறப்பட்டிருக்கின்றது என்பதாம் . 


ஐந்தாம் அவியின் புரோநுவாக்கியம் 

மந்திரம் 19 
कुहूमह ५ सुभगां विद्मनापसमस्मिन्यज्ञे सुहवां जोहवीमि । सा नो ददातु 
श्रवणं पितृणां तस्यास्ते देवि हविषा विधेम । 


என்பது 


உரை 


நல்லபாக்கியத்துடன் கூடியதும் , கருமங்களையுணர்ந்ததும் , எளிதில் 
அழைக்கப் பெறுகின்றதுமாகிய குகு என்னுந் தேவதையை இவ்வேள்வியில் 
மிகவும் அழைக்கின்றேன் என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யாவாக்கியம் 

மந்திரம் 20 
कहूदेवानाममृतस्य पत्नी हव्या नो अस्य हविषश्चिकेतु । सं दाशुषे किरतु 
भूरि वाम रायस्पोषं चिकितुषे दधातु । 


என்பது . 


உரை 


தேவர்கட்குரிய தரிசபூரண வேள்விகளின் அவியாகிய அமுதத்தைப் 
காக்கினறவளும் , அழைத்தற்குரியவளுமாகிய குகு , 

என்னும் 
தேவியானவள் எமது அவியின் சாரத்தை உணர்வாளாக . அத்தகைய தேவி , 
அவியளிக்கும் எசமானனுக்கு , போற்றத் தக்கதும் மிகுதியானதுமாகிய 
இவ்வுலக பரவுலக பயன்களையளிப்பாளாக . மற்றும் , தேவியே ! உனது மகிமை 
யை யுணர்ந்த எசமானனுக்கு நிறைந்த தனத்தைக் கொடுப்பாயாக என்பதாம் . 

பதினோராம் அதுவாகம் 

முற்றிற்று . 
மூன்றாங்காண்டம் மூன்றாம் பிரபாடகம் 

முடிந்தது . 


206: 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் .3 

( பசுப்பிராய்ச்சித்த 
நான்காம் பிரபாடக விடயச்சுருக்கம் . 
प्रपाठके चतुर्थेतुकिंचिन्नैमिमित्तकं तथा ॥ 
पश्विष्टिविहोमाश्च वाच्याः काम्याश्चकेचन ॥ १ ॥ 


இந்நான்காம் பிரபாடகத்தில் , சிலநைமித்திகங்களும் , சில பசுக்களும் 
தர்விஹோமங்களும் , முடிவில் காமிய யாஜ்யையுஞ் சொல்லப்படுகின்றன 
என்பதாம் . 


மூன்றாங் காண்டம் நான்காம் பிரபாடகம் 

முதலாவது அநுவாகம் 
நான்கு பஞ்சா திகட்குமேல் இருபத்தொரு பதங்களைக் கொண்டது . 
முற்கூறிய , ஆட்டின் சினையைக் கண்டதற்கு விதித்த மந்திரங்கட்கு 

உரை கூறும் பிராமணங்கள் . 


- 


वि वा एतस्य यज्ञ ऋध्यते यस्य॑ हविरतिरिच्यते सूर्यो देवो 
दिविषभ्य इत्याह बृहस्पतिना चैवास्थ प्रजापतिना च यज्ञस्य 
पद्धपि वपति रक्षासि वा एतत्पशु सचन्ते येदेकदेवत्य आल 
ब्धो भूयान्भवति यस्यास्ते हरितो गर्भ इत्याह देवनां गमयति 
रक्षसामपहत्या आ वर्तन वर्तयेत्यहि ॥ १॥ ब्रह्मणैवैनमा वर्तयति 
वि ते भिनद्मि तकरीमित्याह यथायजुरेवैतदुरुद्रप्सो विश्वरूप इन्दु 
रित्यहि प्रजा वै पशव इन्दुः प्रजयैवैन पशुभिः समर्धयति दिवं वै 
यज्ञस्य व्युद्धं गच्छति पृथिवीमतिरिक्तं तद्यन्न शमयेदार्तिमाळेद्य 
जमानो मही द्यौः पृथिवी च न इति ॥ २ ॥ आह द्यावापृथिवी 
भ्याभव यज्ञस्य व्यृद्धं चातिरिक्त च शमयति नाऽऽर्तिमाईति यज 
मानो भस्मनाऽभि समूहति स्वगाकृत्या अथौ अनयोर्वा एष गर्भो 


4 


- 


197-4 , 3-1 ] சோமயாக பரிசேடம் 

207 
மந்திரவுரை ) 

ऽनयोरेवैनं दधाति यदवद्येदति तद्र्चयेद्यन्नावोत्पशोरालब्धस्य 
नाव येत्पुरस्तान्नाभ्या अन्यदेवधेदुपरिष्टादन्मत्पुरस्ताद्वै नाभ्यै ॥३ ॥ 
प्राण उपरिष्टादपानो यावानेव पशुस्तस्यावं यति विष्णवे शिपि 
विष्टाय जुहोति यद्वै यज्ञस्यातिरिच्यते यः पशोभूमा या पुष्टिस्त 
द्विष्णुः शिपिविष्टोऽतिरिक्त एवातिरिक्तं दधात्यतिरिक्तस्य शान्त्या 
अष्टापूढिरण्यं दक्षिणाऽष्टापदी ह्येषाऽऽत्मा नवमः पशोराप्त्या अन्तर 
कोश उष्णीषेणाऽऽविष्टितं भवत्येवमिव हि पशुरुल्बमिव मेव 
मा समिवास्थीव यावानेव पशुस्तमाप्त्वाऽव॑ रुन्धे यस्यैषा यज्ञे 
प्रायश्चित्तः क्रियत इष्ट्वा वीयान्भवति ॥ ४ ॥ 
முதலாம் மந்திரத்திலுள்ள பிருகற்பதி , பிரசாபதி என்னுஞ் சொற்களின் 
கருத்தை ளிளக்குகின்றது 

STITLDGAOTLE 1 
वि वा एतस्य यज्ञ ऋध्यते यस्य हविरति रिच्यते सूर्यो देवो दिविषय 
इत्याह बृहस्पतिना चैवास्य प्रजापतिना च यज्ञस्य व्युद्धमपि वपति । 


என்பது 


உரை 


எவ்வேள்வித் தலைவனுக்கு ஆடொன்று அதன்வயிற்றிலுள்ள குட்டி 
ஒன்றாக அவி மிகுதியாகின்றதோ , அவனுடைய வேள்வி குணமற்றதாகின் 
றது . ஆதலின் , அவன் அம்மந்திரத்தால் ஹோமஞ்செய்யில் அம்மந்திரத் 
திற்கூறியுள்ள பிருகற்பதி பிரசாதிபதி என்னும் இரண்டு தேவதைகளும் 
அக்குற்றத்தை நீக்கிவிடுகின்றார்கள் என்பதாம் . 


ஆட்டைப் போற்றும் மந்திரத்திலுள்ள , ஸமஜீகமம் என்னுஞ் சொல்லின் 
கருத்தைவிளக்குகின்றது ( ஸ்மஜீகமம் - தேவர்களுடன் சேர்த்தல் ) 

பிராமணம் 2 
रक्षासि वा एतत्पशु ५ सचन्ते यदेकदेवत्य आलब्धो भूयान्भवति 
यस्यास्ते हरितो गर्भ इत्याह देवत्रैवैनां गमयति रक्षसामपहत्यै । 

என்பது 


208 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பசுப்பிராயச்சித்த 


உரை 


ஒரு தேவதையை முன்னிட்டுக்கொல்லப்பட்ட ஆடு சினையாயிருந்தால் 
அவி அதிகமாயிற்று ; அக்குற்றத்தால் அசுரர்கள் ஆட்டைக் கொண்டுபோய் 
விடுவார்கள் . அதன்பொருட்டு அவ்வாட்டைப் போற்றி அது தேவர்களிடத் 
தில் ஒப்படைக்கப்படுகின்றது . அசுரர்களுங் கொல்லப்படுகின்றனர் என்பத 


உலகவழக்கம்போல் வலம்வராமல் மந்திரத்தால் ஆட்டை வலம் வரல் 
வேண்டுமென்று விளக்குகின்றது . 

பிராமணம் 3 
आ वर्तन वर्तयेत्याह ब्रह्मणवनमा वर्तयति । 


என்பது . 


உரை 


இதனால் , பிரமனே அவ்வாட்டை வலம் வந்தாக ஆகின்றது என்பதாம் . 


கருப்பப்பையை அறுக்கும் மந்திரப் பொருளை வெளிப்படையாகக் கூறுகின்றது . 

பிராமணம் 4 
वितेमिनभि तकरीमित्याह यथायजुरेवैतत् । 

என்பது . 


உரை 


ஆடே !, உனது கருப்பப்பையை அறுக்கின்றேன் என்றது முதலிய 
எசுர் மந்திரத்தின் பொருள் அவ்வாறே கொள்ளற்பாலது என்பதாம் , 


ஆட்டுக் குட்டியைக் காய்ச்சும்போது ஒழுகும் இரசத்தைப் பிடித்துவைப்பதற் 
தரிய மந்திரத்தில் , இந்து ( மீதந்த ஐசுவரியம் ) என்பதின் கருத்தைவிளக்குகின்றது 

பிராமணம் 5 
उरुद्रप्सो विश्वरूप इन्दुरित्याह प्रजा वै पशव इन्दुः प्रजयैवैनं पशुभिः 
समर्धयति । 

என்பது 


சோமயாக பரிசேடம் 


209 . 


பிர -4. அநு -1. ) 
மந்திரவுரை ) 


உரை. 


மிகுந்த ஐசுவரியம் என்னும் பொருள் கொண்ட இந்து 

ந்து என்னுஞ் 
சொல்லைக்கூறியதால் பிரசைகளும் பசுக்களும் ஐசுவரியவடிவங்களாதலின் 
இந்து எனப்படுகின்றன . இதனால் இவைகளிலிருந்து இந்தரசம் நிறைய 
உண்டாகும் என்பதாம் . 


ஆட்டுக்குட்டியைச் சாம்பரால் படுகின்ற மந்திரத்திலுள்ள , வான் மண் ( தயு 
பிருதிவீ ) என்னுஞ்சொற்களின் கருத்தைவிளக்குகின்றது 

பிராமணம் 6 
दिवं वै यज्ञस्य ज्यूद्ध गच्छति पृथिवीमतिरिक्तं तद्यन्न शमयेदार्तिमाछैद्यज 
मानो मही द्यौः पृथिवी च न इत्याह द्यावापृथिवीभ्यामेव यशस्य 
गृध्दं चातिरिक्त च शमयति ना ssर्तिमाछति यजमानः । 

என்பது 


உரை 


வேள்வியைப்பற்றிய அங்கத்தின் 

குறைவு மிகுதிகள் , வானையும் 
மண்ணையும் அடைகின்றன ; அதை 

நீக்காவிட்டால் 

வேள்வித்தலைவன் 
துன்புறுகின்றான் . ஆதலின் , வான் மண் என்னும் இரண்டுகளாலும் அதை 
நீக்கி , அதாவது ஆடுமாத்திரம் வேள்வியங்கமாக வேண்டியவிடத்து ஆட்டின் 
வயிற்றிலிருந்த குட்டி மிகுதியாய்விட்டமையை நீக்கிவிட்டு எசமானன் துன் 
பைவிலக்கிக்கொள்கின்றான் என்பதாம் . 


ஆட்டுக்குட்டியைச் சாம்பரால் முடிவைத்தல் வேண்டுமென்பதை விதிக்கின்றது 

பிராமணம் 7 
भस्मनामि समूहति स्वगाकृत्या अथो अनयोर्वा एष गर्भोऽनयोरेवेनं 
THI 


என்பது 


உரை 


கருப்பமானது ஆன்மாவுடன் கூடுதற்பொருட்டு குளிர்ந்த சாம்பரால் 
மூடப்படுகின்றது . மற்றும் , இக்கருப்பம் வான் மண் என்னுமிரண்டிலி 
மிருந்து உண்டானது ; ஆதலின் , இம்மந்திரத்தை ஓதி சாம்பரால் மூடலால் 
வானிலும் மண்ணிலும் இக்கருப்பம் வைக்கப்பட்டதாகின்றது என்பதாம் . 


- 


27 


210 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-3 

( பசுப்பிராயச்சித்த 
சூத்திரப்படி அவ்வாட்டுக்குட்டியின் நாபிக்க்தகீழ் ஒரு சிறிது அறுத்தெடுத்து 
அங்கயாகத்தோடும் , ஒருசிறிது அறுத்தெடுத்து சுவிஷ்ட கிருத்யாகத்திலுஞ் சேர்த்துக் 
கொள்ளல் வேண்டுமென்று வீதிக்கின்றது 

பிராமணம் 8 
यदवद्येदति तद्रेचयेद्यन्नावधेत्पशोरालेब्धस्य नाव घेत्पुरस्तान्नाभ्या अभ्यद . 
वद्यदुषरिष्टादन्यत्पुरस्ताद्वै नाभ्ये प्राण उपरिष्टादपानो यावानेव पशुस्त 
ஜார் 


* 


என்பது 


உரை 


ஆட்டுக்குட்டியின் இதயமுதலிய அங்கங்களை அறுத்தெடுக்கில் ஆட் 
டின் அங்கங்களிலும் அதிகப்படுகின்றன . ஆதலின் , அறுத்தெடுக்காவிடின் 
குறித்த ஆட்டின் அங்கங்கள் அறுத்தெடுக்காதனவாகின்றன . இவ்விருவகைக் 
குற்றங்களும் நீங்குதற்பொருட்டு ஆட்டுக்குட்டியின் நாபியின்மேலும் கீழும் 
சிறிதுசிறிது அறுத்தெடுத்தல் வேண்டுமென்பதாம் . எனவே , மேலே பிராண 
னும் கீழே அபானனும் இருத்தலின் எல்லா அங்கங்களும் அறுத்தெடுத் 
ததற்கு ஒப்பாகின்றன என்பதாம் . 


அவ்வாட்டுக் குட்டியின் முன்காலை அறுத்து சிபிவிஷ்ட,, என்னுந்தேவதைக்கு 
ஓமஞ்செய்தல் வேண்டு மென்றுவிதிக்கின்றது 

பிராமணம் 9 
विष्णवे शिपिविष्टाय जुहोति यद्वयज्ञस्यातिरिच्यते यः पशोभमा या 
पुष्टिस्तद्विष्णुश्शिपिविष्टोऽतिरिक्त एवातिरिक्तं दधात्यतिरिक्तस्य शा . 


| 


என்பது 


உரை 


ஒரு வேள்வித் 


விஷ்ணுவடிவம் வேள்வியாம் , பசுக்கள் சிபிகள் , எனப்படுகின்றன 
என்று மற்றொருசுருதிகூறுதலின் , பசுக்களுக்கு இறையாகிய 
தெய்வம் சிபிவிஷ்ட ; எனப்படும் . அதன் பொருட்டு ஹோமஞ்செய்தல் வேண்டு 
மென்பதாம் . வேள்வியின் அங்கங்கள் குறிப்பிட்டதைவிட மிகுதிப்படல் , 
குறித்ததைவிட வேறாதல் , பசுவில் புஷ்டிவளர்தல் என்பன அனைத்தும் 
விஷ்ணுவின் அதீனங்களாகின்றன . ஆதலின் , விஷ்ணுவிற்கு இவ்வோமஞ் 
செய்யில் மிகுதியான து நிலைநாட்டப்பட்டதாம் அக்குற்றமும் சாந்தப்படும் 
என்பதாம் . 


பிர .4 , அநு .1 ) காமிய விகிருதி யாகங்கள் 

211 
மந்திரவுரை ) 
இவ்வேள்வியில் கொடுக்கவேண்டிய தட்சிணை இது வெனவிதிக்கின்றது 

பிராமணம் 10 


अष्टापड्डिरण्यं दक्षिणाऽष्टापदी ह्येषाऽऽत्मानवमः पशोराप्त्यै । 


என்பது 


உரை . 

. 


எட்டுப்புள்ளிகள்வைத்த ஒருபொன் தகட்டை தட்சிணையாகக் கொடுத் 
தல்வேண்டும் . ஏனெனின் ? ஆட்டுக்கும் அதன் குட்டிக்கும் சேர்த்து எட் 
டுக்கால்களான தால் அவைகட்கொப்பாமென்க. பசுவின் உடம்பும் ஆன்மாவும் 
ஒன்பதாவதாம் எனவுணர்க. இதனால் பசுக்கள் கிடைக்கின்றன என்பதாம் . 


மேற்கூறிய பொன்னை பட்டாடையின் நுனியில்முடிந்து இரண்டு மூன்று முறை 
அவ்வாடையாற் சுற்றிக் கொடுத்தல் வேண்டுமென்பதை விதிக்கின்றது 

பிராமணம் 11 
अन्तरकोश उष्णीषणाऽऽविष्टितं भवत्येवमिव हिं पशुरुल्बमिव चर्मेव 
मा समिवास्थीव यावानेव पशुस्तमाप्त्वाञ्च रुन्धे । 


என்பது 


உரை 


பொன்னைவைத்து முடிந்த முடிச்சின்மேல் . பட்டாடையாற் சுற்றல் 
வேண்டும் . அது , கருப்பத்தின்பைக்கு ஒப்பாகின்றது . அதற்கு மேலே சுற்றி 
யது தோல்போலாம் . அதற்குமேல் சுற்றுகின்றது எலும்புகளாகின்றது . 
அதற்குள்ளிருக்கும் பொன் ஆட்டுக்குட்டியாம் . இவ்வாறு தட்சிணை கொடுக் 
கில் பசுவாந் தன்மை நிறைந்து பசு தன துவசப்படுகின்றது என்பதாம் . 


இப்போது இத்தகைய ஓமத்துடன் செய்யுப் வேள்விக் கருமத்தை விதிக் 
கின்றது 

பிராமணம் 12 


यस्यैषा यज्ञे प्रायश्चित्तिः क्रियत 

दृष्ट्या 

वसीयान्भवति । 


என்பது 


212 


கிருஷ்ண எசுர்வேததைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( வாயவீய்ப் 


உரை 


எவ்வேள்வித்தலைவன் , ஆடு சினையாயிருந்ததை முன்னிட்டுச்செய்யும் 
இந்த ஹோமமாகிய வேள்வியங்கத்துடன் வேள்வியைச் செய்கின்றானோ 
அவன் மிகுந்த தனமுடையவனாகின்றான் என்பதாம் . 


. 


முதலநுவாகம் 
முற்றிற்று . 


இரண்டாமதுவாக விடயச் சுருக்கம் 


आ वायो इत्युपाकुर्यादाकूत्यै पञ्चभिहुतिः । 
त्वं गच्छन्ती मन्त्रयित्वा हन्यमानामजेतिच ॥ १ ॥ 
तन्तुं वपाहुतिस्तद्वदनुल्बेति हविर्हतिः । 
मन शेषान्भक्षयन्ति मन्त्रा एका दशेरिताः ॥ २ ॥ 


ஐசுவரியத்தை விரும்பி செய்யும் வாயவீய பசுவில் , உபாகரணஞ்செய்தல் 
ஐந்துஹோமங்கள் செய்தல் , சாமித்திரத்திற்கு ஓட்டிக்கொண்டுபோகும்போது 
போற்றல் , கொல்லும்போது போற்றல் , வபையை ஹோமஞ்செய்தல் , அவியை 
ஓமஞ்செய்தல் , அவியின் மிச்சத்தை யருந்தல் என்பது . 


மூன்றாங் காண்டம் நான்காம் பிரபாடகம் 


இரண்டாவது அநுவாகம் 


இரண்டுபஞ்சாதிக்குமேல் பதின்மூன்றுபதங்களைக் கொண்டது . 

ஐசுவரிய முதலியவைகளை விரும்பியவனுக்கு ஆட்டைக்கொன்று வேட் 
கும் விதியைக்கூறும் மந்திரங்கள் . 


आ वायो भूष शुचिपा उप नस्सहस्रं ते नियुतो विश्ववार । 
उपो ते अन्धो मधमयामि यस्य देव दधिषे पूर्वपेयम् । आकृत्यै 
त्वा कामाय त्वा समृधै त्वा किक्किटा ते मनः प्रजापतये स्वाहा 


- 


சோமயாக பரிசேடம் 


213 


-- 


- 


91-4,43-2 ] 
பசுவேள்வி ) 

किक्किटा ते प्राणं वायवे वाहाँ किक्किटा ते चक्षुस्सूर्याय स्वाहा 
किक्किटा ते श्रोत्रं द्यावापृथिवीभ्या ५ स्वाहां किक्कियटा ते वाच५ 
सरस्वत्यै स्वाहा ॥१ ॥ त्वं तुरीया वशिनी क्शासि सकृयत्वा मनसा 
गर्भ आऽशयत् । वशा त्वं वशिनी गच्छ देवान्त्सत्यास्सन्तु यज 
मानस्य कामाः । अजाऽसि रयिष्ठा पृथिव्या सौदोर्ध्वाऽन्तरिक्षमुप 
तिष्ठस्व दिवि ते बृहद्भाः । तन्तु तन्वरजसो भानुमन्विहि ज्योति 
मतः पथो रक्ष धिया कृतान् । अनुल्वणं वयत जोगुवामपो मनुर्भव 
जनया दैव्यं जनम् । मनसो हविरसि प्रजापतेर्वर्णो गात्राणां ते 
गात्रभाजो भूयास ॥२ ॥ 


இதில் ஐசுவரியத்தை விரும்பியவன் வாயவீய ஆட்டைக் கொன்று வேட்பானுக் 
என விதிக்கின்றது 


உபாகரண மந்திரம் 


மந்திரம் 1 
आवायो भूष शुचिपा उप नस्सहस्रं ते नियुतो विश्ववार । उपो ते अन्धो 
मद्यमयामियस्य देव दधिषे पूर्वपेयम् । 


என்பது 


உரை 


வாயுவே ! நீ வந்து இவ்வாட்டை அலங்காரஞ்செய்வாயாக . சுத்தமாகிய 
அவியைப்பாதுகாப்போய் ! நீ , எம்மைக்குறித்து வருவாயாக . உலகில் வியா 
பித்திருப்போய் ! உனக்கு , நியுத் , என்னுங் குதிரைகள் ஆயிரக்கணக்காய் 
இருக்கின்றன . உனது அவியாகிய அன்னம் ( பசு ) களிப்பைத் தருவதாம் . 
ஆதலின் உனக்கருகில் வருகின்றேன் . அதாவது , சோமத்திற்கு ஒப்பான 
தென்று கொள்ளும் பசுவாகிய அவியுடன் உனக்கருகில் வருகின்றேன் 


என்பது . 


214 கிருஷ்ண எசுர்வேத் தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -3 

( வாயவீயப் 
ஆட்டை , கொள்ளியாற் சுற்றும்போது செய்யும் ஐந்துஹோம மந்திரங்கள் 

மந்திரம் 2 - 6 
आकूत्यै त्वा कामाय त्वा समृधे त्वा किक्किटा ते मनः प्रजापतये स्वाहा 
किक्किटा ते प्राण वायवे स्वाहा किक्कटा ते चक्षुस्सूर्याय स्वाहा 
किक्कटा ते श्रोत्रं द्यावापृथिवीभ्या स्वाहा किक्किटाते वाचरसरस्व 
னா 


( 


என்பது 


உரை 


பசுவே ( ஆடே )! எனது எண்ணங்கைகூடுதற்பொருட்டு இந்தநெய் உன்னை 
யடைந்து , வேண்டியவற்றை பாதுகாத்தற் பொருட்டு உன்னை அழைத்து 
நிறைந்தசம்பத்துக் கிடைத்தற்பொருட்டு உன்னையடைந்து 

நாக்கை 
மடித்து சீக்கா அடிக்கும் ஒலியோடுகூட . உன் மனதைக் களிப்படையச் 
செய்து பிரசாபதியின் பொருட்டு அர்ப்பணமாகுக . ஈண்டு ஆடு முதலியவை 
களை ஒன்று சேர்த்து தன்னை நோக்கும்படி செய்தற்பொருட்டு சீக்கா அடித் 
தலாம் ; அது , உனது பிராணனாம் . அப்பிராணனைக் களிப்படையச்செய்து 
விட்டு இந்தநெய் வாயுவிற்கு அர்ப்பணமாகுக . சீக்கா அடித்தல் உனது கண 
ணாம் அதைக் களிப்பித்துவிட்டு இந்தநெய் சூரியனுக்கு அர்ப்பணமாகுக. 
சீக்கா அடித்தல் உனது செவியாம் அதைக் களிப்பித்து விட்டு இந்த நெய் 
வான் மண் என்னுமிரண்டிற்கும் அர்ப்பணமாகுக . சீக்கா அடித்தல் உனது 
வாக்காம் அதைக் களிப்பித்துவிட்டு இந்தநெய் சரசுவதிக்கு அர்ப்பணமாகுக் 
என்பதாம் . 

ஈண்டு , " எனது எண்ணங் கைகூடுதற்கும் , வேண்டியவற்றைப் பாது 
காத்தற்பொருட்டும் , நிறைந்த சம்பத்தையடைதற்பொருட்டும் என்பதை 
ஏனைய மந்திரங்களுடனுஞ் சேர்த்துக்கொள்க . 
ஆட்டைக் கொல்லுஞ்சாலைக்குக் கொண்டுபோம்போது அதைப்போற்றல் 

மந்திரம் 7 
त्वं तुरीया वशिनी बशाऽसि सकृद्यत्त्वा मनसा गर्भ आशयत् । पशा 
त्वं वशिनी गच्छ देवान्त्सत्यास्सन्तु यजमानस्य कामाः । 


என்பது 


உரை 


மலட்டு ஆடே ! நீ மேலே கூறப்படும் மூவுலகங்களுக்கும் மேலாகிய நான் 
காவதாக இருக்கின்றாய் . நீ இந்திரியத்தை அடக்கியதால் மலடாக இருக் 
கின்றாய் . ஒருமுறை ஆண் சேர்க்கையை விரும்பியதால் உனது வயிற்றில் 


சோமயாக பரிசேடம் 


பிர -4 , அ.நு -2 ) 
பசுவேள்வி ) 


215 


கருப்பந்தங்கிற்று . ஆயினும் இரண்டாம்முறை மூன்றாமுறை சினைப்படா 
மையின் மலடுமானாய் . அல்லது வேறுகுட்டியின்மையின் மலடாம் . அக் 
தகைய நீ அவியாய் தேவர்களையடைவாயாக . அதனால் எசமானுடைய விருப் 
பம் உண்மையுடையனவாகுக என்பதாம் . 


ஆட்டைக் கொல்லும்போது போற்றுதல் 


மந்திரம் 8 
अजासि रयिष्ठा पृथिव्याश्सीदोध्योऽन्तरिक्षमुप तिष्ठखदिवि ते बृहद्भाः । 


என்பது 


உரை 
ஆடே ! நீ , ஆட்டுத்தன்மையாகிய சாதியையுடையதா யிருக்கின்றாய் . 
வடிவில் தேவர்கட்கு அவியென்னுந்தனமாக இருக்கின்றாய் . அத்தகைய நீ 
முதலில் மண்ணில் உட்காருவாவாயாக. அதினின்று மேல் அந்தரிக்கத்தை 
அடைவாயாக . பிறகு பேரொளியுடன் சுவர்க்கத்திலிருப்பாயாக . இவ்வாறு 
மூன்றுலகங்களிலும் இருப்பாயாக என்பதாம் . 


வபையை ( ஈரல்ஜவ்வை ) ஹோமஞ்செய்தல் 


மந்திரம் 9 
तन्तु तन्वरजसो भानुमन्विहि ज्योतिष्पतः पथो रक्षधिया कृतान् । 


என்பது 


உரை 


ஆடே ! நீ , இரசவடிவாகிய அவியை வளர்த்துக்கொண்டு சூரியனைப் 
பின்பற்றுவாயாக , மற்றும் , தேடியதும் ஒளியுடையதுமாகிய எமது சுவர்க்க 
வழியிலிருந்து எம்மைப்பாதுகாப்பாயாக என்பதாம் . 


ஆட்டின் அங்கங்களை ஹேர்மஞ்செய்தல் 

மந்திரம் 10 
अनुल्वणं वयत जोगुवामपो मनुर्भव जनया दैव्यं जनम् । 


என்பது 


216 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -3 

( காமிய பசு 


உரை 


f 


இதய முதலிய அங்கங்களே ! நீங்கள் , தடையின்றி அங்க ஹோமம் 
முடிதற்பொருட்டு வேகப்போகின்ற எம்மை கருமங்கட்கு மாறுபடாதவர் 
களாகச் செய்வாயாக . பசுவே ! நீ மநுவைப்போல் உற்பத்தி செய்வதாவாய் . 
ஆதலின் , திவ்ய மனிதரைப் படைப்பாயாக . அதாவது இவ்வேள்வித்தலை 
வனை மறுபிறப்பில் தேவனாய்ப் பிறப்பிப்பாயாக என்பதாம் . 


ஈந்த அவிகளை அருந்தல் 


மந்திரம் 11 


मनसो हविरसि प्रजापतेर्वर्णो गात्राणां ते गात्रभाजो भूयास्म । 

என்பது 


உரை 


பசுவே ! நீ , மனதால் எண்ணத்தக்க தேவர்களின் அவியாக இருக்கின் 
றாய் . பிரசாபதியின் வடிவாயிருக்கின்றாய் . அத்தகைய உனது அங்கங்களை 
அருந்துவதால் யாம் உறுதியுடைய அங்கங்களை யுடையவர்களாவோம் 
என்பதாம் . 


இரண்டாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


மூன்றாங் காண்டம் நான்காம் பிரபாடகம் 


மூன்றாவது அநுவாகம் 
ஏழு பஞ்சாதிகட்குமேல் நாற்பத்திரண்டு பதங்களைக்கொண்டது . 
காமிய பசுவைக்கொன்று வேட்கும் விதியைக் கூறும் பிராமணங்கள் 

इमे वै सहाऽऽस्तां ते वायुव्यवात्ते गर्भमदधातां त ५ सोमः प्राज 
नयदग्निरग्रसत स एतं प्रजापतिराग्नेयमष्टाकपालमपश्यत्तं निरवपत्ते 
नैवैर्नामनेरधि निरक्रीणात्तस्मादप्यन्यदेवत्यामालभमान आग्ने 


-- 


| 


9r - 4 , 48-3 ]] சோடியாக புரிசேடம் 

217 
காமிய்பசு ) 

यमष्टाकपालं पुरस्तान्निपेग्नेरेवैनामधि निष्क्रीयाऽऽ लभते यत् 
॥ १॥ वायुय॑वात्तमाद्वायव्या यदिमे गर्भमदधाता तसाया 
वापृथिव्यां यत्सोमः प्राजनयदग्निरग्रसत तसादग्नीषोमीया यदनया 
वियत्योगिवदत्तात्सारस्वती यत्प्रजापतिरग्नेरधि निरक्राणात्त 
सात्प्राजपत्या सा वा एषा सर्वदेवत्या यदजा वशा वायव्यांमा 
लभेत भूतिकामो वायु क्षेपिष्ठा देवा वायुमेव खेन ॥ २ ॥ 
भागधेयेनोप धावति स एवैन भतिं गमयति द्यावापृथिव्यामा 
लभेत कृषमाणः प्रतिष्ठाकामो दिव एवास्म पर्जन्यो वर्षति व्य 
स्यामोषधयो रोहन्ति समधुकमस्य सस्यं भवत्यग्नीषोमीयामा लभेत 
यः कामयेतान्नवानन्नादस्स्यामित्यग्निनैवान्नमव॑ रुन्धे सोमे नान्नाद्य 
मन्नवानेवान्नादो भवति सारस्वतीमा लभेत यः ॥३ ॥ ईश्वरो 
वाचो वदितोस्सन्याचं न वदेद्वाग्वै सरस्वती सरस्वतीमेव खन 
भागधेयेनोप धावति सैवामिन्वाच दधाति प्राजापत्यामा लभेत यः 
कामयेतानभिजितममि जयेयमिति प्रजापतिस्सर्वा देवता देवता 
भिरेवानभिजितमभि जयति वायव्ययोपाकरोति वायोरेवैनामवरु 
ध्याऽऽ लभत आकृत्यै त्वा कामाय त्वा ॥४ ॥ इत्याह यथाय 
जुरेवैतत्किक्किटाकार जुहोति किक्किटाकारेण वै ग्राम्याः पशवो रम 
न्ते प्राऽऽरण्याः पतन्ति यत्किक्किटाकार जुहोति ग्राम्याणां पशूनां 
धृत्यै पर्यग्नौ क्रियमाणे जुहोति जीवन्तीमैवैना सुवर्ग लोकं गम 
यति त्वं तुरीया वशिनी वशाऽसीत्या॑ह देवत्रैवैनी गमयति सत्या 


- 


28 


218 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( காமீயபசு 
सन्तु यजमानस्य कामा इत्याहैष वै कामः ॥ ५॥ यजमानस्य 
यदनात उदृचं गच्छति तसादेवाहाजाऽसि रयिष्ठेत्याहैप्ववैना 
लोकेषु प्रति ष्ठापयति दिवि ते बृहद्भा इत्याह सुवर्ग एवास्म लोके 
ज्योतिर्दधाति तन्तु तन्वरजसो भानुमन्विहीत्याहेमानेवास्मै लोका 
ज्योतिष्मतः करोत्यनुल्वणं वयत जोगुवामप इति ॥६ ॥ आह 
यदेव यज्ञ उल्वणं क्रियते तस्यैवैषा शान्तिमनुर्भव जनया दैव्यं 
जनमित्याह मानव्यो वै प्रजास्ता एवाऽऽद्याः कुरुते मनसो हविर 
सीत्यांह खगाकृत्यै गात्राणां ते गात्रभाजो भूयासेत्याहाऽऽशिष 
मेवैतामा शास्ते तस्यै वा एतस्या एकमेवादेवयजनं यदालब्धाया 
मभ्रः ॥७ ॥ भवति यदालब्धायामभ्रस्स्यादप्सु वो प्रवेशयेत्सवा 
वा प्राश्नीयाद्यदप्सु प्रवेशयद्यज्ञवेशसं कुर्यात्सर्वा मेव प्राश्नीयादि 
न्द्रियमेवाऽऽत्मन्धत्ते सा वा एषा त्रयाणामेवावरुद्धा संवत्सरसदः 
सहस्रयाजिनो गृहमेधिनस्त एवैतयां यजेरन्तेषामेवैषाऽऽप्ता ॥८ ॥ 


இதில் காமியபசுவைக்கொன்று வேட்கும் விதியைக் கூறுவதில் , முதலாவது 
அப்பசுவைக் கொல்லுவோன் செய்யத்தக்க எட்டுக்கபாலப் புரோடாசத்தை விதித் 
தற்பொருட்டுப் புகழ்கின்றது 


! 


பிராமணம் 1 
इमे वे सहा ss स्तां ते वायुयवात्त गर्भमदधातां त ५ सोमः प्राजनयदग्नि 
रग्रसत स एतं प्रजापतिराग्नेयमष्टाकपालमपश्यत्तं निरवपत्तनैवैनामग्ने 
रधि निरक्रीणात् । 

என்பது 


। 


.. 


சோமயாக பரிசேடம் 


219 


பிர -4 , அநு -3 ) 
காமியபசு ) 


உரை 


முன்னொரு போது வானும் மண்ணும் ஒன்றுபட்டிருந்தன . அவற்றை 
வாயு பிரித்துவிட்டது . மீண்டும் அவை வாயுவுடன் கூடிக்கொண்டிருந்தன 
அப்போது மலட்டு ஆட்டை கருப்பங்கொண்டன . அதை , சோமன் பிறக் 
கும்படி செய்தனன் . உண்டாகிய இம்மலட்டு ஆட்டை அக்கினி விழுங்கி 
விட்டது . பிறகு , அக்கினிக்குப் புரோடாசஞ்செய்துவைத்ததால் அக்கினி 
யிடத்திலிருந்து மலட்டு ஆடு வெளியில் வரப்பெற்றது என்பதாம் . 


மேற்கூறிய இஷ்டியை விதிக்கின்றது 

பிராமணம் 2 
तस्मादप्यन्यदेवत्यामालभमान आग्नेयमष्टाकपाले पुरस्तान्निवपेंदोरेवैना 
मधि निष्क्रीया ssलभते । 


என்பது . 


உரை. 


பிரசாபதியானவர் அக்கினியிடத்திலிருந்து ஆட்டைக்கொண்டுவந்தனர் 
ஆதலின் , அக்கினி, மலட்டு ஆட்டுக்கு வேறு தேவதையாகும் . அங்கனமாயி 
னும் எங்கும் ஆட்டைக் கொல்வதற்குமுன் அக்கினிக்குப் புரோடாசத்தைச் 
செய்தல் வேண்டும் . அப்புரோடாசத்தால் அக்கினியிடத்திலிருந்து மலட்டு 
ஆட்டை எடுத்து அதைக்கொல்வதில் முயன்றவனாகின்றான் என்பதாம் . 


பசுவி ( ஆட்டி ) ன் தேவதையினுடைய சிறப்புக்கூறப்படுகின்றது 

பிராமணம் 3 
यद्वायुर्व्यवात्तस्माद्वायव्या यदिमे गर्भमदधातां तस्माद्यावापृथिव्या य 
स्लोमः प्राजनयदग्निरग्रसत तस्मादग्नीषोमीया यदनयोवियत्योर्वागवद 
त्तस्मात्सारस्वती यत्प्रजापतिरग्नेरधि निरक्रीणात्तस्मात्प्राजापत्या सावा 
एषा सर्वदेवत्या यदजा वशा । 


என்பது . 


உரை 


கூடியிருந்த வானையும் மண்ணையும் வாயு பிரித்துவிட்டு வாயுவால் கருப் 
பந் தரித்ததால் வாயுவும் , பிறப்பித்ததால் சோமமும் , விழுங்கியதால் அக்கினி 
யும் இவ்வாட்டிற்குத் தேவதைகளாகின்றன . வானையும் மண்ணையும் பிரிக்கும் 


220 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( காமியபசு 
போது மூங்கிலைப்போல் ஒலியுண்டான தால் ஒலிவடிவாகிய சரசுவதியும் 
தேவதையாவள் . அக்கினியிடத்திலிருந்து வாங்கியதால் பிரசாபதியும் இம் 
மலட்டு ஆட்டிற்குத் தேவதைகயாவன் என்பதாம் . 


அவற்றுள் ஐசுவரியத்தையடைதற் பொருட்டு இன்னதேவதை என்று விதிக் 
கின்றது 

பிராமணம் 4 
वायव्यामा लभेत भूतिकामो वायुर्वै क्षेपिष्ठा देवता वायुमेव स्वेन भाग 
धेयेनोप धावति स एवैनं भूतिं गमयति । 


என்பது . 


உரை . 


ஐசுவரியத்தை விரும்பியவன் வாயுவின் ஆட்டைக் கொன்று வேள்வி 
செய்யில் , மிகவிரைவில் பயனையளிக்கும் வாயு தேவதை இவனுக்கு ஐசுவரி 
யத்தைக்கொடுக்கின்றது என்பதாம் . 


பயிரிடுகின்றவன் பயிர்கள் தழைய விரும்பில் இன்னதேவதை என்றுவிதிக்கின்றது 

பிராமணம் 5 
द्यावापृथिव्यामा लभेत कृषमाणः प्रतिष्ठाकामो दिव एवास्म पर्जन्यो 
वर्षति व्यस्यामोषधयो रोहन्ति समधुकमस्य सस्य भवति । 


என்பது 


உரை . 


வானுலக 


பயிர்கள் தழைத்து வளரவேண்டுமென்று விரும்பியவன், 
மண்ணுலகங்களின் பொருட்டு மேற்கூறிய மலட்டு ஆட்டைக்கொன்று 
வேட்பானாக . அதனால் வானில் மழை பெய்யும் . மண்ணில் பயிர்கள் வளரும் . 
இவ்வா 
வாறு இவனுக்கு பயிரின் சம்பத்து நிறைய உண்டாகின்றது என்பதாம் . 


உணவுப் பொருள் நிறையையும் , அதை அருந்தும் வன்மையையும் விரும்பியவ 
னுக்கு இன்ன தேவதைஎன்று விதிக்கின்றது 

பிராமணம் 6 
अग्नीषोमीयामा लभेत यः कामयेतानवाननादस्स्यामित्यग्निनैवानमय 
रुग्धे सोमेनानाद्यमनवानेवान्नादो भवति । 


என்பது 


சோமயாக் பரிசேடம் 


பிர -4 , அ.இ -31 
காமியபசு ) 


221 


உரை 


உணவுப் பொருளையும் அருந்தும் வன்மையையும் விரும்பியவன் , 
அக்கினி சோமர்களின் பொருட்டு மேற்கூறிய மலட்டு ஆட்டைக்கொன்று 
வேட்கில் அதனால் களிப்புற்ற அவர்களால் அவ்விரண்டையும் அடைகின் 
ன் என்பதாம் . 


அரசன் முதலானேர் சபைகளிலுள்ள சபையோர் இரமிக்கும்படி செய்யும் 
வாக்கை விரும்பியவனுக்கு இன்னதேவதை என்றுவிதிக்கின்றது 

பிராமணம் 7 
सारस्वतीमा लभेत य ईश्वरो वाचो वदितोस्सन्वाचं न वदेद्वाग्वै सर 
स्वती सरस्वतीमेव स्वेन भागधेयेनोप धावति सेवास्मिन्वाचे दधाति । 


என்பது 


உரை 


வேத சாத்திரங்களைக்கற்று பெரும் பேச்சாளனாயிருந்தும் அவையில் 
பேசுவதற்கு நாவெழா தவன் மேற்கூறிய மலட்டு ஆட்டை , சரசுவதிதேவதை 
யின்பொருட்டுக்கொனறு வேட்கில் அதனாற் களிப்புற்ற சரசுவதிதேவி இவ 
னுக்கு வாக்குவளப்பத்தைக் கொடுக்கின்றாள் என்பதாம் . 


வேறேபாயத்தாலும் அடைய முடியாத பயனையடைய விரும்பியவனுக்கு 
இன்னதேவதை என்று விதிக்கன்றது 

பிராமணம் 8 
प्राजापत्यामा लभेत य . कामयेतानभिजितमभि जयेयमिति प्रजापतिः 
सर्वा देवता देवतामिरेवानभिजितमभि जयति । 


என்பது 


உரை. 
வெல்ல முடியாததை வெல்ல விரும்பியவன் எல்லாத் தேவதைகளின் 
வடிவாகிய பிரசாபதிக்கு மேற்கூறிய ஆட்டைக்கொன்று வேள்விசெய்யில் 
எல்லாத் தேவதைகளாலும் வெல்லமுடியாததையும் வெல்கின்றான் 
பதாம் . 


என் 


222 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காணடம் -3 

( காமியபசு 
ஆவாயோபூஷக , என்னும் இருக்கை விநியோகப் படுத்துகின்றது 

பிராமணம் 9 
वायव्ययोपाकरोति वायोरेवैनामवरुध्याऽऽलभते । 


என்பது , 


உரை . 


வாயுவின் ஆட்டை உபாகரணஞ் செய்கின்றவன் , வாயுவிற்கே இவ் 
வாட்டைத்தேடி கொன்று வேட்கின் றவனாகின்றான் என்பதாம் . 


இனி , ஹோம மந்திரங்களின் விளக்கவுரையைக் கூறுகின்றது 


பிராமணம் 10 


आकूत्यै त्वा कामायत्वेत्याह यथायजुरेवेतत् । 


என்பது 


உரை. 


ஆகூத்யை , என்பது முதலிய மந்திரங்களால் ஹோயஞ்செய்தல் வேண்டு 
மென்றது அவ்வெசுரிற் சொல்லியவண்ணமேயாம் என்பது . 


ஆட்டிற்கு விருப்பமாகிய நாவினாற் சீட்டியடிக்கும் ஒலியுடன் ஹோமத்தை விதிக் 
கின்றது 

பிராமணம் 11 


किक्किटाकारं जुहोति किक्किटाकारेण वै ग्राम्याः पशवो रमन्ते प्रा ss . 
रण्याः पतन्ति यत्किक्किटाकारं जुहोति ग्राम्याणां पशूनां धृत्यै । 


எனபது 


உரை 


ஆகூத்யை , என்னும் மந்திரத்தை ஓதி நாவினுனியால் சீட்டியடிக்கும் 
ஒலியைச் செய்துகொண்டு பிறகு ஹோமஞ்செய்தல்வேண்டும் . அவ்வொலி 
யால் காட்டு விலங்குகள் ஓடுகின்றன . நாட்டுவிலங்குக்களும் விளையாடுகின் 
றன . ஆதலின் இவ்வொலி நாட்டிலுள்ள எருமை முதலியவைகளின் 
நலத்தின் பொருட்டாகின்றது என்பதாம் . 


பசு 


பிர -4 , அநு .3 ] காமிய விகிருதி யாகங்கள் 

223 
காமீயபசு ) 
இவ்வோமத்திற்கு காலம் இதுவென விதிக்கின்றது 

பிராமணம் 12 
पर्यनौ क्रियम णे जुहोति जीवन्तीमेवना ५ सुवर्ग लोकं गमयति त्वं तुरीया 
वशिनी वशासीत्याह देवनां गमयति । 


என்பது 


உரை. 


கொள்ளியால் ஆட்டைச் சுற்றும் போது இவ் வோமங்களைச் செய்தல் 
வேண்டும் செய்யில் , உயிருடன் ஆட்டை சுவர்ககத்திற்கு அனுப்பியதாகும் . 
ஏனெனின் ? மந்திரங்களில் மனமுதலானவைகளை பிரசர்பத்தியமுதலியவை 
களில் ஓமஞ்செய்தல்வேண்டுமெனக் கூறியிருத்தலின் என்க . 


கொண்டுபோகும் பசுவைத்துதிக்கும் மந்திரத்திலுள்ள, ( தேவான்கச்ச ) தேவர் 
களைக்குறித்து அடைவாயாக என்பதன் பொருளை விளக்குகின்றது 

பிராமணம் 13 
सत्यास्सन्तु यजमानस्य कामा इत्याहैष वै कामो यजमानस्य यदनातं उचं 
गच्छति तस्मादेवमाह । 


என்பது . 


உரை 


இவ்வேள்வி , தடையின்றி இனிது முடிய வேண்டு மென்பது எசமா 
- னனுடைய முக்கிய விருப்பமாம் . அது முடிவடைவதால் அப்பயன் உறுதி 
யாய் உண்டாமாதலின் வேட்போனுடைய விருப்பம் உண்மைய தாகுக 
என்று கூறுகின்றான் என்பதாம் . 


கொல்லும்போது போற்றும் மந்திரத்தில் மண்ணில் உட்காருவாய்ாக ,, என் 
பதன்கருத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் 14 


अजाऽसि रयिष्ठेत्याहैप्वेवेनां लोकेषु प्रतिष्ठापयति । 


என்பது . 


224 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை , காண்டம் -3 

( காமியபசு 


உரை 


நீ ஆடாயிருக்கின்றாய் மண்ணில் உட்காாருவாயாக என்ற தால் , மூன் 
றுலக்கங்களிலும் இப்பசு அமர்த்தப்பெற்றதாகின்றது என்பதாம் 


மந்திரத்தின்முடிவிலுள்ள பகுதியின்கருத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் 15 
दिविते बृहद्भा इत्याह सुवर्ग एवास्म लोके ज्योतिर्दधाति । 


என்பது 


உரை 


சுவர்க்கத்தில் பேரொளி என்றது , இவ்வெசமானன் பொருட்டு சுவர்க்கத் 
தில் ஒளியை உண்டாக்குகின்றான் என்பதாம் . 


வபையைஹோமஞ் செய்யும் மந்திரத்திரத்திலுள்ள பத :, என்னுஞ்சொல் 
உலகம் , என்னும் பொருண் மேல் நிற்கின்றது என்று காட்டுகின்றது 

பிராமணம் 16 
तन्तुं तन्वरजसो भानुमविहीत्याहेमानेवास्म लोकाज्योतिष्मतः करो 


என்பது 


உரை . 


அவியை வளர்த்து ஒளியைப் பெருக்குகின்றது என்றது , இம்மந்திரத் 
தால் ஹோமஞ்செய்யில் இவன்பொருட்டு உலகங்களை ஒளியுடையவைக 
ளாகச் செய்கின்றான் என்பதாம் . 


அவியின்ஹோம மந்திரத்தின் கருத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் 17 
अनुल्बणे वयत जोगुवामप इत्याह यदेव यज्ञ उल्बणं क्रियते तस्यैवैषा 
வரி : | 


என்பது 


சோமயாக பரிசேடம் 


225 


பிர -4 , அநு -3 ] 
காமியபசு ) 


உரை . 


விதியைக்கடந்து செய்யாமை என்றது , விதியைக்கடந்து செய்த குற் 
றத்திற்குச் சாந்தியாகின்றது என்பதாம் . 


அம்மந்திரத்தின் இரண்டாங்கூற்றிலுள்ள மநு , என்பதன் கருத்தைக் கூறுகின்றது 

பிராமணம் 18 


मनुर्भव जनया दैव्यं जनमित्याह मानव्यो वै प्रजास्ता एवा द्याः कुरुते । 


என்பது 


உரை 


மநுவாகுவாய் என்றது முதலியன , சுவாயம்புவ மநுப்பிரசாபதி வடிவ 
தால் அவரால் படைக்கப்பட்டவைகளனைத்தும் மானவ்ய மெனப்படு 

இம்மந்திரத்தால் அவைகளனைத்தும் போக்கியங்களாக்கப்படு 
கின்றன என்பதாம் . 


கின் றன . 


அவியின் சேடம் வயிற்றிற் சேரும்படி செய்ய் , மன , என்பது எனக்காட்டுகின்றது 

பிராமணம் 19 
मनसो हविरसीत्याह स्वगाकृत्यै । 

என்பது 


உரை 


மனத்திற்கு அவியாக இருக்கின்றாய் என்பது , சுவகாகாரமாகின்றது . அதா 
வது வயிற்றில் இனிதுபக்குவப்படுகின்றது எனக்கூறுகின்றது என்பதாம் . 


மேற்கூறிய மந்திரத்தின் இரண்டாம் பகுதியானது ஆசீர்வாதத்தை மேற் 
கொண்டது எனக் காட்டுகின்றது . 

பிராமணம் 20 
मात्राणां ते गात्रभाजो भूयास्मेल्याहाऽऽशिषमेवैतामा शास्ते । 

என்பது 
29 


226 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-3 

( காமியபசு 


உரை 


அவியையருந்தும் மந்திரத்தில் உடம்புகட்கு அவைகள் என்பது 
முதவியன சொல்லப்படுதலால் இவனுக்கு அது ஆசீர்வாதமாகின்றது என்பு 


தாம் . 


1 


இம் மலட்டு ஆட்டைக் கொன்று வேள்விச் செய்யக்கூடாதநாள் இதுவென, 
காட்டுகின்றது . 

பிராமணம் 21 
तस्यै वा एतस्या एकमेवादेवयजनं यदालन्धायामभ्रो भवति । 

என்பது . 


உரை 
வானம் மேகங்களால் மறைக்கப்பட்ட நாளில் இவ்வேள்வி கூடாது . 
மற்றோ, இன்று மேகங்கள் மறைக்கமாட்டா என்னும் உறுதிப்பாடு உண் 
டாகத்தக்க நாளில் இம்மலட்டு ஆட்டைக்கொன்று வேள்வி செய்தல் வேண்டும் 
என்பதாம் . 


மறதியால் செய்து மேக மறைப்புக்காணில் பிராயச்சித்தத்தைக் கூறுகின்றது 

பிராமணம் 22 


यदालन्धायामभ्रस्स्यादप्सु वा प्रवेशयेत्सवी वा प्राश्नीयात् । 


என்பது 


உரை . 


வேள்வி செய்யத்தொடங்கியபின்னர் மேகங்கள் மூடிக்கெள்ளில் , மீந்த 
அவியை நீரிற் போடல்வேண்டும் என்பது ஒருபட்சம் . மீந்த அவிமுழுதையும் 
அருந்திவிடல் வேண்டுமென்பதே சித்தாந்தம் என்பதாம் . 


மேற்கூறிய இருவகைகளையும் தெளிவாக்குகின்றது . 

பிராமணம் 23 
यदप्सु प्रवेशयेद्यज्ञवेशसं कुर्यात्सर्वामेव प्राश्नीयादिन्द्रियमेवाऽऽत्मन्धत्ते । 

என்பது 


t 


சோமயாக பரிசேடம் 


227 


பிர -4 , அநு -3 ) 
காமியபசு ) 


உரை 


நீரில் போட்டால் வேள்வி கெடும் . முழுதையும் அருந்தில் தன்னிடத் 
தில் இந்திரியம் நிலைப்படுத்தியதாகின்றது என்பதாம் , இது சூத்திரத்திலுங் 
கூறப்பட்டதாம் . 


மலட்டு ஆட்டைக்கொன்று வேட்பதற்கு உரிய அதிகாரி இன்னவன் என்று 
விளக்குகின்றது 

பிராமணம் 24 


सा वा एषा त्रयाणामेवावरुद्धासंवत्सरसदस्सहस्त्रयाजिनो गृहमेधिन 
स्त एवैतया यजेरन्तेषामेवैषाऽप्ता । 


என்பது 


உரை . 


" கவா மயனம் முதலிய ஒருவருட சத்திரயாகத்தைச் செய்தவன் , 
ஆயிரம் பசுக்களைத் தட்சிணை கொடுத்தது யாதானுமொரு யாகத்தைச் செய்த 
ன் , ஒருவருடத்திற்குக் குறைந்த நாளில் யாதானுமொரு சத்திரயாகத்தைச 
செய்தவன என்னும் இமமூவரும் இத்தகைய மலட்டு ஆட்டால் வேள்வி 
செய்வதற்குரியவர்கள் என்பதாம் . 

மூன்றாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


4 - 5 - 7 மூன்று அநுவாக விடயச்சுருக்கம் 
9477177 என f TITTEYTI: | 
अमिरभ्यातानभन्त्रा अष्टादश यथाश्रुताः ॥ १ ॥ 
ऋताराष्ट भूतस्तद्वद्वाविंशतिरुदीरिताः । 


நான் காமநுவாகத்தில் ஜெயம் என்னும் பதின்மூன்று மந்திரங்களும் , 
ஐந்தாவதில் பதினெட்டு அப்யாதான மந்திரங்களும் , ஆறாவதில் , இராஷ்ட் 
பிருத் , என்னும் இருபத்திரண்டு மந்திரங்களும் கூறப்படுகின்றன . ஈண்டுப் 
பெரும்பாலும் இம்மூன்று அநுவாகங்களும் 

விநியோகப் 
படுவதால் விடயச் சுருக்கம் ஒன்றாகவே சொல்லப்பட்டது என்றுணர்க . 


ஒன்றாகவே 


228 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( ஜெயஹோமம் 
மூன்றாங் காண்டம் நான்காம் பிரபாடகம் 

நான்காவது அநவாகம் 
ஒரு பஞ்சாதிக்கு மேல் இருபததைந்து பதங்களைக்கொண்டது . 
ஜெயம் , என்னும் ஹோமமந்திரங்களைக் கூறுவது . பகைவரை 
வெல்லுதற் பொருட்டு செய்யப்படுவது . 


- 


चित्तं च चित्तिश्चाऽऽकूतं चाऽऽकूतिश्च विज्ञातं च विज्ञान 

च 
मनश्च शक्करीश्च दर्शश्च पूर्णमासश्च बृह , रथंतरं च प्रजापतिर्जया 
निन्द्राय वृष्णे प्रायच्छदुग्रः पृतनाज्यषु तस्मै विशस्समैनमन्त सर्वाः 
स उग्रस्स हि हव्यो बभूव देवासुरास्संयत्ता आसन्त्स इन्द्रः प्रजा 
पतिमुपांधावत्तमा एताञ्जयान्प्रायच्छत्तानजुहोत्ततो पै देवा असुंरा 
नजयन्यदर्जयन्तदज्जयांनां जयत्व स्पर्धमानेनैते होतव्या जयत्येव 
i HINI ? || 
ஜெயங்கள் என்னும் பதின்ழன்று மந்திரங்களைக்கூறுகின்றது 

மந்திரங்கள் 1 - 13 
चित्तं च चित्तिश्चाऽऽकूतं चाऽऽकृतिश्च विज्ञातं च विज्ञाने च मनश्च शक्क 
रीश्च दर्शश्च पूर्णमासश्च बृहच्च रथंतरं च प्रजापतिर्जयानिन्द्राय वृष्णे 
प्रायच्छदुनः पृतनाव्येषु तस्मै विशस्समनमन्त सस्स उग्रस्स हि 


हव्यो बभूव । 


என்பது . 


உரை. 


பொதுவாய் நிருவிகற்ப வுணர்ச்சியாலுணரப்படும் சிகரம் என்னும் 
பொருளும் , சித்தி என்னும் நிருவிகற்பஞானமும் எம்பால் உளதாகுக . மற் 
றும் , எண்ணிய பொருளும் எண்ணமும் , தெளிந்த பொருளும் தெளிவும் 
அந்தக் காரணங்களும் , கண் முதலிய வெளியிந்திரியங்களின் வன்மையும் , 
தரிசபூரணமாத யாக விசேடங்களும் , பிருகத் ரதந்தரங்கள் என்னும் சாமங்க 
ளும் எமக்கு உண்டாகுக . போருக்குச் செல்வதில் உக்கிரனாகிய பிரசாபதியான 

வேண்டியதைப் பொழியும் இந்தினுக்கு ஐெயத்திற்குக் காரணமான 


வன் 


பர -4 , அநு -4 ) சோமயாக பரிசேடம் 

229 
ஜெயஹோபம் ) 
இம் மந்திரங்களையளித்தனன் . அவ்விந்திரன் பொருட்டு பிரசைகளனைவரும் 
வணக்கஞ் செய்தனர் . அவ்விந்திரனும் , அப்பிரசைகட்கு நலத்தைக் கற்பிக் 
கின்றவனாயினன் . மற்றும் , இந்திரன் பொருட்டு பிரசைகளனைவரும் வணக் 
கஞ் செய்தனர் . அவ்விந்திரனும் , அப்பிரசைகட்கு கற்பிக்கின்றவனாயினன் . 
மற்றும் , இந்திரன் , ஹோமத்திற்குரியவனுமாகி விட்டனன் என்பதாம் . 
ஈண்டு , இரண்டு பதங்களைக் கொண்ட மூன்று மந்திரங்களையுடை 

இவற்றுள் பதின்மூன்றாவது மந்திர மாத்திரம் பத்தொன்பது மந்தி 
பங்களைக் கொண்டது . ஒவ்வொரு மந்திரத்திற்கும் சுவாஹா என்னு சொல் 
லைச் சேர்த்துக்கொள்ளல் வேண்டும் என்பதையுமுணர்க. 


யது . 


மேற்கூறிய மந்திரங்களால் ஹோமத்தைவிதித்தற் பொருட்டுப் புகழ்கின்றது 


பிராமணம் 1 
देवासुरास्संयत्ता आसन्स इन्द्रः प्रजापतिमुपाधावत्तस्मा एताञ्जयान्प्राय 
च्छत्तानजुहोत्ततो वै देवा असुरानजयन्यदजयन्तज्जयानां जयत्वम् । 


என்பது . 


உரை . 


முன்னர் , தேவர்கட்கும் அசுரர்கட்கும் போருண்டடானது . அக்கால் 
இந்திரன் பிரமாவையடைந்து எங்கட்கு வெற்றி வேண்டுமென்று வேண்டினான் . 
அப்போது பிரமன் இம்மந்திரங்களைக் கூறினன் . இவற்றைக் கொண்டு அசுரர் 
களை வென்றமையால் இவைகட்கு ஜெயம் என்று பெயர் என்பதாம் . 


அதை விதிக்கின்றது 
பிராமணம் 2 


स्पर्धमानेनते होतव्या जयत्येव तां पृतनाम् । 


என்பது 


உரை . 


. 


பகைவனையுடையவன் இவ்வோமங்களைச் செய்யில் பகைவனை வெல்கின் 
றான் என்பதாம் . 

நான்காம் அநுவாகம் 

முற்றிற்று . 


230 கிருஷ்ண எசுர்வேத் தைத்திரிய சங்கிதை காண்டம் -5 

( வசீகாரஹோமம் 
மூன்றாம் காண்டம் நான்காம் பிரபாடகம் 

ஐந்தாவது அநுவாகம் 
ஒருபஞ்சாதிக்கு மேல் பதினேழு பதங்களைக் கொண்டது . 
இதில் பகைவரை வசப்படுத்தும் அப்யாதானம் என்னும் ஹோம மந்தி 
ரங்கள் கூறப்படுகின்றன . 

अग्निभूतानामधिपतिम्स माऽवविन्द्र । ज्येष्ठानां यमः पृथिव्या 
वायुरन्तरिक्षस्य सूर्यो दिवश्चन्द्रमा नक्षत्राणां बृहस्पतिब्रह्मणो मित्रः 
सत्यानां वरुणोऽपा समुद्रस्त्रोत्यानामन साम्राज्यानामधिपति 


- 


- 


तन्माऽवतु सोम ओषधीना ५ सविता प्रसवाना ५ रुद्रः पशूनां त्व 
ष्टां रूपाणां विष्णुः पर्वतानां मरुतो गणानामधिपतयस्ते माऽवन्तु 
पितरः पितामहाः परेऽवरेततास्तता महा इह माऽवत । आसन्न न 
सिन्क्षत्रेऽस्यामाशिष्यस्यां पुरोधायोमसिन्कर्मनस्यां देवहूत्याम् 


॥१ ॥ 


அப்யாதானம் என்னும் மந்திரங்கள் 


Lobb 1. 18 


भग्नि तानानधिपतिस्स माऽवविन्द्रो ज्येष्ठानां यमः पृथिव्या वायुर 
न्तरिक्षस्य सूर्यो दिवश्चन्द्रमा नक्षत्राणां बृहस्पतिर्ब्रह्मणो मित्रस्सत्यानां 
वरुणोऽपा समुद्रस्त्रोत्यानामन्न ५ साम्राज्यानामधिपति तन्माऽवतु 
सोम ओषधीना सविता प्रसवाना ५ रुद्रः पशूनां त्वष्टा रूपाणां वि . 
ष्णुः पर्वतानां मरुतो गणानामधिपतयस्ते माऽवन्तु पितरः पितामहाः 
परेवरे ततास्ततामहा इह माऽवत । अस्मिन्ब्रह्मन्नस्मिन्क्षत्रे स्यामा 
शिष्यस्यां पुरोधायामस्मिन्कर्मनस्यां देवत्याम् । 

என்பது 


. 


சோமயாக பரிசேடம் 


பிர-4 , அந -5 ) 
வசீகராஹோடிம் ) 


231 


உரை 


இவ்வக்கினி உயிர்களுக்கு இறைவனாகும் அத்தகைய அக்கினி என்னைப் 
பாதுகாப்பதாகு . உலகபாலகர்களுக்குட் சிறந்தோனாகியவன் இந்திரன் அக்க 
கைய அவன் என்னைப்பாது காப்பானாக , இவ்வாறே , பிருதிவி , அந்தரிக்ஷம் , 
சுவர்க்கம் , நட்சத்திரம் , பிராமணசாதி என்பவைகட்கு இறைவர்களான 
எமன் என்னும் அக்கினி, வாயு , சூரியன் , சந்திரன் , பிருகற்பதி என்பவர்களும் 
என்னைப் பாதுகாப்பார்களாக . மெய்கூறுதலுக்கு இறைவனான மித்திரன் , 
கிணற்றுநீர் முதலியவைகட்கு இறைவனான வருணன், ஓடும் ஆறுகளுச்கு 
இறைவனான கடல் , எல்லாப் பூமிகளையும் ஆளுகின்றவனுடைய போக்கியப் 
பொருள்களுக்கு இறைவனாகிய அன்னம் என்னுமிவர்கள் என்னைப்பாது காப் 
பார்களாக . மற்றும், கொடிசெடிகள் , அநுக்ஞை பசு என்பவைகட்கு இறைவர் 
களான , சோமன் , சவிதா, உருத்திரன் என்பவர்கள் எம்மைப் பாதுகாப்பார் 
களாக . அஃதன்றியும் , கோவர்த்தனம் என்பது முதலான மலைகட்கு இறைவனா 
கிய விஷ்ணு ஆதித்தன் வசுக்கள் முதலானகணங்கட்கு இறைவர்களான வசுக் 
கள் என்பவர்கள் என்னைப் பாதுகாப்பார்களாக . மற்றும் , தகப்பன் , பாட்டன் 
என்பவர்களும் என்னைப் பாதுகாப்பார்களாக . நீண்ட நாட்பட்ட பிதிர்க்களும் , 
குறைந்த நாட்பட்ட பிதிர்க்களும் , இப் பிராமணகுலத்தில் , அரசனுடைய ஆசீர் 
வாதத்திலும் பிரசை பசுமுதலான பயன்களிலும் , நேரில் செய்யப்படும் இவ் 
வநுட்டான கருமத்திலும் தேவர்களை அழைக்கும் விஷயத்திலும் என்னைப் 
பாதுகாப்பார்களாக . இவற்றையும் , என்னையும் பாது காப்பார்களாக என் 
பதையும் எல்லா மந்திரங்களுடனுஞ் சோத்துக் கொள்க என்பதாம் 


ஈண்டு இதில் , பதினெட்டு மந்திரங்கள் உள்ளன . இவைகளால் பதி 
னெட்டு ஹோமங்கள் செய்தல் வேண்டும் . ஈற்றில் ஒவ்வொன்றிற்கும் 

என்பதையுஞ் சேர்த்துக் கொள்ளல் வேண்டு மென்பதையு முணர்க 


சுவாஹா, 


--- 


மூன்றாங் காண்டம் நான்காம் பிரபாடம் 

ஆறாவது அநுவாகம் 
இரண்டுபஞ்சாதிக்கு மேல் பதினெட்டுப் பதங்களைக் கொண்டது 
அப்யாதான ( வசீகார ) ஹோமங்களை விதிக்கும் பிராமணங்கள் . 

देवा वै यद्यज्ञेऽकुर्वत तदसुरा अकुर्वत ते देवा एतानभ्याताना 
नपश्यन्तानभ्यान्वित यद्देवानां कर्माऽऽसीदाध्यत तद्यदसुराणां न 


- 


- 


1 . 


232 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ RIT GirL - 3 

( வசீகாரஹோமம் 
तदायत येन कर्मणेर्सेत्तत्र होतव्या प्रश्नोत्येव तेन कर्मणा यद्विश्व 
देवास्समभरन्तसादभ्याताना वैश्वदेवा यत्प्रजापतिजयान्प्रायच्छत्त 
स्माज्जयांः प्राजापत्याः ॥ १॥ यद्राष्ट्रभृद्धी राष्ट्रमाऽददत तद्राष्ट्र 
भृताई राष्ट्रभृत्त्वं ते देवा अभ्यातानैरसुरानभ्यातन्वत जैयैरजयन्रा 
ष्टभृद्भी राष्ट्रमाददत यद्देवा अभ्यातानैरसुरानभ्यान्वित तदभ्याता 
नानामभ्यातानत्वं यज्जयरजयन्तज्जयांनां जयत्वं यद्राष्ट्रभृद्धी राष्ट्र 
माऽददत तद्राष्ट्रभृता राष्ट्रभृत्त्वं ततो देवा अभवन्पराऽसुरा यो 
भ्रातृव्यवान्त्स्यात्स एताजुहुयादभ्यातानरेव भ्रातृव्यानभ्यातनुते 
जयजयति राष्भृद्भी राष्ट्रमा दत्त भवत्यात्मना परांऽस्य भ्रातृव्यो 
भवति ॥ २ ॥ 
இதில் அப்யாதான மந்திரங்களின் விதிகூறப்படுகின்றது . 
வசீகார ஹோமஞ் செய்வதற்கு அதைப்புகழ்கின்றது 

பிராமணம் 1 
देवा वै यद्यज्ञेऽकुर्वत तदसुरा अकुर्वत ते देवा एतानभ्यातानानपश्यन्ता 
नभ्यातन्वत यद्देवानां कर्माऽऽसीदायत तद्यदसुराणां न तदाय॑त । 


- 


என்பது 


உரை 
தேவர்கள் வேள்வியில் எதைச் செய்தார்களோ, அதையே அசுரர்களுஞ் 
செய்தனர் . அதையுணர்ந்து தேவர்கள் அப்யாதானம் (வசீகாரம் ) என்னும் 
மந்திரஹோமங்களைக் கண்டுபிடித்து ஹோமஞ் செய்தனர் . அதனால் தேவர்க 
ளுடைய வேள்விக்கருமங்கள் நற்பயனையடைந்தன . அசுரர்களின் கருமச் 
செயல்கள் பயனற்றவைகளாயின என்பதாம் . 


அதை விதிக்கின்றது 

பிராமணம் 2 
येनकर्मणेर्सेत्तत्र होतव्या ऋध्नोत्येव तेन कर्मणा। 


என்பது 


சோமயாக பரிசேடம் 


பிர-4 , அநு -6 ] 
வசீகாரஹோமம் ) 


உரை 


எவன் எக்கருமத்தால் ஐசுவரியத்தை அடைய விரும்புகின்றானோ, அவன் 
அக்கருமத்தில் இத்தகைய அப்யாதானம் (வசீகாரம் ) என்னும் ஹோமங்க 
ளைச்செய்தல் வேண்டுமென்பதாம் . 


பகையுடையவன் , ஒன்றய்ச் செய்யப்படும் ஜெயம் , அப்யாதானம் , ராஷ்டிர 
பிருத் என்னும் மூவகைக்கருமங்களிலுஞ் செய்யவேண்டியஹோமத்தை விதித்கின்றது 

பிராமணம் 3 
यद्विश्व देवास्समभरन्तस्मादभ्याताना पैश्वदेवा यत्प्रजापति यान्प्राव 
च्छत्तस्माज्जयाः प्राजापत्यायद्राष्ट्रभृद्भी राष्ट्रमाऽददत तद्राष्ट्रभृता 
राष्ट्रभृत्त्व ते देवा अभ्यातानरसुरानभ्यातन्वत जयरजयन्राष्ट्रभृगी राष्ट 
माऽददत यद्देवा अभ्यातानेरसुरानभ्यातन्वत तदभ्यातानानामभ्या 
तानत्वं यज्जयरजयन्तज्जयानां जयध्वं यद्राष्ट्रभृद्धी राष्ट्रमाऽददत तद्राष्ट्र 
भृताराष्ट्र भृत्त्वं ततो देवा अभवन्पराऽसुराः । 


என்பது . 


உரை 
எல்லாத்தேவர்களுஞ் சேர்ந்து இந்த அப்யாதான மென்னும் ஹோமத்தைக் 
கண்டுபிடித்ததால் இது வைசுவதேவமெனப்படும் . பிரமன் , செயம் என்னும் 
ஹாமத்தை இந்திரன் பொருட்டு அருளிச்செய் கதால் அது பிராசாபத்தியம் 
எனப்படும் . மேல்ஏழாம நுவாகத்திற் கூறப்படும் ஹோமம் தேவர்கள் ராஷ்டிர 
பிருத் என்னும் மந்திரத்தால் அசுரர்களுடைய இராச்சியத்தைக் கைப்பற்றிக் 
காண்டார்களாதலின் அது ராஷ்டிர பிருத் எனப்படும் . இவ்வாற்றால் அப்யா 
தான மந்திரஹோமத்தால் அசுரர்களை வசீகரணஞ்செய்து செய என்னும் 
மந்திரஹோமத்தால் அவர்களுடைய செல்வத்தைக் கெடுத்து , ராஷ்டிரபிருத் 
என்னும் மந்திரஹோமத்தால் அவர்களுடைய இராஜ்ஜியத்தையுங் கைப்பற்றிக் 
காண்டார்கள் . இம்மூன்று வகைகளாக தேவர்கள் வென்றனர் அசுரர்கள் 
தோற்றனர் என்பதாம் . 


இனி , அந்த ஹோமத்தைவிதிக்கின்றது 

பிராமணம் 4 
यो ! भ्रातृव्यधान्त्स्यात्स एताजुहुयादभ्यातानरेव भ्रातृव्यानभ्यातनुते 
जयजयति राष्ट्रभृद्धी राष्ट्रमा दत्त भवत्यात्मना पराऽस्य भ्रातृव्यो भवति । 

என்பது 
30 


234 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


[ FITTLE - 3 
(ராஷ்டிரபிருத் 


உரை . 


பகையையுடையவன் , அப்யாதானம் , செயம் ராஷ்டிர பிருத் என்னும் ! 
மூவகை ஹோமங்களையுஞ் செய்தல் வேண்டும் . அவற்றால் முறையே , பகைவனு 
டைய வசீகரணமும் , அவனுடைய பொருள் நாசமும் , அவனுடைய இராச்சி 
யப்பிராப்தியும் உண்டாகின்றன என்பதாம் . 

ஆறாம் அநுவாகம் 
முற்றிற்று . 


மூன்றாங் காண்டம் நான்காம் பிரபாடகம் 


ஏழாவது அநுவாகம் 


ண்டுபஞ்சாதிகட்கு மேல் நாற்பத்தாறு பதங்களைக் கொண்டது 
இதில் , ராஷ்டிரபிருத் , என்னும் மந்திரங்கள் கூறப்படுகின்றன . 

ऋतापाडतामाऽग्निगन्धर्वस्तस्यौषधयोऽप्सरस ऊों नाम स 
इदं ब्रह्म क्षत्रं पातु ता इदं ब्रह्म क्षत्रं पान्तु तस्मै स्वाहा ताभ्यः 
स्वाहा सहितो विश्वसामा सूर्यो गन्धर्वस्तस्य मरीचयोऽप्सरस 
आयुवस्सुषुम्नस्स्यरश्मिश्चन्द्रमा गन्धर्वस्तस्य नक्षत्राण्यप्सरसो 
बेकुरयो भुज्युस्सुपर्णो यज्ञो गन्धर्वस्तस्य दक्षिणा अप्सरसस्स्तवाः 
प्रजापतिर्विश्वकर्मा मनः ॥१ ॥ गन्धर्वस्तस्यामान्यप्सरसो 
वह्वय इपिरो विश्वव्यंचा वातो गन्धर्वस्तस्याऽऽपोऽप्सरसो मुदा 
भुवनस्य पते यस्य त उपार गृहा इह च । स नो रास्त्राज्यानि 
रायस्पोष सुवीय संवत्सरीणा स्वस्तिम् । परमेष्ठयधिपतिम 
त्युगन्धर्वस्तस्य विश्वमप्सरसो भुवस्सुक्षितिस्सुभूतिभंद्रकृत्सुवर्वा 


235 


. 


பிர-4 , அநு -7 ) 

சோமயாக பரிசேடம் 
ராஷ்டிரபிருத் ) 

पर्जन्यो गन्धर्वस्तस्य विद्युतोऽप्सरसो रुचो दूरेहे तिरमृडयः ॥२ ॥ 
मृत्युगन्धर्वस्तस्य प्रजा अप्सरसो भीरुवश्चारुः कृपणकाशी कामो 
गन्धर्वस्तस्याऽऽधयेऽप्सरसश्शोचयन्ती म स इदं ब्रह्म क्षत्रं पातु 
ता इदं ब्रह्म क्षत्रं पान्तु तस्मै स्वाहा ताभ्यस्खाहा स नो भुवनस्य 
पते यस्य त उपरि गृहा इह च । उरु ब्रह्मणेऽस्मै क्षत्राय महि 
என் 15 || 3 || 


ஈண்டு , ராஷ்டிரபிருத் என்னும் இந்தஹோமங்கள் பரியாயங்களால் இரு 
பத்திரண்டு ஆகின்றன . பரியாயங்களும் , முதல்பரியாயம் இரண்டாம் பரியா 
யங்களென இருவகைத்தாம் . அவற்றுள் முதலாம் பரியாயங்கள் ஆறனுள் ; 


முதலாவது பரியாயஹோமம் 


மந்திரங்கள் 1 


2 


ऋतापाइतधामाऽग्निर्गन्धर्वस्तस्यौषधयोप्सरस ऊर्जी नाम स इदं ब्रह्म 
क्षत्रं पातु ता इदं ब्रह्म क्षत्रं पान्तु तस्मै स्वाहा ताभ्यस्वाहा । 


என்பது 


உரை 


உண்மையால் பொய்களைக்கெடுக்கும் இடத்தையுடைய ஒரு அக்கினி 
யென்பவன் கந்தருவன் ஆவன் . கொடிசெடிகளின் தேவதைகள் அவனு 
டைய மனைவிகள் . அவர்கட்கு ஊர்ச்சர்க்கள் என்று பெயர் . அதாவது வன் 
மையை , அல்லது பிராணனைக் கொடுப்போர்கள் என்பது பொருள் . அத் 
தகைய கந்தருவன் , போற்றத்தக்க இக்கருமத்தை , அல்லது அவியைப் 
பாதுகாப்பானாக . அதாவது பயனையளிக்கும்படி செய்வானாக என்பது 
கருத்து . அவனுடைய மனைவிகளும் இதைப்பாதுகாப்பார்களாக . அக்கந் 
தருவனுக்கு இது அர்ப்பணமாகுக . அவனுடைய மனையாள்களுக்கும் 
இது அர்ப்பணமாகுக என்பதாம் . 


236 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

(ராஷ்டிரபிருத் 
இரண்டாவது பரியாய ஹோமம் 

மந்திரங்கள் 3 - 4 
सहितोविश्वसामा सूर्यो गन्धर्वस्तस्य मरीचयोऽप्सरस आयुवः । 


என்பது . 


உரை 


அனைத்தையும் உணர்வதற்குக் காரணமும் எல்லாச் சாமங்கட்கும் 
மாகவும் உள்ள சூரியன் என்னும் பெயர்கொண்டவன் ஒருகந்தருவன் . அவ 
னுக்கு ஆயுக்களென்பவர்கள் மனைவிகள் ; அதாவது வேகமாய்வருகின்றவர்கள் 
என்பதாம் . மற்றவை முன்போல் 


முன்றம் பரியாய் ஹோமம் 

மந்திரங்கள் 5 - 6 
सुषुम्नस्सूर्यरश्मिश्चन्द्रमा गन्र्वस्तस्य नक्षत्राण्यप्सरसो बेकुरयः। 


என்பது 


உரை 


அழகிய முகத்தையும் இரவியின் கிரணம் போன்றகிரணங்களையு 
முடைய சந்திரன் என்பவன் ஒருகந்தருவனாவன் . பேகுரிகள் என்னுநாமங் 
கொண்ட நக்ஷத்திரங்களைப்போன்ற திருமேனிகளையுடையவர்கள் 

அவனு 
டைய . 

மனைவிகள் . பேகுரிகள் - மனவெண்ணங்களை மாறுபடுத்துகின்றவர் 
கள் . மற்றவை முன்போல் என்பதாம் . 


நான்காவது பரியர்ய ஹோமம் 


மந்திரங்கள் 7 - 8 
भुज्युस्सुपर्णो यज्ञो गन्धर्वस्तस्य दक्षिणा अप्सरसस्स्तवाः । 

என்பது 


உரை . 


பறவைபோல் வானிற்சஞ்சரிக்கின்றவனும் உலகைப்பாதுகின் றவனு 
மாகிய எக்ஞன் , என்னும் பெயர்கொண்டவன் ஒருகந்தருவன் . போற்றப் 
படும் தக்ஷினைவடிவ தேவதைகள் அவனுடைய மனைவிகள் என்பதாம் . மற்ற 
வை முன்போல் . 


பிர -4 , அநு -7 ) சோமயாக பரிசேடம் 

237 
ராஷ்டிரபிருத் ) 

ஐந்தாவது பரியாய ஹோமம் 

மந்திரங்கள் 9 - 10 
प्रजापतिर्विश्वकर्मा मनो गन्धर्वस्तस्यामान्यप्सरसो वह्नयः । 

என்பது 


உரை 


உலகையுண்டாக்குஞ் செயலையுடையதும் பாதுகாக்குந்தன்மையை 
யுடையதுமாகிய மனம் என்பவன் ஒருகந்தருவன் . அவனுடைய மனைவிகள் 
இருக்குச்சாமதேவதைகள் . அவர்கள் அழகு மிக்குடையர்களாதலின் வன் 
னிகள் எனப்படுகின்றார்கள் என்பதாம் . மற்றவை முன்போல் . 


ஆறவது பரியாயஹோமம் 


மந்திரங்கள் 11 - 12 
इषिरो विश्वव्यचा वातो गन्धर्वस्तस्याऽऽयोऽप्सरसो मुदाः । 

என்பது 


உரை 


வேண்டிய பொருளை அடைவிப்பதும் உலகமெங்குஞ் செல்வதுமாகிய 
வாதம் என்பவன் ஒருகந்தருவன் . தண்ணீர்த் தேவதைகள் அவனுடைய 
மனைவிகள் . அவர்கள் களிப்புமிக்குடையர்களாதலின் முதர்கள் எனப்படுகின் 
றார்கள் என்பதாம் . 


பதின்ழன்றவது ஆததியின் பொருட்டு ஏழாம் பரியாயம் ஒன்று கூறப்படு 


கின்றது 


மந்திரம் 13 


भुवनस्य पते यस्य त उपरिगृहा इह च । स नो राखाज्यानि रायस्पो. 
ष ५ सुवीर्य ५ संवत्सरीणा स्वस्तिम् । 


என்பது , 


238 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .- 3 

(ராஷ்டிரபிருத் 


உரை 


எல்லாப்புவனங்களையும் பாதுகாப்போய் ! மூவுலகங்களிலும் வீடுக 
ளையுடைய நீ , எமக்கு வயது குறையாமையைத் தருவாயாக . மற்றும் , தன 
புஷ்டியையும் , அழகிய புத்திரனையும் , வருடம்வரை வாழ்வதற்குரிய சம்பத் 
தையுங் கொடுப்பாயாக என்பதாம் . மற்றவை முன்போல் 


இரண்டாம் பரியாயங்கள் ஐந்தனுள் முதலாம்பரியாய ஹோமம் 

மந்திரங்கள் 14 - 15 
परमेष्ठयधिपतिर्मृत्युर्गन्धर्वस्तस्य विश्वमप्सरसो भुवः । 


என்பது 


உரை. 


எல்லாவற்றுள்ளுஞ் சிறந்ததோரிடத்திலிருப்பவனும் , மிகுந்த பயனளிக் 
கின்றவனுமாகிய மிருத்து என்பவன் ஒருகந்தருவன் . அவனுக்கு விசுவாபி 
மானிகள் என்னுந் தேவதைகள் மனைவிகள் . எப்போதும் நிலையாயிருக்கின்ற 
வர்களாலி தன் அவர்கள் புவனங்கள் எனப்படுகின்றார்கள் என்பதாம் . மற்ற 
வை முன்போன்றன . 


இரண்டாம் பரியாய ஹோமம் 

மந்திரங்கள் 16 - 17 
सुक्षितिस्सुभूतिर्भद्रकृत्सुवर्वान्पर्जन्यो गन्धर्वस्तस्य विद्युतोऽप्सरसो रुचः । 


என்பது . 


உரை 


அழகிய வாழுமிடத்தையும் , ஐசுவரியத்தையும் , எசமானனுக்கு மங்க 
மத்தைசசெய்யுஞ் செயலையும் , சுவர்க்கலோக வசமாந்தன்மையையு முடைய 
பர்ச்சன்யம் ( மழை ) என்னும் பெயர் பூண்டவன் ஒருகந்தருவன் . அவனுக்கு 
மின்னலாகிய தேவதை மனைவியாவள் . அவள் பிரகாசமுடையவளாதலின் 
ருசி , எனப்படுகின்றாள் என்பதாம் . 


239 


பிர .4 , அநு .7 ) காமிய விகிருதி யாகங்கள் 
ராஷ்டி. பிருத் ) 

முன்றம் பரியாய ஹோமம் 

மந்திரம் 18 - 19 
दूरेहेतिरमृडयो मृत्युगन्धर्वस्तस्य प्रजा अप्सरसो भीरुवः । 


என்பது , 


உரை . 


தூரத்திருப்பவனையுங் கொல்லுதற்குக் கருவியாகிய ஹேதி , என்னும் 
ஆயுதத்தையுடையவனும் , பேரைக்கேட்டவுடன் சுகங்கெட்டுவிடுதலின் அமி 
ருடய! எனப்படுகின்றவனும் , மிருத்துவென்னும் பெயர்பூண்டவனுமாகிய 
வன் ஒருகந்தருவன் . பிரசாபிமானி தேவதைகள். அவனுடைய மனைவிகள் . 
அவர்கள் மிருத்துவிற்குப் பயப்படுதலின் பீருக்கள் எனப்படுகின்றார்கள் 
என்பதாம் , மற்றவை முன்போன்றன . 


நான்காம் பரியாய ஹோமம் 

மந்திரம் 20 - 21 
पोरः कृपणकाशी कामो गन्धर्वस्तस्याऽऽधयोऽसरसशोचयन्ती म 
स इदं ब्रह्म क्षत्रं पातु ता इदं ब्रह्मक्षत्र पान्तु तसे स्वाहा ताभ्यस्स्वाहा । 


என்பது 


உரை 


அழகியபாதத்தை , அல்லது , உடம்பையுடையவனும் , இந்திரியப் 
பொருள்களில் மனத்தைச் செலுத்துவதுமான ஒருவன் கந்தருவன் . விடய 
விருப்பத்தை முன்னிட்டெழும் கிலேசாபிமானி தேவவைகள் அவனுடைய 
மனைவிகள் . அவர்கள் விரும்பிய விடயங்கள் கிடைக்காவிடில் சோகத்தையுண் 
டாக்குகின்றவர்கள் என்பதாம் . 


இருபத்திரண்டாவது ஆகுதிக்குச் சாதனமாகிய ஐந்தாம் பரியாய மந்திரம் 

மந்திரம் 22 
स नो भुवनस्य पते यस्य त उपरि गृहा इह च । उरु ब्रह्मणेऽस्मै क्षत्राय 
महि शर्म यच्छ । 


என்பது , 


240 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( அதன்காமீயப்பிரயோகம் 


உரை 


எல்லாப் புவனங்களையும் பாதுகாப்போய் ! மேலிரண்டு உலகங்களிலும் 
பூமியிலும் வீடுகளையுடைய நீ , எமக்கு மிகுந்த சுகத்தைக் கொடுப்பாயாக . 
அவ்வாறே பிராமணகுலத்துடன் கூடிய வன்மையுடையவர்கட்கும் மிகுந்த 
சுகத்தைக் கொடுப்பாயாக என்பதாம் . 

ஏழாம் அங்வாகம் 

முற்றிற்று . 


மூன்றாங் காண்டம் நான்காம் பிரபாடகம் 

எட்டாவது அநுவாகம் 


ஆறுபஞ்சாதிக்குமேல் நாற்பத்தொன்பது பதங்களைக் கொண்டது . 

இதில் , மேற்கூறிய ராஷ்டிரபிருத் மந்திரங்கட்கு காமியப் பிரயோகங்கள் 
கூறப்படுகின்றன- 

राष्ट्रकामाय होताव्या राष्ट्रं वै राष्ट्रभृतो राष्ट्रेणैवास्म राष्ट्रम 
रुन्धे राधमेव भवत्यात्मने होतव्या राष्ट्र वै राष्ट्रभृतो राष्ट्र प्रजा 
राष्ट्र पशवो राष्ट्र यच्छेठो भवति राष्ट्रेणैव राष्ट्रमव॑ रुन्धे वसिष्ठः 
समानानां भवति ग्रामकामाय होतव्या राष्ट्र वै राष्ट्रभृता राष्ट्र 
सजाता राष्ट्रेणैवास्मै राष्ट्र ५ सजातानव रुन्धे ग्रामी ॥ १॥ एव 
भवत्यधिदेवने जुहोत्यधिदेवन एवास्म सजातानव रुन्धे त एन 
मवरुद्धा उप तिष्ठन्ते रथमुख ओजस्कामस्य होतव्यो ओजो वै 
राष्ट्रभृत ओजो रथ ओसवासा ओजोऽव॑ रुन्ध ओजस्व्यव भवति 
यो राष्ट्रादपभूतस्स्यात्तस्मै होता यावन्तोऽस्य रथास्स्युस्ता 
न्याद्युग्ध्वमिति राष्ट्रमेवास्मै युनक्ति ॥२ ॥ आहुतयो वा एत 


241 


91.4 , 93-8 ]] 

சோமயாக பரிசேடம் 
அதன் காமியப் பிரயோகம் ) 


स्याक्लप्ता यस्य राष्ट्र न कल्पते स्वरथस्य दक्षिणं चक्रं प्रवृह्य 
नाडीममि जुहुयादाहुतीरेवास्य कल्पयति ता अस्य कल्पमाना 
राष्ट्रमनु कल्पते सङ्ग्रामे संयत्ते होतव्या राष्ट्र वै राष्ट्रभृतो राष्ट्र 
खलु वा एते व्यायच्छन्ते ये साम ५ संयन्ति यस्य पूर्वस्य 
जुह्वति स एव भवति जयति त ५ सङ्ग्राम मान्धुक इध्मः ॥३ ॥ 
भवत्यङ्गारा एव प्रतिवेष्टमाना अमित्राणामस्य सेनां प्रति वेष्ट 
यन्ति य उन्माद्येत्तस्मै होतव्या गन्धर्वाप्सरसो वा एतमुन्मादय 
न्ति य उन्मावत्येते खलु वै गन्धर्वाप्सरसो यद्राष्ट्रभृतस्तस्मै स्वाहा 
ताभ्यस्वाहेति जुहोति तेनैवैनाञ्छमयति नैयग्रोध औदुम्बर आश्व 
स्थः प्लाक्ष इतीमो भवत्येते वै गन्धर्वाप्सरसां गृहास्ख एवैनान 
॥ ४ ॥ आयतने शमयत्यभिचरता प्रतिलोम ५ होतव्याः प्राणाने 
वास्य प्रतीचः प्रति यौति त ततो येन केन च स्तृणुते स्वकृत 


इरिणे जुहोति प्रदरे वैतद्वा अस्यैनिऋतिगृहीतं निऋतिगृहीत एवैनं 
नित्या ग्राहयति यद्वाचः क्रूरं तेन वषट्करोति वाच एवंन क्रूरेण 
प्र वृश्चति ताजगातिमार्छति यस्य कामेयतान्नाद्यम् ॥५ ॥ आ 
ददीयेति तस्य सभायांमुत्तानो निपद्य भुवनस्य पत इति तृणानि 
सं गृह्णीयात्प्रजापतिः भुवनस्य पतिः प्रजापतिनैवास्यानाद्यमा दत्त 
इदमहममुष्याऽऽमुष्यायणस्यान्नाद्य ५ हरामीत्याहान्नाद्यमेवास्य 
हरति षड्भिर्हरति षड्वा ऋतवः प्र॒जाप॑तिनवास्यान्नाद्यमादायतोऽ 


31 


242 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( அதன்காமியப் பிரயோகம் 
सा अनु प्र यच्छन्ति ॥ ६॥ यो ज्येष्ठबन्धुरपभूतस्स्यात्त ५ स्थलऽ 
वसाय्य ब्रह्मौदनं चतुश्शराव पक्त्वा तस्मै होतव्या वर्म वै राष्ट्र 
भृतो वम स्थलं वर्मणैवैनं वम समानानां गमयति चतुश्शरावो 
भवति दिक्ष्वव प्रति तिष्ठति क्षीरे भवति रुचमेवास्मिन्दधात्युद्ध 
रति शृतत्वाय सर्पिष्वान्भवति मेध्यत्वाय चत्वार आर्षेयाः प्राश्न 
न्ति दिशामेव ज्योतिषि जुहोति ॥ ७ ॥ 


அவற்றுள் முதலாவது பிரயோகத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 1 
राष्ट्रकामाय होतव्या राष्ट्र वै राष्ट्रभृतो राष्ट्रेणैवासै राष्ट्रमव रुन्धे राष्ट्र 
मेव भवति । 


என்பது 


உரை . 


முற் கூறிய ராஷ்டிரபிருத் , என்னும் மந்திரங்கள் இராச்சியத்தை 
அடைதற்குக் காரணமாயிருத்தலின் ராஷ்டிரம் ( இராச்சியம் ) என்று உபசார 
மாய்க் கூறப்படுகின்றன . ஆதலின் , அம்மந்திர ஹோமமாகிய இராச்சியத் 
தால் எசமானன்பொருட்டு வேட்போன் பூமிவிசேடமாகிய இராச்சியத்தைத் 
தேடுகின்றான் . அவ்வெசமானனும் இராச்சியத்தை அடைகின்றான் . ஆத 
லின் , இராச்சியத்தைப் பெறவிருப்புடையான் இம்மந்திரங்களால் ஹோமங் 
ளைச் செய்தல் வேண்டு மென்பதாம் . 


மக்கள் பசுழதலானவைகளால் தன்னைப் பெருமைப்படுத்திக் கொள்வதற்கும் 
மேற்கூறிய மந்திரங்களால் ஹோமத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 2 
आत्मने होतव्या राष्ट्र वै राष्ट्रभृतो राष्ट्र प्रजा राष्ट्र पशवो राष्ट्र यच्छे. 
ष्ठो भवति राष्ट्रेणैव राष्ट्रमव रुन्धे वसिष्ठस्समानानां भवति । 


என்பது . 


பிர -4 , அநு -8 ) சோமயாக பரிசேடம் 
அதன் காமியப் பிரயோகம் ) 


243 


உரை . 


பூமிவிசேடமாகிய இராச்சியமிருந்தும் சிறந்த மக்கள் பசுமுதலியவை 
களின்றேல் போகம் இனிது அமையாமையின் பிரசைமுதலியவைகளும் 
இராச்சியமெனப்படுகின்றன . ஆதலின் ராஷ்டிரபிருத் மந்திரங்களால் வேட் 
பானாக . அவைகளால் வரும் மக்கள் முதலானவைகளால் மேம்பாட்டையடை 
கின்றான் . அடைந்தபோது ஏனையோர்களினுஞ் சிறப்பாய் வாழுகின்றான் 
என்பதாம் . 


கிராமத்தை அடைதற் பொருட்டு அவ்வோமத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 3 


ग्रामकामाय होतव्या राष्ट्र वै राष्ट्रभूतो राष्ट्र ५ सजाता राष्ट्रेणैवाम 
राष्ट १ सजातानव रुन्धे ग्राम्येव भवति । 


என்பது 


உரை 


தன்னுடன் பிறந்தாரும் ஒருகிராமத்தில் வாழ்கின்றவர்களும் கூடப் 
பிறந்தோர்களாவார்கள் . அவர்களிருக்கில் இராச்சியம் நிறைந்ததாகின்றது . 
ஆதலின் , அத்தகைய இராச்சியத்தையடைய ராஷ்டிரபிருத் மந்திரத்தால் 
ஓமஞ்செய்யில் முழு இராச்சியத்தையும் அடைகின்றான் . இவனும் கிராமத்திற் 
குத்தலைவனாகின்றான் என்பதாம் . 


மேற்கூறிய ஹோமஞ்செய்யுமிடத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 
घिदेवने जुहोत्यधिदेवन एवास्मै सजातानव रुन्धे त एनमवरुद्धा उप 

I 


என்பது . 


உரை 


சதுரங்கம் ஆடுமிடத்தில் மேற்கூறிய ஹோமத்தைச்செய்யில் 
குள்ள உடன்பிறந்தார்கள் இவனது வசமாகின்றார்கள் . வசம் ஆகி இவளை 
வழிபடுகின்றார்கள் என்பதாம் . 


244 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( அதன் காமியப் பிரயோகம் 
ஆற்றலையடைதற்பொருட்டு அவ்வோமத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 5 
रथमुख ओजस्कामस्य होतव्या ओजो वै राष्टभृत ओजो रथ ओजसै 
वास्मा ओजोऽव रुन्ध ओजस्ख्येव भवति । 


என்பது 


உரை . 


இரதத்தின் முடியை தீயின்மேற் பிடித்துக்கொண்டு அதில் ஹோமஞ் 
செய்தல் வேண்டும் . ராஷ்டி ரபிருத் மந்திரங்களும் இரதமும் வேள்விக்குக் 
காரணமாதலின் ஆற்றலையுடையதாம் . ஆதலின் , அவ்விருவகை ஆற்றலினாலே 
எசமானனுக்கு ஆற்றலையுண்டாக்குகின்றான் . இதனால் அவன் ஆற்றலுடைய 
வனா கின்றான் என்பதாம் . 


இராச்சிமத்தையிழந்தவன் மீண்டும் அதையடைதற் பொருட்டு இவ்வோமத்தை 
விதிக்கின்றது 

பிராமணம் 6 
यो राष्ट्रदिपभूतस्स्यात्तस्मै होतव्या यावन्तोऽस्य रथास्स्युस्तान्बूयाथुङ 
ग्ध्वमिति राष्ट्रमेवास्मै युनक्ति । 


எபன்து 


உரை 


இராச்சியத்திலிருந்தும் விலகியவன் இந்த ஹோமங்களைச்செய்தல் 
வேண்டும் . மற்றும் , அவனுக்கு எத்தனை இரதங்களிருக்கின்றனவோ , அவ்விர 
தங்களனைத்தையும் பூட்டுவீர்களாக , என்று ஏவுதலும் வேண்டும் . இதனால் 
போனராச்சியம் மீண்டும் வருகின்றது என்பதாம் . 


இராச்சியத்தையடைந்தும் அது விருப்பிற்கு இசைந்து வராவிடில் ஒரு பிர 
யோக விசேடத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 7 


आहुतयो वा एतस्याक्लृप्ता यस्य राष्ट्र न कल्पते वरथस्य दक्षिण चके 
प्रवृह्य नाडीममि जुहुयादाहुतीरेवास्य कल्पयति ता अस्य कल्पमाना 


राष्टमनु कल्पते । 


என்பது 


சோமயாக பரிசேடம் 


பிர -4 , அநு- S | 
அதன் காமியப் பிரயோகம் ) 


245 


உரை . 


முற்கூறிய ஆகுதிகள் காரியத்தைச்செய்ய வன்மையற்றைவளாய்விடில் 
இரதத்தின் வலது சக்கரத்தைக்கழட்டி தீயின்மீதுபிடித்துக்கொண்டு அதன் 
இரிசிக்கட்டைத் துளையில் ஓமஞ்செய்தல் வேண்டும் . அவ்வாறு செய்த ஆகுதி 
கள் ஒன்றைச் செய்யும் வலுவுடையவைளாகின்றன . ஆகவே இராச்சியம் 
அவனுடைய போகத்திற்கு அநுகூலமாகும்படி செய்கின்றன . ஆதலின் 
இவ்வாகுதிகள் அநுராஷ்டிரங்கள் எனப்படுகின்றன என்பதாம் . 


போரிடத்தொடங்கியபோது வெற்றியை விரும்பியவனுக்கு ஹோமத்தை விதிக் 
கின்றது 

பிராமணம் 8 


सङ्ग्रामे संयत्ते होतव्या राष्ट्रं वै राष्ट्रभृतो राष्ट्र खलु वा एते व्याय 
च्छन्ते ये सङ्ग्राम संयन्ति यस्य पूर्वस्य जुह्वति स एव भवति जयति 
तर सङ्ग्रामम् । 


என்பது . 


உரை . 


இராச்சியத்தை முன்னிட்டுப் போரிடத் தொடங்கினவர்களுக்குள் 
முதலில் ஹோமஞ்செய்யத் தொடங்கியவன் ராஷ்டிரபிருத் ஹோமங்களைச் 
செய்தல் வேண்டும் . அவ்வாறு செய்தவன் வன்மை மிக்குடையானாகின்றான் . 
ஏனையோன் இவன் வன்மையடைந்ததால் போரில் வெற்றியடைகின்றான் 
என்பதாம் . 


மேலேகூறிய அக்கினியை வளர்ப்பதற்கு ஒரு விறகு விசேடத்தைக் கூறுகின்றது 

பிராமணம் 9 
मान्धुक इध्मो भवत्यङ्गारा एव प्रतिवेष्टमाना अमित्राणामस्य सेनां प्रति 
वेष्टयन्ति । 

என்பது 


உரை. 


மதூகமரத்தி (இலுப்பையி ) ன் விறகால் தனியே அக்கினி வளர்த்து 
: ஓமஞ்செய்தல்வேண்டும் . அத்தீயே, எசமானனுடைய சேனையில் அக்கினி 
யால் வருங் கேட்டை உண்டாக்குகின்றது . அதாவது , 

பகைவர்களுடைய 
உடம்புகளில் காய்ச்சல் முதலானவைகளை உண்டாக்குகின்றது என்பதாம் .. 


2:46 கிருஷ்ண எசுர்வேததைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( அதன் காமியப் பிரயோகம் 
பயித்தியம் நீங்குவதற்கு இவ்வோமத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 10 
य उन्माद्येत्तस्मै होतव्या गन्धर्वाप्सरसो वा एतमुन्मादयन्ति य उन्माद्य 
त्येते खलु वै गन्धर्वाप्सरसो यद्राष्ट्रभृतस्तस्मै स्वाहा ताम्यस्स्वाहेति 
जुहोति तेनैवैनाञ्छमयति । 

என்பது . 


உரை 


பயித்தியங்கொண்டவன் , சுந்தருவர் முதலான தேவர்களால் பிடிக்கப் 
பட்டனாவன் , ஆதலின் ராஷ்டிரபிருத் மந்திரஹோமங்களைச் செய்வார்களாக 
ஏனெனின் ? ராஷ்டிரபிருத் ஹோமங்களும் , கந்தருவனைக் குறித்து அவனுக்கு 
து அர்ப்பணமாகுக எனவும் , அப்சரஸ்திரீகளைக்குறித்து அவர்கட்கு இது 
அர்ப்பணமாகுக எனவும் ஓமங்கள் செய்யப்படுவதாமாதலின் என்க , இதனால் 
பயித்தியம் நீங்கிவிடுகின்றன என்பதாம் . 


இதிலும் முன்போல் அக்கினியைவளர்ப்பதற்கு கற்பித்த விறகு விசேடங்களைக் 
காட்டுகின்றது . 

பிராமணம் 11 
नैयग्रोध औदुम्बर आश्वत्थः प्लाक्ष इतीध्मो भवत्येते वै गन्धर्वाप्सरसा 

गृहास्व एवैनानायतने शमयति । 


என்பது . 


உரை . 


ஆல் , அத்தி , அரசு , கல்லால் என்பவைகளுள் ஒன்றால் அக்கினியை . 
வளர்த்தல்வேண்டும் . இவைகள் கந்தருவ அப்சரசர்களுக்கு வீடுகள் போன் 
றன . இதனால் 

வை தமது 

தமது இடங்களிலேயே பயித்தியத்தை நீக்குகின் 
றன என்பதாம் . 


மாரணஞ்செய்தற்பொருட்டு இவ்வோமத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 12 
अभिचरता प्रतिलोम होतव्याः प्राणानेवास्य प्रतीचःप्रति यौति तं ततो 
येन केन च स्तृणुते । 


என்பது , 


| 


பிர -4 , அநு -8 ) 

சோமயாக பரிசேடம் 
அதன் காமியப் பிரயோகம் ) 


247 


உரை . 


மாரணஞ்செய்யவேண்டியவன் இவ்வோமங்களைத் தலைகீழாகச் செய்தல் 
வேண்டும் . அது எதிரியின் பிராணனைத் தலைகீழாக மாற்றிவிடுகின்றது . 
மாற்றின பிறகு அவனைக் கொல்லுவது மிக எளிது என்பதாம் , 


மேற்கூறிய ஹேர்மத்திற்கு இடம் இதுவென விதிக்கின்றது 


. 


பிராமணம் 13 


स्वकृत इरिणे जुहोति प्रदरे दैतद्वा अस्यै नितिगृहीतं निऋतिगृहीत एवैनं 
नित्या ग्राहयति यद्वाचः क्रारं तेन वषट्करोति वाच पवैनं करेण प्र 
वृश्चति ताजगातिमार्छति । 


என்பது 


உரை 


ல 


இயற்கையாகிய உவர்ப்பூமி , பள்ளமாகிய பூமி என்னும் இவ்விரண்டும் 
நிருதி 

தி என்னுந் தேவதையாற் பிடிக்கப்பெற்ற இடங்களாகின்றன . அங்கு 
இவ்வோமத்தைச்செய்யில் நிருதி தேவதையால் பகைவன் பிடிக்கப்பட்டவ 

கின்றான் . மற்றும் , வஷட் என்பதற்கு பதிலாக தீயசொல்லால் பகைவன் 
வெட்டப் பட்டவனுமாகின்றான் . ஆதலின் , அவன் விரைவில் துன்புறுகின் 
கின்றான் என்பதாம் . 

ஈண்டுத் தீயசொல் என்பதால் , அருணம் நான்காம் பிரபாடகத்திலுள்ள 
கட் , பட் , என்பது முதலிய சொற்களுள் ஒன்று கொள்ளற்பாலது என்பு 
தையுமுணர்க. 


பிறருடைய உணவுப்பொருளை அபகரிப்பதற்கும் , ஒரு விசேடப் பிரயோகத்தை 
விதிக்கின்றது 

பிராமணம் 14 
यस्य कामयेतानाद्यमा ददीवेति तस्य सभायामुत्तानो निपद्य भुवनस्य 
पत इति तृणानि सं गृह्णीयात्प्रजापति भुवनस्य पतिः प्रजापतिनैवा 
स्यान्नाद्यमा दत्ते । 

என்பது 


248 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( அதன் காமியப் பிரயோகம் 


உரை 


பிறருடைய அன்னப்பொருள்களை அபகரிப்பதற்கு விருப்புடையவன் 
பகைவனுடைய சபையில் , அல்லது , பசுக்கட்டு மடத்தில் ஒருவரும் பார்க் 
காதபடி சென்று மேல்முகமாய்ப் படுத்துக்கொண்டு ஏழாம் பரியாயத்தின் 
மந்திரமாகிய புவனஸ்ய என்பது முதலிய மந்திரத்தால் அங்கேயே உண் 
டாகிய , அல்லது அங்குக் கிடக்கும் புல்லுகளை எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . 
இதனால் புவனத்திற்குபதி என்பதால் பிரமாவின் வாயிலாக பிறருடைய 
உணவுப்பொருளை அபகரித்துக்கொண்டவனாகின்றான் என்பதாம் , 


எடுத்தபுல்லை , தனது வீட்டிற்குக் கொண்டு வருதல் 

பிராமணம் 15 


इदमहममुष्या ss मुष्यायणस्यान्नाद्य हरामीत्याहानाद्यमेवास्य हरति । 


என்பது , 


உரை 


ன்னானுடைய உணவுப்பொருளை இந்த நான் கொண்டுவருகின்றேன் 
என்று அவன் பெயரையும் அவனுடைய தகப்பன் பெயரையுங் கூறிக் 
கொண்டு தனது வீட்டிற்குக் கொண்டுவால் வேண்டும் என்பதாம் . 


கொண்டுவரும் மந்திரங்கள் இத்தனை என்னுந் தொகையை விதிக்கின்றது 

பிராமணம் 16 
षड्मिहरति षड्वा ऋतवः प्रजापतिनैवास्यान्नाद्यमादायतवोऽस्मा अनु प्र 
TES 


என்பது . 


உரை 


புவனஸ்ய , என்பதை ஈறாகவுடைய ஆறுபரிபாய மந்திரங்களால் அப் 
புல்லுக்களைக்கொண்டு வரல்வேண்டும் . கொண்டுவந்து தனது புல்லுடன் 
சேர்த்துக்கொள்ளல் வேண்டும் . இருதுக்கள் ஆறான தால் அவர்கள் பிரசாபதி 
வாயிலாக பிறருடைய உணவுப்பொருள்களைக்கொண்டுவந்து விடுகின்றார்கள் 
என்பதாம் . 


பிர -4 , அநு -8 ) சோமயாக பரிசேடம் 

249 
அதன் காமீயப் பிரயோகம் ) 
பிறரால் பயமடைந்தவன் அதை நீக்குதற்கு மற்றெரு கருமத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 17 
योज्येष्ठबन्धुरपभूतस्त्यात्त स्थलेऽवसाय्य ब्रह्मोदन चतुश्शराव पक्वा 
तस्म होतव्या वर्म वै राष्ट्रभृतो वम स्थलं वर्मणवैनं वर्म समानानां 
ரசர் 


என்பது 


உரை 
சுற்றத்தார்கள் உயர்ந்தோர்களாயிருந்தும் தான் மாத்திரம் தாழ்ந்த 
நிலையிலிருப்பதோடு அவர்களால் தள்ளிவைக்கப்பட்டவனுமானவன் உயரமா 
யுள்ள ஒருபூமியை யடைந்து நான்கு மடக்கு அரிசியால் பிராமணர்கட்கு 
பொங்கல் செய்து , தள்ளிவைத்தவனைச் சேர்த்துக்கொள்ளுதற்பொருட்டு அவ் 
வன்னத்தால் ராஷ்டிரபிருத் ஓமங்களைச் செய்தல் வேண்டும் . அதனால் அப் 
பூமி , அவ்வேள்வித்தலைவனை , சுற்றத்தார்களனைவர்க்குள்ளுஞ் சிறப்புடையவ 
கச் செய்கின்றது என்பதாம் . 


மண்மடக்கு இத்தனை எனப்புகழ்கின்றது 


பிராமணம் " 18 
चतुश्शरावो भवति दिक्ष्वेव प्रति तिष्ठति । 


என்பது 


உரை 


திக்குக்கள் நான்காம் ஆதலின் நான்கு மடக்கு அரிசியால் பொங்கல் 
செய்தலால் நான்குதிசைகளிலும் பெருமையுண்டாகின்றது என்பதாம் . 


என்ன பொங்கல் செய்வது என்பதை விதிக்கின்றது . 

பிராமணம் 19 


क्षीरे भवति रुचमेवास्मिन्दधाति । 


என்பது 


உரை 


: 


பாற்பொங்கல் செய்தல் வேண்டும் . அது பாற்சுவையை யுண்டாக்குகின் 
றது என்பதாம் . 


32 


250 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( அதன் காமியப் பிரயோகம் 
வெந்தபின் கரண்டியில் எடுத்தல் வேண்டுமென்று விதிக்கின்றது . 


பிராமணம் 20 


उद्धरति तत्वाय । 


என்பது . 


உரை 


பக்குவமாதற்பொருட்டு எடுத்துவைத்துவிடல்வேண்டுமென்பதாம் . 


சமைத்தபின் நெய்வீடுதலை விதிக்கின்றது 

பிராமணம் 21 
सर्पिष्वान्भवति मेध्यत्वाय । 


என்பது 


உரை . 


சுத்தியாதற்பொருட்டு நெய்யைவிடல்வேண்டுமென்பதாம் . 


எஞ்சியதை நான்கு அந்தணர்கள் அருந்தல் வேண்டும் எனவிதிக்கின்றது 


பிராமணம் 22 


चत्वारआर्षेयाः प्राश्नन्ति दिशामेव ज्योतिषि जुहोति । 


என்பது . 


உரை. 


நான் குதிக்குக்களிலுள்ள அக்கினிகள் போன்றவர்கள் இந்நான்கு பிராம 
ணர்களுமாவர்கள் ஆதலின் அவர்கள் அருந்தில் அக்கினியில் ஹோமஞ்செய் 
தாகின்றது என்பதாம் . 


எட்டாம் ’ அநுவாகம் 

முற்றிற்று . 


251 


। 


- 


- 


- 


ar- 4 , 7-9 ] சோமயாக பரிசேடம் 
தேவிகா அவிகள் ) 

மூன்றாம் காண்டம் நான்காம் பிரபாடகம் 

ஒன்பதாவது அநவாகம் 
ஏழு பஞ்சாதிக்குமேல் ஒன்பது பதங்களைக் கொண்டது . 

தேவிகா அவிகளைக் கூறும் பிராமணங்கள் . 
देविका निवपेत्प्रजाकामश्छन्दासि वै देविकाश्छन्दा सीव 
खलु वै प्रजाश्छन्दोभिरेवास्मै प्रजाः प्र जनयति प्रथमं धातार करोति 
मिथुनी एव तेनं करोत्यन्वेवासा अनुमतिर्मन्यते राते राका प्र 
सिनीवाली जनयति प्रजास्वेव प्रजातासु कुह्वा वाचं दधात्यता एव 
निवपेत्पशुकोमश्छन्दासि वै देविकाश्छदासि ॥१ ॥ इव खलु 
वै पशवश्छन्दौभिरेवास्मै पशून्त्र जनयति प्रथमं धातार करोति प्रैव 
तेन वापयत्यन्वेवासा अनुमतिर्मन्यते राते राका प्र सिनीवाली 
जनयति पशूनेव प्रजातान्कुह्वा प्रति ष्ठापयत्यता एव निवपेद्राम 
कामश्छन्दासि वै देविकाश्छन्दा सीव खलु चै ग्रामश्छन्दौमिरे 
वास्मै ग्रामम् ॥ २ ॥ अव रुन्धे मध्यतो धातार करोति मध्यत 
एवैनं ग्रामस्य दधात्येता एव निवपेज्ज्योगांमयावी छन्दास वै 
देविकाश्छन्दासि खलु वा एतमभि मन्यन्ते यस्य ज्योगामयति 
छन्दौमिरेवैनमगदं करोति मध्यतो धातार करोति मध्यतो वा एत 
स्याक्लप्तं यस्य ज्योगामयति मध्यत एवास्य तेन कल्पयत्येता 
एव निः ॥ ३॥ वपेध यज्ञो नोपनमेच्छन्दास वै देखिकाश्छ 
न्दासि खलु वा एतं नोप नमन्ति यं यज्ञो नोपनमति प्रथम 
धातार करोति मुखत एवास्मै छन्दासि दधात्युपैनं यज्ञो नम 


- 


- 


262 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( தேவிகா அவிகள் 
त्येता एव निवपेदीजानश्छन्दासि वै देविका यातयामानीव खलु 
वा एतस्य छन्दास य ईजान उत्तमं धातार करोति ॥ ४ ॥ 
उपरिष्टादेवाल छन्दास्ययातयामान्य रुन्ध उपनमुत्तरो यज्ञो 
नमत्येता एव निवपेद्यं मेधा नोपनमेच्छन्दासि वै देविकाश्छ 
दासि खलु वा एतं नोप नमन्ति यं मेधा नोपनमति प्रथमं धा 
तार करोति मुखत एवामै छन्दासि दधात्युपैन मेधा नमत्येता 
एव निवपेत् ॥५ ॥ रुक्कामश्छन्दासि वै देविकाश्छन्दासीव 
खलु वै रुक्छन्दोभिरेवासिन्रुच दधाति क्षीरे भवन्ति रुचमेवासि 
न्दधति मध्यतो धातार करोति मध्यत एवैन रुचो दधाति गा 
यत्री वा अनुमतिस्रिष्टुग्राका जगती सिनीवाल्यनुष्टुप्कुहूर्धाता वैषट् 
कारः पूर्वपक्षो राकाऽपरपक्षः कुहूरमावास्या सिनीवाली पौर्णमास्यनु 
मतिश्चन्द्रमा धाताऽष्टौ ॥६ ॥ वसवोऽष्टाक्षरा गायव्येकादश रुद्रा 
एकादशाक्षरा त्रिष्टुब्द्वादशादित्या द्वादशाक्षरा जगती प्रजापति 
रनुष्टुब्धाता वषटकार एतौ देविकास्सर्वाणि च छन्दासि सर्वाश्च 
देवता वषट्कारस्ता यत्सह सर्वा निवपेदीश्वरा एन प्रदहो द्वे प्रथमे 


- 


- 


निरुप्य धातुस्तृतीयं निविपेत्तथी एवोत्तरे निवपेत्तथैनं न प्रदेह 


न्त्यथो यस्मै कामाय निरुप्यन्ते तमेवाऽऽभिरुपाऽऽनोति ॥ ७ ॥ 


ஈண்டு , இராசசூயப் பிரகரணத்திற்றோன்றின , " தாத்ரே புரோடாசம் 
என்பது முதலிய ஐவகை தேவிகா அவிகளைச் சிறப்பாகக் கூறிவிட்டு , அவற் 
றின் பல்வகையான காமியப் பிரயோகங்களையுங் கூறுகின்றது . 


பிர -4, அநு .9 ] 
தேவிகா அவிகள் ) 


காமிய விகிருதி யாகங்கள் 


253 


அவற்றுள் ஒருபிரயோகத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 1 


देविका निर्वपेत्प्रजाकामश्छन्दासि वै देविकाश्छन्दारसीव खलु वै प्रजा 
श्छन्दोभिरेवास्म प्रजाः प्र जनयति । 


என்பது 


உரை . 


பயனை விளக்குவதால் தாதாமுதலான ஐந்து இஷ்டிகளுக்கும் தேவி 
காக்கள் என்றுபெயர் அநுமதி முதலியவைகள் பெண்வடிவுடையவைகளாதல் 
பற்றி தேவிகளாகின்றன . அவைகளைப் பற்றியவைகளாதலின் இவைகளும் 
தேவிகளையுடையவைகள் எனப்பட்டன . அநுமதி முதலியன சந்தவடிவங்க 
ளாம் அதைப்பற்றி தேவிகாக்களும் சந்தவடிவுடையவைகளாயின . சந்தங்கள் 
பயனுக்குக்காரணங்களாதலின் சுகத்தைச்செய்வன . இவ்வாறே , பிரசைகளும் 
சுகத்திற்குக் காரணங்களாதலின் சந்தங்கட்கு ஒப்பானவைகளே . இதனால் , 
தேவி காக்கள் சந்தவடிவங்களாலேயே எசமானன்பொருட்டு பிரசையை உண் 
பாக்கு கின்றார்கள் என்பதாம் . 


தாதா , முதலான ஐவர்கட்கும் மகவை உண்டுபண்ணுவதிற் காணப்படும் தண 
சம்பந்தத்தை விளக்குகின்றது 

பிராமணம் 2 
प्रथमं धातारं करोति मिथुनी एव तेन करोत्यन्वेवास्मा अनुमतिर्मन्यते 
राते राका प्रसिनीवाली जनयति प्रजास्वेव प्रजातासु कुह्वा वाचं 


என்பது 


உரை 


ஐந்து தேவதைகளுக்குள் தாதா , என்னுந் தேவதையை முதலாவதாகச் 
செய்க என்றதால் அது எசமானனை , தனது மனைவியுடன் புணரச்செய்கின் 
றது . அதுமதி என்னும் தேவதை அப்புணர்ச்சியை உடன்பட்டுக்கொள் 
கின்றது . ராகா என்னுந் தேவதை குழந்தையைக்கோருகின்றது . சினிவாலி 
என்னுந் தேவதை கருப்பத்திலுள்ள குழந்தையைப் பிறக்கும்படி செய்கின் 
றது . குஹு என்னுந்தேவதை பிறந்தகுழந்தையைப் பேசும்படி செய்விக் 
கின்றது என்பதாம் . 


[ 


254 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( தேவிகா அவிகள் 
மற்றெரு பயனைக்குறித்து விதிக்கின்றது 


பிராமணம் 3 


एता एव निर्वपेत्पशुकामश्छन्दासि वै देविकाश्छदारसीव खलु वै 
पशवश्छन्दोभिरेवास्सै पशून्त्र जनयति प्रथम धातारं करोति प्रैव तेन 
वापयत्यन्वेवास्मा अनुमतिर्मन्यते राते राका प्र सिनीवाली जनयति 
पशूनेव प्रजातान्कुह्ना प्रतिष्ठापयति । 


என்பது 


உரை 


பசுக்களை விருப்பியவன் இவைகட்கு நெல்லெடுத்துப் புரோடாஞ் 
செய்து வேட்கவும் . தேவிகாக்கள் சந்தங்களாம் . பசுக்களுஞ் சந்தங்கள் போன் 
றன . ஆதலின் சந்தங்களாகின்ற தாதா என்னும் தேவதை முதலில் பசுமுத 
லான வைகளில் கருவையுண்டாக்குகின்றது . குஹு என்பது பிறந்த கன்று 
முதலானவைகளை புல்முதலியவைகளால் வளர்க்கின்றது . எனையவை முன் 
போன்றன என்பதாம் . 


மற்றெரு பயனைக்குறித்து விதிக்கின்றது 

பிராமணம் 4 


पता एव निर्वपेझामकामश्छन्दासि वैदेविकाश्छन्दारसीव खलु वै प्राम 
श्छन्दोभिरेवास्मै ग्राममव रुन्धे मध्यतो धातारं करोति मध्यत एवेनं 
ग्रामस्य दधाति । 


என்பது 


உரை 


கிராமத்தை விரும்பியவன் | இவைகட்கு நெல்லெடுத்துப் புரோடாசஞ் 
செய்து வேட்பானாக . இதில் அநுமதி , ராகா என்னும் இரண்டையும் மேலும் , 
சிநீவாலி குஹுஎன்னு மிரண்டையும் கீழுமாகவைத்து நடுவில் தாதாவை 
வைத்தல் வேண்டும் . இதனால் எசமானன் , கிராமத்திற்கு நடுவில் அதற்குத் 
தலைவனாக வைக்கப் பெறுகின்றான் என்பதாம் . 


சோடியாக பரிசேடம் 


பிர.4 , அநு -9 ) 
தேவிகா அவிகள் ) 


255 


மற்றெரு பயனைக்குறித்து விதிக்கின்றது 


பிராமணம் 5 


पता एव निर्वपेज्योगामयावी छन्दासि वे देविकाश्छन्दासि खलु वा 
एतममि मन्यन्ते यस्य ज्योगामयति छन्दोभिरेवेनमगद करोति मध्यतो 
धातारं करोति मध्यतो वा एतस्याक्लप्त यस्य ज्योगामयति मध्यत 
एवास्य तेन कल्पयति । 


என்பது 


உரை 


நெடுநாள் வியாதியாற் பீடிக்கப்படுகின்றவன் இவைகட்கு நெல்லெடுத்து 
புரோடாசஞ் செய்து வேட்கவும் . இதனால், அவைகள் சந்தங்களால் இவ 
னுடைய பிணியை நீக்குகின்றன . ஆனால், முன்போல் தாதாவை நடுவில் வைத் 
தல்வேண்டும் . வைத்தலால் பிணியுடையவனுடைய வயிற்றின் நடுவில் வலு 
வின்மை ஏதாகிலுமிருக்கில் தாதுவைச்சீர்படுத்தி வயிற்றின் நடுவில் வன்மை 
யையுண்டாக்குகின்றது என்பதாம் . 


சோதிட்டோமம் முதலிய வேள்விகளையடைவதன் பொருட்டு விதிக்கின்றது 


பிராமணம் 6 


एता एव निवपेद्यं यशो नोपनमेच्छन्दासि वै देविकाश्छन्दासि खलु 
वा एतं नोप नमन्ति यं यज्ञो नोपनमति प्रथमं धातारं करोति मुखत 
एवास्मै छन्दासि दधात्युपेनं यज्ञो नमति । 


என்பது . 


உரை 


ஏதோ ஒரு தடையால் வேள்வியைச் செய்யமுடியாதவன் இவைகட்கு 
நெல்லெடுத்துப் புரோடசஞ் செய்து வேட்கவும் . முதலாவது அவனுக்குச் 
சந்தங்கள் கிடைப்பதின்றாம் . ஆதலின் , அவன் , முதலில் , தாதாவை நிலை 
நிறுத்தியதால் அது முதலாவது எசமானனக்குச் சந்தங்களை நிலை நாட்டியதா 
கும் . சந்தங்கள் அநுகூலங்களானபோது வேள்வியுங் கிடைக்கும் என்பதாம் . 


. 


256 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( தேவிகா அவிகள் 
வேள்வியையடைந்தவன் மேல் செய்யும் வேள்வி கைகூடுதற் பொருட்டுவிதி 
க்கின்றது 

பிராமணம் 7 
एता एव निर्वपेदीजानश्छन्दासि वै देविका यातयामानीव खलु वा एत 
स्य छन्दासिय ईजान उत्तम धातारं करोत्युपरिष्टादेवास्मै छन्दाप 
स्ययातयामान्यव रुन्ध उपैनमुत्तरो यजो नमति । 

என்பது 


உரை 


மேல் எக்ஞஞ் செய்ய விரும்பிய இவைகட்கு நெல்லெடுத்துப் புரோடா 
சஞ் செய்து வேட்க . முன்னர் ஒரு வேள்வியைக் செய்தவனுக்கு இச்சந்தங்க 
ளான தேவிகாக்கள் முன் எக்ஞத்தில் ஒரு செயலைச் செய்ததால் சாரத்தை 
இறக்கியது போலாயின . அங்கு , முடிவில் தாதாவை வைப்பதால் மேல் 
செய்யப்படும் எக்ஞத்தில் சாரம் போகா தவைகளாகத் தேடிக்கொள்கின் 
ஆதலின் , மேலே செய்யப்படும் எக்ஞமும் இவனுக்குக் கிடைக்கின்றது என்ப 
தாம் . 


றன . 


சாத்திரத்தை உள்ளத்திலமைக்கும் மேதையின் பொருட்டு விதிக்கின்றது 

பிராமணம் 8 


एता एव निर्वपेद्य मेधा नोपनमेच्छन्दासि वै देविकाश्छदासि खलु वा 
एतं नोप नमन्ति य मेधा नोपनमति प्रथमं धातारं करोति मुखत एवा 
स्मै छन्दासि दधात्युपैन मेधा नमति । 


என்பது . 


உரை 


நூற் பொருளை கவனத்தில் இருத்தல் வேண்டுமென்னும் மதிநுட்பத் 
தையடைய விருப்பியவன் இவைகட்கு நெல்லெடுத்துப் புரோடாசஞ் செய்து 
வேட்கவும் . அவன் முதலில் தாதாவின் பொருட்டு வேட்கவும் . அது முத. 
லில் சந்தங்களைக் கொடுக்கின்றது . அது பற்றி மேதையுங் ( நூற்பொருளைக் 
கவனப்படுத்து நுண்ணறிவும் ,) கிடைக்கின்றது என்பதாம் . 


பிர -4 , அநு -9 ) சோமயாக பரிசேடம் 

257 
தேவிகா அவிகள் ) 

அழகையடைவதற்கு விதிக்கின்றது 

பிராமணம் 9 
एता एव निर्वपदुक्कामश्छन्दासि वै देविकाश्छन्दासीव खलु वै 
रुक्छन्दोभिरेवास्मिन्रुचं दधाति क्षीरे भवन्ति रुचमेवास्मिन्दधति 
मध्यतो धातारं करोति मध्यत एवैन ५ रुचो दधाति । 


என்பது . 


உரை . 


அழகையடைய விரும்பியவன் இவைகட்கு நெல்லெடுத்துப் புரோடா 
சஞ்செய்து வேட்பானாக . சந்தங்கள் தேவிகாக்களாம் , அழகு பிரியமாம் ஆத 
லின் சந்தங்களாகின்ற தேவிகாக்களால் அழகுண்டாகின்றது . 

பால் 

அழகுடை 
யது அத்தகைய பாலை தாதாவிற்கு நடுவில் வைப்பதால் எசமானனை அழகிற் 
குள்ள் நிலைநாட்டுகின்றது என்பதாம் . 


காயத்திரி முதலிய சந்தங்களாக அநுமதி முதலிய தேவதைகளைட் புகழ்கின்றது 

பிராமணம் 10 
गायत्री वा अनुमतिस्त्रियुग्राका जगती सिनीवाल्यनुष्टुप्कुहूर्धाता वषट् 


க . | 


என்பது . 


உரை 


ே 


சந்தங்கள் விருப்பத்திற்குச் சாதனங்களாவதுபோல் அநுமதி முதலிய 
தவதைகளுமாம் . ஆதலின் காயத்திரி அநுமதியாம் , திரிஷ்டுப் ராகாவாம் . 
சத்தி சினீவாலியாம் . அநுஷ்டுப் குகுவாம் , வஷட்காரம் தாதாவாம் என்ப 
தாம் . 


மேற்கூறிய நியாயத்தால் பூர்வபக்கம் , உத்தர்பக்கம் முதலிய கால வடிவழமா 
மென்பதை விளக்குகின்றது 

பிராமணம் 11 


पूर्वपक्षो राकाऽपरपक्षः कुहूरमावास्यासिनीवाली पौर्णमास्यनुमतिश्च. 

न्द्रमा धाता । 


என்பது 


33 


258 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( தேவிகா அவிகள் 


ராகா என்னுந் தேவதை பூரண சந்திர மண்டலத்துடன் கூடியதாமாத 
லின் சுக்கிலபட்சவடிவாம் , குகு என்னுந் தேவதை கலைகள் தேய்ந்த சந்திர 
வடிவ மாதலின் கிருஷ்ண பச்சடிவாம் . சதுர்த்தசியுடன் கூடிய கிருஷ்ணபக்க 
பஞ்சதசி சினீவாலியாம் . அது இங்கு அமாவாசை யெனக்குறிக்கக்பட்டது 
சதுர்த்தசியுடன் கூடிய சுக்கிலபட்ச பஞ்சதசி அநுமதியாம் . அது பௌர்ண 
மையெனக் குறிக்கப்பட்டது , இவைகட்குக் காரணமாகிய சந்திரன் ஈண்டு 
பிரமன் எனக்குறிப்பிடப்பட்டது என்பதாம் . 


வசு முதலியவடிவாகப்புகழ்கின்றது 


பிராமணம் 12 


अष्टौ वसवोऽष्टाक्षरा गायत्र्येकादश रुद्रा एकादशाक्षरा त्रिष्टुद्वादशाऽऽ 
दित्या द्वादशाक्षरा जगती प्रजापतिरनुष्टब्धाता वषट्कारः । 


என்பது . 


உரை 


காயத்திரி முதலிய சந்தங்களான அநுமதி மூதலிய தேவைகள் எண் 
ஒப்பாயிருத்தல்பற்றி வசுக்கள் முதலான வடிவங்களாம் . என்னை ? காயத்திரி 
எட்டு எழுத்துக்களாமாதலின் வசுக்கள் . திரிஷ்டுப் பதினொரு எழுத்துக்க 
ளாதலின் உருத்திரர்கள் . சக்தி பன்னிரண்டெழுத்துக்களாதலின் இரவிகள். 
அநுஷ்டுப் பிரசாபதியாம் . வஷட்காரம் முக்கியமாதலின் 

தாதாவாம் 
என்பதாம் . 


பிராமணம் 13 
एतद्वै देविकास्सर्वाणि च छन्दासि सर्घाश्च देवता वषट्कारः । 

என்பது . 


உரை 


இதுவரை கூறி வந்தவைகளே துதியின் பொருட்டு தேவிகா என்பவை 
களை ( அநுமதிமுதலிய தேவதைகளை ) சந்தங்களாகக்கூறும் வடிவங்களாம் 
என்பதாம் . 


பிர -4 , அநு -10 ) சோமயாக பரிசேடம் 

259 
வேறிடம் போகும் ஹோமம் ) 
இவ்வைந்தையும் முன்றகவுஞ்செய்தல் கூடும் என்பதை விதிக்கின்றது 

பிராமணம் 14 
ता यत्सह सर्वा निर्वपेदीश्वरा एनं प्रदहो द्वे प्रथमे निरुप्य धातुस्तृतीयं 
निर्वपेत्तथो एवोत्तरे निर्वपेत्तथैनं न दहन्त्यथो यस्मै कमाय निरुप्यन्ते 
तमेवाऽभिरुपाऽऽप्नोति । 


என்பது , 


உரை . 


இவ்வைந்துக்கும் நெல்லெடுத்து வேள்வி செய்யயும் வகைபற்றி எசமா 
னனை எரித்துவிடமுடியும் . ஆதலின் , அநுமதி , ராகா என்னுந்தேவதைக்கு 
பொங்கல்களும் , மூன்றாவதாக பிரமாவுக்கு புரோடாசமுஞ் செய்தல் வேண் 
டும் . அதற்கு மேல் சினீவாலி தேவதைக்கும் குகுவிற்கும் இரண்டு பொங் 
கல்கள் செய்தல் வேண்டும் . இவ்வாறு செய்யில் தேவிகாக்கள் எசமானனை 
எரித்து விடமாட்டார்கள் . ஆதலின் , எவ்விருப்பத்திற்கு நெல்லெடுத்துப் 
புரோடாசஞ் செய்யப்பெற்றதோ , அதை , இத் தேவதைகள் முடித்து வைக் 
றன என்பதாம் , 

ஒன்பதாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


கின்றன 


பத்தாம் அநுவாக விடயச் சுருக்கம் . 
अग्निहोत्रीतुसगृहः प्रयास्यञ्जुहुयाद्वयम् ॥ 

वास्तोःपुरोनुवाक्यैका याज्या चान्येति तद्वयम् ॥ ११ 
ஆஹி காக்கினி ஒருவன் வெளியூருக்கு ஏகும்போது காருகபத்தியத் 
தில் செய்யவேண்டிய ஹோமமந்திரங்கள் கூறப்படுகின்றன . 


மூன்றாங் காண்டம் நான்காம் பிரபாடகம் 

பத்தாவது அநுவாகம் 
நான்கு பஞ்சாதிகட்குமேல் நாற்பத்தைந்து பதங்களைக் கொண்டது . 

வேறிடம் புறப்படும் ஹோமத்தைக் கூறும் மந்திரங்கள் . 
वास्तष्पिते प्रति जानीयस्मान्त्स्वावेशो अनमीवो भवा नः । 
यत्वैमहे प्रति तन्नो जुषस्व शं न एधि द्विपदे श चतुष्पदे । वा 


- 


260 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம்-3 

( வேறிடம் போகும் ஹோமம் 
स्तोष्पते शग्मयो ससा ते सक्षीमहि रण्वयां गातुमत्यां । आवः 
क्षेम उत योगे वर नो यूयं पात स्वस्तिभिस्सदा नः । यत्सायं 
प्रांतरग्निहोत्रं जुहोत्याहुतीष्टका एव ता उप धत्ते ॥ १॥ यज 
मानोऽहोरात्राणि वा एतस्येष्टका य आहिताग्नियत्सायंप्रातर्जुहोत्य 
होरात्राण्येवाऽऽप्त्वेष्टकाः कृत्वोप धत्ते दश समानत्र जुहोति दशा 
क्षरा विराड्विराजमेवाऽऽप्त्वेष्टकां कृत्वोप धत्तेऽथा विराज्येव यज्ञ 
मामोति चित्यश्चित्योऽस्य भवति तस्माद्यत्र दशोषित्वा प्रयाति 
तद्यज्ञवास्त्वांस्त्वेव तद्यत्ततोऽर्वाचीनम् ॥ २॥ रुद्रः खलु वै 
वास्तोष्पतियदहुत्वा वास्तोष्पतीयं प्रयायादुद्र एन भूत्वाऽग्निर 
नूत्थाय हन्याद्वास्तोष्पतीय जुहोति भागधेये नैवैन शमयति नाऽऽ 
तिमाछंति यजमानो यद्युक्ते जुहुयाद्या प्रांते वास्तावाहुतिं जुहो 
ति तागेव तद्यदयुक्त जुहुयाद्या क्षेम आहुतिं जुहोति तागेव 
तदहुतमस्य वास्तोष्पतीय स्यात् ॥ ३॥ दक्षिणो युक्तो भवति 
सव्योऽयुक्तोऽथ वास्तोष्पतीय जुहोत्युभयमेवाकरपंरिवर्गमेवैन 
शमयति यदेकया जुहुयाविहोमं कुर्यात्पुरोनुवाक्यांमनूच्य याज्य 
या जुहोति सदेवत्वाय यद्धत आंदध्याद्रुद्रं गृहानन्वारोहयेद्य 
देवक्षाणान्यसंप्रक्षाप्य प्रयायाद्या यज्ञवेशसं वाऽऽदहनं वा ताह 
गेव तदयं ते योनिऋत्विय इत्यरण्यास्समारोहयति ॥ ४॥ एष 
वा अग्नेर्योनिस्स्व एवैन योनौ समारोहयत्यथो खल्याहुर्यदरण्योः 


- 


ग 


261 


பிர -4 , அநு -101 

சோமயாக பரிசேடம் 
வேறிடம் போகும் ஹோமம் ) 

समारूंढो नश्येदुर्दस्याग्निस्सादेत्पुनराधेयस्स्यादिति या ते अग्ने 
यज्ञियां तनूस्तयेह्या रोहेत्यात्मन्त्समारोहयते यजमानो वा अग्ने 
योनिस्स्वायोमेवनं योन्या समारोहयते ॥ ५ ॥ 


- 


- 


ஈண்டு , அக்கினி ஹோத்திரத்துடன் வேறிடத்திற்குப் புறப்படுகின்ற! 
வன் , அவ்வக்கினியை , தீக்கடைக் கோலின்மீது ஏற்றிக்கொள்ளல் வேண்டு 
மென்பதை விதிக்கின்றது , 


காருகபத்திய மென்னுந்தீயுடன் புறப்படில் மனைவியுடன் அக்கினியை எடுத்துக் 
கொண்டு புறப்படல் வேண்டும் அப்போது மேல்வரும் மந்திரத்தால் ஹோமஞ் 
செய்தற் பொருட்டு புரோநுவாக்கியமாக ஓதவேண்டிய மந்திரம் 


மந்திரம் 1 
बास्तोष्पते प्रति जानीह्यस्मानस्वावेशो अनमीवो भवा नः । यरवेमहे प्रति 
तन्नो जुषस्व शं न एधि द्विपदे श चतुष्पदे । 


என்பது . 


உரை 


அக்கினி ஹோத்திரத்திற்கு இருப்பிடமாகிய வீட்டிற்குத் தலைவ ! 
அதாவது காருகபத்தியத் தீயே ! நீ , வேறுகிராமத்திற்கு எடுத்துக்கொண்டு 
செல்கின்றவர்களை உணர்வாயாக . பிறகு , எங்களை வசிக்கச் செய்கின் றவனா 
வாய் . பிணியைப் போக்கு வோனுமாவாய் . எதைக்குறித்து உன்னைப் 
போற்றுகின்றோமோ , அக்காரியத்தை அன்போடு அநுபவிப்பாயாக . பிறகு , 
எம்முடைய மக்கள் விலங்குகளின் பொருட்டு சுகங்கொடுப்போனாவாய் 
என்பதாம் . 


: 


மந்திரம் 2 
वास्तोष्पते शग्मया सश्सदा ते सक्षीमहि रण्वया गातुमत्या । आवः क्षेम 
उत योगे वरं नो यूयं पात स्वस्तिभिस्सदानः । 

என்பது . 


262 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் - 3 

( வேறிடம் போகும் ஹோமம் 


உரை 


அக்கினி ஹோத்திரக் கிருகத்திற்குத் தலைவ ! எல்லாவற்றையுங் கொடுக் 
கும் வன்மையுடையதும் , மனதைக் கவர்வதும் . எல்லாவற்றையு முணர்கின் 
றதுமாகிய உனது சபையில் பற்றுடையவர்களாவோமாக . நீ , எமது யோகத் 
தின் பொருட்டு இனிது காப்பாயாக . எமது க்ஷேமத்தின் பொருட்டு பாது : 
காப்பாயாக . நீவிர் பல்வகைச் சிறப்புக்களா ( நலங்களா ) ல் எம்மைப் பாது 
காப்பீர்களாக என்பதாம் , ஈண்டுப்பன்மை ஆதரவின் பொருட்டு .. 


- 


இனி , ஹோமத்தை வீதித்தற் பொருட்டுப்புகழ்கின்றது 

பிராமணம் 1 


यत्सायंप्रातरग्निहोत्रं जुहोत्याहुतीष्टका एव ता उप धत्त यजमानोहोरा 
त्राणि वा एतस्यष्टका य आहिताग्नियंत्सायंपातजुहोत्यहोरात्राण्ये . 
वाऽऽप्त्वेष्टकाः कृत्वोप धत्त । 


என்பது . 


உரை . 


காலைமாலைகளில் முறையாய் அக்கினி ஹோத்திரஞ் செய்கின்ற வேள் 
வித் தலைவன் செங்கலடுக்கைச் செய்தவனாகின்றான் . எவ்வாற்றாலெனின் ? 
இவன் செய்த ஆகுதிகளனைத்தும் செங்கல்களாகி விடுகின்ற தாலென்க என்ப 


தாம். 


மற்றெருவகையாகப் புகழ்கின்றது . 

பிராமணம் 2 
दशसमानत्र जुहोति दशाक्षरा विराडिराजमेवा sप्त्वेष्टकां कृत्वोप धत्तऽ 
थो विराज्येव यज्ञमाप्नोति चित्यश्चित्योऽस्य भवति । 


என்பது 


உரை 
ஓரிடத்தில் பத்து நாள் அக்கினி ஹோத்திரங்களைச் செய்தவன் , எண் 
ஒப்புப் பற்றி பத்து எழுத்துக்கள் கொண்ட விராட் சந்தத்தையடைகின்றான் . 
அவ்விராட்டுக்கள் செங்கல்களாய் அடுக்குகின்றான் . அதனால் , அக்கினிஷ் 
டாம எக்ஞத்தை அடைகின்றான் . இவ்வாறு , அக்கினி ஹோத்திரஞ் செய் 
தின்றவனுக்கு செங்கலடுக்குக்கள் உண்டாகின்றன என்பதாம் , 


பிர -4 , அ நு -10 ) சோமயாக பரிசேடம் 

263 
வேறிடம் போகும் ஹோமம் ) 

ஈண்டு , காலைமாலை செய்யும் ஆகுதிகளாகிற செங்கல்களால் ஒரு தீயும் , 
பகலிரவுகளென்னுஞ் செங்கலடுக்கால் இரண்டாந் தீயும் , விராடாகிய செங்க 
லால் மூன்றாமக்கினியும் உண்டாகின்றன . இவ்வாறு இவனுக்கு பல்வகை 
அக்கினிகளும் உண்டு என்பதாம் . 


இப்போது அதை விதிக்கின்றது . 

பிராமணம் 3 
तस्माद्यत्र दशोषित्वा प्रयाति तद्यज्ञवास्त्ववास्त्वेव तद्यत्ततोऽर्वाचीन ५ रुद्रः 
खलु वै वास्तोष्पतिर्यदहुत्वा वास्तोष्पतीय प्रयायाद्द्र एनं भूत्वाड 
ग्निरनूत्थाय हन्याद्वास्तोष्पतीयं जुहोति भागधेयेनैवैन शमयति 
T [ SSu M : / 


என்பது 


உரை 


இடையில் , பத்து நாள் தங்கிய பிறகு செல்கின்ற அக்கினி ஹோத்திரத் 
திற்கு எண்ணிக்கை ஒப்பால் விராட் கிடைக்கின்றது . ஆனால் அவ்விடம் 
எக்ஞ நிமித்தமெனின் ? வேள்வியிடமாம் . இன்றெனின் ? வேள்வியிடமன்று . 
ஆதலின் அந்த ஹோமத்தில் உருத்திரனென்னும் காருகபத்திய தேவதை 
யே வாஸ்தோஷ்பதியா ( கிருகதலைவனா) தலின் அதுஹோம நிமித்தமெனப் 
படுகின்றது . இவ்வாற்றால் , வாஸ்தோஷ்பதி ஹோமஞ் செய்யாமல் பிரயாணப் 
படில் காருகபத்தியம் உருத்திராகாரமாய் எசமானனைக்கொன்றுவிடும் . ஆத 
லின் பிரயாணஞ் செய்யும் போது வாஸ்தோஷ்பதி ஹோமஞ் செய்தல் வேண் 
டும் . அதனால் ஹோமஞ் செய்யும் பாகததைக் கொடுத்து அவ்வக்கினியைச் 
சாந்தப்படுத்துகின்றான் . ஆதலின் எசமானன் கேடுறான் என்பதாம் . 


புறப்படும்போது , வண்டியில் , வலது காளையைப் பூட்டிய பிறகும் , 
காளையைப் பூட்டுவதற்கு முன்னுமாயுள்ள காலமே ஹோமஞ்செய்வதற்குரிய கால 
மென விதிக்கின்றது . 

பிராமணம் 4 


अद्युक्ते जुहुयाद्यथा प्रयाते वास्तावाहुतिं जुहोति ताहगेव तद्यदयुक्ते जुहु 
याद्यथा क्षेम आहुतिं जुहोति तागेव तद्हुतमस्य वास्तोष्पतीय५ 
स्यादक्षिणो युक्तो भवति सव्योऽयुक्तोऽथ वास्तोष्पतीयं जुहोत्यु 
भयमेवाकरपरिवर्गमेवैनर शमयति । 


என்ப 


264 கிருஷ்ண எசுர்வேததைத்திரீய சங்கிதை ( காண்டம் 3 

( வேறிடம் போகும் ஹோமம் 

உரை . 
அவ்விரண்டுகாளைகளையும் வண்டியிற் பூட்டிவிட்டு வாஸ்தோஷ்பதிஹோமஞ் 
செய்யில் பூட்டிய மாத்திரத்தாலே பிரயாணஞ்செய்ததாகி வேள்விக்குரித்த 
லாத விடத்தில் ஹோமஞ்செய்யப்பட்டு உலக இயலோடு ஒத்துவிடும் . இரண்டு 
காளைகளையும் பூட்டுவதற்குமுன் செய்யில் , க்ஷேமமாயிருக்கும்போது பிரயாண 
மென்பது இல்லாமலே ஹோமஞ்செய்யப்பட்டது போலாகும் . இவ்விருவகை 
யாலும் வாஸ்தோஷ்பதி ஹோமம் செய்யாதொழிந்ததாகும் . மற்றெவ்வா 
றெனின் ? பிரயாணஞ் செய்துகொண்டே ஹோமஞ் செய்தல் வேண்டும் . அஃ 
தெவ்வாறெனின் ? வண்டியில் ஒரு காளையைப்பூட்டியும் மற்றொரு காளையைப் 
பூட்டாமலுமுள்ளசமயத்தில் வாஸ்தோஷ்பதிஹோமத்தைச் செய்தல் வேண் 
டும் . இதனால் , கோபமடைந்த அக்கினி சாந்தமாகி எசமானனும் நலமடை 
கின்றான் என்பதாம் . 


வாஸ்தோஷ்பதே பிரதிஜாநீஹி , வாஸ்தோஷ்பதே சக்மயா , என்னு மிவ் 
விரண்டு மந்திரங்களும் ஹோமங்கட்கு அங்கமென விதிக்கின்றது . 

பிராமணம் 5 
यदेकया जुहुयाद्दर्विहोमं कुर्यात्पुरोनुवाक्यामनूच्य याज्यया जुहोति सदे. 
aar | 


என்பது 


உரை 


ஒரு இருக்கு மந்திரத்தால் ஆகுதி செய்யில் ஆசிரவணம் , என்பது முத 
லிய மந்திரங்கட்கு இடமின்மையின அது தர்வி ஹோமமாய்விடும் . அவ்வா 
றாகாதொழியும்படி வாஸ்கோஷ்பதே பிரதிஜானீஹி , என்பதைப் 

புரோநு 
வாக்கியமாகக்கூறிக் கொண்டு வாஸ் தோஷ்பதேசக்மயா என்பதை யாஜ்யா 
வாக்கியமாக்கி அதனால் ஹோமஞ் செய்யில் வஷட்கார ஹோம சமமாய் 
தேவர்கட்கு மிகுந்த பிரியமாகின்றது என்பதாம் . 

ஈண்டு , ஆசிராவய என்பது முதல் வௌஷட் என்பதீறாக உள்ள மந் 
திரத் தொகுதி யாஜ்யா புரோநுவாக்கியங்களுக்குச் சகாயமாகின்றது . இவை 
யிரண்டும் முக்கியமானவைகள் . இவைகளுடன் கூடிய ஹோமமே தேவர் 
கட்குப் பிரியமாகின்றது . அவை களில்லாதது தர்வி ஹோம மெனப் 
படும் . 

* அதாவது , " அக்னயே ( அக்கினிக்கு ) சுவாஹா , என்றுகூறி , ஆசி 
ராவண முதலியவைகளின்றி தனியே ஹோமஞ்செய்தலின் இத்தகையது 
தேவர்கட்கு விருப்புடையதன்றாம் என்பதையுணர்க . 


பிர -4 , அடு -10 ) சோமயாக பரிசேடம் 

265 
வேறிடம் போகும் ஹோமம் ) 

வண்டியில் பாண்டத்தை வைத்தலும் , தீக்கடைக் கோலில் தீயை ஏற்றலும் 
முறையே வீதிக்கப்படுகின்றன . 


பிராமணம் 6 


यदुत आदध्याद्रुद्रं गृहानन्वारोहयेद्यदवक्षाणान्यसंप्रक्षाप्य प्रयायाद्यथा 

यज्ञवेशसं वाऽऽदहनं वा तागेव तदयं ते योनित्विय इत्यरण्योः 
समारोहयत्येष वा अग्नेयोंनिस्व एवैनं योनौ समारोहयति । 

என்பது 


உரை 


அக்கினி ஹோத்திரஞ்செய்தபின் பாண்டங்களை வண்டியில் வைக்கில் , 
வீட்டின் உபகரணங்களான பாண்டங்களையும் , அவைகளைப் பற்றிய உருத்தி 
ரனென்னும் அக்கினியையும் வண்டியில் வைக்கவேண்டிவரும் , வரவே , வண்டி 
எரிந்துபோய்விடும் . ஹோமத்திற்கு முன் அக்கினி அவ்விடத்தில் இல்லை ஓமத் 
தின்பொருட்டோ , இருக்கின்றது . ஆதலின் , அக்கினிஹோத்திர ஹோமஞ் 
செய்யும் முன்னரே பாண்டங்களை வைத்தல் வேண்டுமென்று கருதப்படுகின் 
றது ; கரு துமிடத்து எரிந்தகட்டையை அணைக்காமல் பிரயாணஞ்செய்ததாயிற் 
று . ஆகவே , வேள்விகெட்டவிடத்தும் வீடெரிந்த போதும் அணைக்காமற் 
கிடந்தது போலாகும் . அக்குற்றத்கை நீக்குதற்கு அயம்தேயோனி:, என்பது 
முதலியமந்திரத்தால் அவ்வக்கினிபை தீக்கடைக் கோலில் ஏற்றிக்கொள்ளல் 
வேண்டும் . தீயைப்போற்றுமிடத்து அக்கினியெழுதவின் தனது 
தில் தீயை ஏற்றிக்கொள்ளல் வேண்டும் . அம்மந்திரத்திற்கு , உபபிரமந்தோ 
அத்வாம் , என்னும் அநுவாகத்தில் உரைகூறப்பட்டிருக்கின்றது என்பதாம் . 
தீயைப்போற்றுதல் = தீக்கடைக் கோலை தீயில்காய்ச்சு தலாம் . 


தீக்கடைக் கோலில் தீயை யேற்றுதல் ஒருவாற்றல் தற்றமுடையதாதலின் , 
அதைவிட்டு , ஆன்மாவில் தீயேற்றுதலை விதிக்கின்றது . 

பிராமணம் 7 
अथो खल्वाहुर्यदरण्योस्समारूढो नश्येदुदस्य निरसीदेत्पुनराधेयस्स्या 

दिति या ते अग्ने यज्ञिया तनूस्तये ह्या रोहेत्यात्मन्त्समारोहयते यज 
मानो वा अग्नेयोनिस्स्वायामेवैन योन्या समारोहयते । 

என்பது . 
34 


266 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( யாஜ்யாவாக்கியம் 


உரை 


தீக்கடைக் கோல்களில் தீயையேற்றில் தீக்கடைக்கோல் எரிந்துவிடில் 
எசமான னுடைய தீயுங்கெடும் . பிறகு மீண்டும் தீயைஉண்டாக்கல் வேண்டி 
வரும் அக்குற்றத்தைப் போக்குதற்பொருட்டு யாதே அக்னே என்பது 
முதலிய மந்திரத்தால் ஆன்மாவினிடத்தில் தீயை ஏற்றிக் கொள்ளல் வேன் 
டும் . தீக்கடைகோல்கள் தீயை உண்டாக்குவது போல் எசமானனும் தீயை 
உண்டாக்குவோனாதலின் அதன்காரணனாகின்றான் . ஆதலின் , ஆன்மாவி 
லேற்றிய தீயும் தன துகாரணத்தில் ஏறிக்கொள்ளப்படுகின்றது என்பதாம் . 
இதனுரை , பிரமாணம் ரண்டாவது அஷ்டகத்தில் வரும் . 


பத்தாம் அநுவாகம் 
முற்றிற்று . 


பதினோராம் அநுவாக விடயச் சுருக்கம் . 


राजसूये देवसुवामिष्टा याज्या इमाःक्रमात् । 
त्वमग्ने बृहदामेयेत्वंच सोमेति सौग्यके ॥ १ ॥ 
आविश्व देवं सावित्रे यथान इतिरौद्रके । 
बाईस्पत्य उदेत्येतदैन्देऽत्येन्द्र चतुष्टयम् ॥ २ ॥ 
मित्रस्येति त्रयं मैत्रे वारुणे यदिति त्रयम् ॥ 
एकादशेऽनुवाकेस्मिन्मन्त्रा उक्ताहिविंशतिः ॥ ३ ॥ 


ராச சூயம் என்னும் யாகத்தில் தேவசுவம் , என்னும் இஷ்டியில் அக் 
கினி கிருகபதி தேவதை , சோம வனஸ்பதி தேவதை, ஸ்விகாதேவதை,உருத் 
திர தேவதை , பிருஹஸ்பதி தேவதை , இந்திரதேவதை , மித்திரதேவதை , 
வருணதேவதை என்னுந் தவதைகளுக்கு முறையே இரண்டிரண்டு 
இருக்குக்களாக யாஜ்யா புரோநுவாக்கியங்கள் கூறப்படுகின்றன என்பது . 


, 


Gr - 4 , 7-11 ] சோமயாக பரிசேடம் 

267 
புரோநுவாக்கியம் ) 

மூன்றாங் காண்டம் கான்காம் பிரபாடம் 

பதினோராவது அநவாகம் 
ஆறுபஞ்சாதிக்குமேல் ஏழுபதங்களைக் கொண்டது . 
காமிய யாஜ்யா புரோநுவாக்கியங்களைக்கூறுமந்திரங்கள் : 

त्वमग्ने बृहद्वयो दधासि देव दाशुषे । कविगृहपतियुवा । हव्य 
वाडग्निरजरः पिता नौ विभुर्विभावा सुदृशीको असे । सुगार्हपत्याः 
समिषो दिदीह्यसद्रियक्सं मिमीहि श्रवासि । त्वं च सोम नो 
वशी जीवातुं न भरामहे । प्रियस्तोत्रो वनस्पतिः । ब्रह्मा देवानां 
पदवीः कवीनामृषिविप्राणां महिषो मृगाणाम् । श्येनो गृध्राणा५ 
खर्धितिर्वनांना सोमः ॥१ ॥ पवित्रमत्यति रेभन् । आ विश्वदै 
व ५ सत्पति सूक्तैरया वृणीमहे । सत्यसव सवितारम् । आ 
सत्येन रजसा वर्तमानो निवेशयन्नमृतं मत्थं च । हिरण्ययनसविता 
रथेनाऽऽ देवो याति भुवना विपश्यन् । यथा नो अदितिः कर 
त्पश्वे नृभ्यो यथा गव । या तोकाय रुद्रियम् । मा नतोके 
तनये मा न आयुषि मा नो गोषु मा ॥२ ॥ नो अश्वेषु रीरिषः । 
वीरान्मा नौ रुद्र भामितो वधीहविष्मन्तो नमसा विधेम ते । उद्गुतो 
न वयो रक्षमाणा वावदतो अभियस्येव घोषाः । गिरिभ्रजो नोर्मयो 
मदन्तो बृहस्पतिमभ्यर्का अनावन् । हसैरिव सखिमिवविदद्भिरश्म 
न्मयानि नहना व्यस्यन् । बृहस्पतिरमिकनिक्रदगा उत प्रास्तौदुई 
विद्वा ५ अगायत् । एन्द्र सानसिप रयिम् ॥ ३॥ सजित्वान 
सदासहम् । वषिष्ठभूतय भर । प्र संसाहिषे पुरुहूत शत्रूज्येष्ठस्ते 


. 


268 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

(யாஜ்யாவாக்கிய 
शुष्म इह रातिरस्तु । इन्द्राऽऽ भर दक्षिणेना वसूनि पतिः सिन्धू 
नामसि रेवतीनाम् । त्व ५ सुतस्य पीतये सद्यो वृद्धो अजायथाः । 
इन्द्र ज्यैष्ठयाय सुक्रतो । भुवस्त्वमिन्द्र ब्रह्मणा महान्भुवो विश्वेषु 
सर्वनेषु यज्ञियः । भुवो नृश्च्यौत्नो विश्वसिन्भरे ज्येष्ठश्च मन्त्रः 
॥ ४ ॥ विश्वचर्षणे । मित्रस्य चर्षणीकृतः श्रवो देवस्य सान 
सिम् । सत्यं चित्रश्रवस्तमम् । मित्रो जनान्यातयति प्रजानन्मित्रो 
दोधार पृथिवीमुत द्याम् । मित्रः कृष्टीरनिमिषाऽभि चष्टे सत्याय 
हव्यं घृतद्विधेम । प्रस मित्र मंती अस्तु प्रयस्वान्यस्त आदित्य 
शिक्षति व्रतेन । न हन्यते न जायते त्वोतो नैनमहो अश्नोत्य 
न्तितो न दूरात् । यत् ॥ ५॥ चिद्धि ते विशौ यथा प्रदेव वरुण 
व्रतम् । मिनीमसि विद्यवि । यत्कि चेदं वरुण दैव्ये जनेऽभिद्रोह 
मनुष्याश्चरामसि । अचित्ती यत्तव धी युयोपिम मा नस्तस्मादेनसो 
देव रीरिषः । कितवासो यद्रिरिपुर्न दीवि या घा सत्यमुत यन्न 
विद्म । सर्वा ता वि ष्य शिथिरेव देवार्था ते स्याम वरुण प्रि 


- 


यासः ॥ ६ ॥ 


. 


அநுவாகத்தின் தலைப்புச் சொற்களைக் கொண்ட தொகை : --- 
विवा आ वायो इमे वै चित्तमग्निर्भूतानां देवा वा ऋतारापाड्राष्ट्र 

कामाय देविका वास्तष्पिते त्वमग्ने बृहद्वय एकादश ॥ ११ ॥ 
பஞ்சாதிகளின் தலைப்புச் சொற்களைக் கொண்ட் எண் : 
विवा इत्याह यथायजुरेबैतन्मृत्युगन्धर्वोऽवरुन्धेत्वमग्ने बृहद्वयः 

षट्चत्वारि शत् ॥ ४६ ॥. 


பிர -4 , அநு -11 ] சோமயாக பரிசேடம் 

269 

(புரோநுவாக்கியம் 
தேவசுவாமேதானி ஹவீம்ஷிபவந்தி என விதிக்கப்பட்டதனுள் , அக்னயே 
கிருகபதயே புரோடாச மஷ்டாகபாலம் நிர்வபதி கிருஷ்ணாநாம் வ்ரீஹீனாம் , என்ப 
தற்குப் புரோநுவாக்கியமிது : 

மந்திரம் 1 
स्वमग्ने बृहद्वयो दधासि देव दाशुषे । कविहपतिर्युवा । 


என்பது . 


உரை 


கவியும் , கிருகத்தைப்பாது காக்கின்றதும் , கட்டிளமையுடையதுமாகிய 
அக்கினியே ! நீ , அவியளிக்கும் எசமானனுக்கு மிகுந்த உணவுப்பொருளை 
அல்லது , நீண்ட ஆயுளைக் கொடுப்பாயாக என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியங் கூறப்படுகின்றது . 

மந்திரம் 2 
हव्यवाडग्निरजरः पिता नो विभुर्विभावा सुदृशीको अस्मे सुगार्हपत्याः 
समिषो दिदीह्यस्मद्रियक्सं मिमीहि श्रवासि । 


என்பது . 


உரை . 


அவியை யேற்றுச் செல்வதும் , மூப்பற்றதும் , எமது பிதாவும் , வியாபக 
மும் , மிக ஒளிர்வதும் , சுகத்தைப் பார்ப்பதுமாகிய இவ்வக்கினி எமக்கு 
அழகிய கிருகத்தலைமைக்குக் காரணங்களான உணவுப் பொருள்களை நன் 
அளிக்குக . மற்றும் , எமது இந்திரியங்களுக்கு உள்முகப்பட்டுக் கேட்கத்தக்க 
பெருமைகளையும் உண்டாக்குக என்பதாம் . 


கு 


வானஸ்பதியாகிய சேர்மனுக்கு சாமைப் பொங்கல் செய்க , என்பதற்குப் 
புரோநுவாக்கியம் : 

மந்திரம் 3 
त्वं च सोम नो क्शो जीवातुं न मरामहे । प्रियस्तोत्रो बनस्पतिः । 


என்பது 


உரை . 


* சோமோவா , என்பது முதலிய துதியில் பிரியமுடையதும் , கொடி 
செடிகளைப்பரிபாலிப்பதுமாகிய சோமமே ! நீ , எம்மை வாழ்விப்பதற்கு விருப் 
புடையதாயிருக்கின்றாய் . ஆதலின் , யாம் இறக்கமாட்டோம் என்பதாம் . 


270 

கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -3 
யாஜ்யாவாக்கிய ) 

மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியம் : 

மந்திரம் 4 
ब्रह्मा देवानां पदवीः कवीनामृषिर्विप्राणां महिषो मृगाणाम् । श्येनो गृध्रा 
णा ५ स्वधितिर्वनाना सोमः पवित्रमत्येति रेभन् । 

என்பது 


உரை 


தேவர்களுக்குள் பிரமன் சிறந்தவன் , கவிகளுக்குள் சொற்பொருள்களை 
நன்குணர்ந்தவன் சிறந்தவன் , விப்பிரர்களுக்குள் அநுஷ்டான நுண்பொரு 
ளை யுணர்கின்றவன் சிறந்தவன், விலங்குகளுக்குள் எருமை சிறந்தது , வனங் 
களுக்குள் சோதிவிருக்ஷம் சிறந்தது . இவ்வாறு புநிதப்படுத்தும் தருப்பை 
முதலியவைகளுக்குள் சோமம் சிறந்தது என்பதாம் . 


சவித்ரே சத்யப்ரசவாய புரோடாசம் த்வாதச கபாலம் ஆசூநாம் Mg ஹீ 
ணாம் , என்பதற்குப் புரோநுவாக்கியம் : 

மந்திரம் 5 
आविश्वदेव सत्पति सूक्तरद्या वृणीमहे । सत्यसव सवितारम् । 


என்பது . 


உரை 


தேவர்களனைவரையும் அடக்கியாள்கின்றவனும் , நன்னெறியிற் செல்லு 
கின்றவரைப் பாதுகாக்கின்றவனும் , பயனுடைய அநுக்ஞை செய்கின்றவனு 
மாகிய சூரிய தேவனை இக்கருமத்திற்கு அழகிய வாக்கியங்களால் அழைக்கின் 
றோம் என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியம் : 

மந்திரம் 6 
आ सत्येन रजसा वर्तमानो निवेशयन्नमृतं मयं च । हिरण्ययेन सविता 
रथेना देवो याति भुवना विपश्यन् । 

என்பது 


உரை 


இரவி, ஒளி மண்டிலத்துடன் எழுந்து மனிதர்களையும் தேவர்களையும் 
தத்தமது செயல்களில் வன்மையையுண்டாக்கிவிட்டு , உலகனைத்தையும் பார்த் 
துக்கொண்டு பொன் தேரில் நாடோறும் கிழக்கில் வருகின்றது என்பதாம் . 


பிர -4 , அநு -11 ) சோமயாக பரிசேடம் 

271 
புரோநுவாக்கியம் ) 

நத்ராய பசுபதயே காவீதுகம் ( காட்டுக்கோதுமை ) பொங்கல் செய்க, என்பதற் 
குப் புரோநுவாக்கியம் : 

மந்திரம் 7 
यथा नो अदितिः करत्यश्वे नृभ्यो यथा गवे । यथा तोकाय रुद्रियम् । 


என்பது 


உரை 


கண்டிக்கப்படாத உருத்திரன் , பசுக்கள் , மக்கள் அதனுடைய மக்கள் 
என்பவைகளை எவ்வாறு ஆராதனை செய்யில் பாதுகாப்பானோ, அவ்வாறு 
அவனை அவியால் ஆராதிக்கின்றோம் என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியம் : 

மந்திரம் 8 
मा नस्तोके तनये मा न आयुषि मा नो गोषु मा नो अश्वेषु रीरिषः । वी . 
रान्मा नो रुद्र भामितो बधीहविष्मन्तो नमसा विधम ते । 


என்பது 


. 


உரை 


உருத்திர ! நீ , கோபமாய் எமது மக்கள் பேரன்மார்களிடத்து துன்டை 
யுண்டாக்காதே . அங்ஙனமே , எமது ஆயுளிலும் துன்பஞ் செய்யாதே . எமது 
பசு முதலியவைகளையுந் துன்புறுத்தாதே . யாம் அவிகளையுடையவர்களாய் 
உனக்கு அவியளித்து வழிபடுகின்றோம் என்பதாம் . 


பிநகற்பதியின் பொருட்டும் வாசற்பதியின் பொருட்டும் நைவாரப் ( சென் 
னெற் ) பொங்கல் செய்க ,, என்பதற்குப் புரோநுவாக்கியம் : 

மந்திரம் 9 
उदप्रतो न वयो रक्षमाणा वावदतो अभ्रियस्येव घोषाः । गिरिभ्रजो नो 
मयो मदन्तो बृहस्पतिमभ्यो अनावन् । 

என்பது . 


உரை. 


மேகம் எமது பயிர்களை வளர்ப்பதுபோல் , அவமிருத்துவை நீக்கும் 
வாயிலாக எமது ஆயுளைப் பாதுகாக்கின்றவைகளும் , மேகாலி போன்ற இரைச் 
லுடையவைகளுமான எமது துதிவாக்குக்கள் , பிருகற்பதியைக் குறித்துப் 


272 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .3 

( யாஜ்யாவாக்கிய 
போற்றுகின்றன . மற்றும் , ஆற்றுக்கரையிலுள்ள மலைகளின் மீது மோது 
கின்ற அலைகள் ஆற்றின் நிறைவைக்காட்டிக் களிப்பிப்பதுபோல் 
வாக்குக்களும் பிருகற்பதியின் மகிமைகளை அறிவுறுத்துவதால் களிப்பை 
உண்டாக்குவனவாகின்றன என்பதாம் , 


எமது 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யாவாக்கியம் 


மந்திரம் 10 
हसैरिव सखिभिर्वावद्भिरश्मन्मयानि नहना व्यस्यन् । बृहस्पतिरभि . 
कनिक्रदगा उत प्रास्तौदुच्च विद्वाप अगायत् । 


என்பது , 


உரை. 


பரமாஞ்சத் துறவிகளாற் போற்றப்பெற்ற பரமேசுரன் புருடார்த்தத் 
தடைகளைப் போக்கியருள்வதுபோல் , அதிசயமாகப் போற்றுகின்ற இருத்து 
விக்குக்களுடன் கூடிய பிருகற்பதி , எமது அவிகளை ஏற்றுக்களித்துப் 
பேரொலி செய்கின்றான் . மற்றும் , களிப்பைக் காட்டும் பேச்சுக்களையும் பேசு 
கின்றனன் . எமது வழிபாட்டைத் தெரிந்து கொண்டு களிப்பால் பாடுகின்ற 

அதாவது , பயனுக்குள்ள கல் துளைபோன்ற தடைகளை நீக்கிவிட்டுப் 
பாடுகின்றனன் என்பதாம் , 


னன் . 


சிறந்த இந்திரனுக்கு பெருநெல்லெடுத்து , பதினெரு அகல்களில் புரோடசன் 
செய்க , என்பதற்கு புரோநுவாக்கியம் : 


மந்திரம் 11 


एन्द्र सानसिप रयि ५ सजि -वान ५ सदासहम् । वर्षिष्ठमूतये भर । 


என்பது . 


உரை . 
மிகுந்த கொடை கொடுத்தற்குப் போதியதும் , வெற்றிபெறும் புகழ் 
ளுடன் கூடியதும் , எப்போதும் பகைவரைப் பழித்துத் தள்ளுவதும் , ஆச்ச 
ரியமாக வளர்கின்றதுமாகிய தனத்தை , இந்திர ! நீ பாதுகாப்பின் பொருட்டு 
எமக்குக் கொண்டுவந்து தருவாயாக என்பதாம் . 


பிர.4 அநு-11 ) சோமயாக பரிசேடம் 

273 
புரோநுவாக்கியம் ) 

மேற்கூறிய அதற்கே யாஜ்யாவாக்கியம் 

மந்திரம் 12 
प्र ससाहिषे पुरुहूत शत्रुज्येष्ठस्ते शुष्म इह रातिरस्तु । इन्द्रऽऽभर 
दक्षिणेना वसूनि पतिः सिन्धूनामसि रेवतीनाम् । 

என்ப 


உரை 


பல்லோர்களால் பல்வகை யாகங்களில் அழைக்கப் பெற்ற இந்திரா நீ , 
எக்காலத்தும் பகைவர்களைத் துரும்பு போல் தள்ளுகின்றவனாயிருக்கின்றாய் . 
உனது சிறந்த வன்மை பெருமையுடையது . அது இக்கருமத்தில் பயனளிப்ப 
தாகுக . 

இந்திர ! வலக்கையால் தனங்களை நிறைய வாரிக் கொடுப்பாயாக , 
கடல்போன்ற பிரசைகட்கு நீ இறைவனாயிருக்கின்றாய் என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே விகற்பமாகிய மற்றெரு புரோநுவாக்கியம் : 

மந்திரம் 13 
त्व ५ सुतस्य पीतये सद्यो वृद्धो अजायथाः । इन्द्र ज्यैवष्ठाय सुक्रतो । 


என்பது 


உரை 


நற்கருமத்தையுடைய இந்திர ! நீ பிழிந்த சோமரசத்தை அருந்துதற் 
பொருட்டு அப்போது வளர்கின் றனை . தேவர்களுக்குள் சிறப்புடையநினக்கு 
து பொருந்தும் என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே விகற்பமாகிய மற்ற யாஜ்யாவாக்கியம் : 

மந்திரம் 14 
भुवस्त्वमिन्द्र ब्रह्मणा महान्भुवो विश्वेषु सवनेषु यज्ञियः । भुवो नृपश्च्यो 
नो विश्वस्मिन्भरे ज्येष्ठश्च मन्त्रो विश्वचर्षणे । 


என்பது 


உரை 


இந்திர ! நீ , துதியாகிய வேதவாக்கியத்தால் வளர்ந்துகொண்டிருக்கின்றாய் . 
மூன்று வேளையும் சோமரசம் பிழியும்போது நீ | க்ஞத்திற்கு உரியோனா 
யிருக்கின்றாய் . மாறான பகைவரை ஒழித்துக் கொண்டிருக்கின்றாய் . எல்லா 
மக்கட்கும் இறைவனாயிருக்கின்றாய் இத்தகைய நீ , எல்லா வேள்விகளிலும் 
முதல்வனாகவும் போற்றத்தக்கோனுமா யிருக்கின்றாய் என்பதாம் . 


: 


35 


214 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -3 

( யாஜ்யாவாக்கிய 
மீத்திரன் பொருட்டு , ஆம்பானம் சரும் , என்பதற்குப் புரோநுவாக்கியம் : -- 

மந்திரம் 15 
मित्रस्य चर्षणीधृतश्श्रवो देवस्य सानसिम् । सत्य चित्रश्रवस्तमम् । 


என்பது . 


உரை 


மக்களைத் தாங்கும் மித்திரதேவனுடைய கேட்கத்தக்க பெருமை மிகுதி 
யாயிருக்கின்றது பயனளிக்குஞ் சீல மடையதும் , உண்மையுரையுடைய 
தும் , அழகிய பெருமையையுடையதுமாகிய மிததிரதேவதையை , யாகத்தால் 
வழிபடுகின்றோம் என்பதாம் . ஆம்பா = வெண்கழுநீர் அரிசி . 


மேற்கூறிய அதற்கே யாஜ்யா வாக்கியம் : 

மந்திரம் 16 
मित्रो जनान्यातयति प्रजानन्मित्रो दाधार पृथिवीमुत द्याम् । मित्रः कृष्टी 
रनिमिषाभि चष्टे सत्याय इव्यं घृतवद्विधेम । 


என்பது . 


உரை 
இம்மித்திர தேவதை அதிகாரத்தையுணர்ந்து மக்களை தத்தமது செய 
லில் ஏவுகின்றது . மற்றும் , மித்திரதேவதை மண்ணுலகைத் தாங்குகின் 
அன்றியும் , விண்ணுலகையுந் தாங்குகின்றது . மக்களையும் தேவர்களையும் 
பார்க்கின்றது . உண்மைப்பயனையளிக்கும் அம்மித்திரதேவதைக்கு நிறையப் 
பொங்கல் செய்கின்றேன் என்பதாம் . 


றது 


மேற்கூறியதற்கே விகற்பமாகிய மற்றெ யாஜ்யாவாக்கியம் : 

மந்திரம் 16 
प्रस मित्र मर्तो अस्तु प्रयस्वान्यस्त आदित्य शिक्षति व्रतेन । न हन्यते न 
जीयतत्वोतो नैनमश्हो णश्नोत्यन्तितो न दूरात् । 


1 


என்பது 


உரை 


மித்திர ! உனது சம்பந்தமாகிய விரதமுதலிய கருமங்களால் அநுட்டா 
னஞ்செய்ய விரும்பிய எசமானன் சிறந்த கருமபயனையடைகின்றான் . உன் 
னாற் பாதுகாக்கப் பெற்ற அவ்வெசமானன் பிணிமுதலியவைகளால் துன்புற 
மாட்டான் . பகைவராலும் தோல்வியடையான் . 

தோல்வியடையான் . உன்னால் பாதுகாக்கப் 
பெற்ற எசமானனுக்கருகில் பாவமென்பதே வாராது என்பதாம் . 


பிர -4 அநு -1 ) சோமயாக பரிசேடம் 

275 
புரோநுவாக்கியம் ) 

" வருணாய தர்மபதயே யவமயம் சரும் என்பதற்குப் புரோதுவாக்கியம் : 


. 


மந்திரம் 13 


, 


यचिद्धिते विशो यथा प्र देव वरुण व्रतम् । मिनीमसि यविद्यवि । 


என்பது 


E- ரை 


வருணதேவ ! உன்னுடைய கருமத்கை, பிரசைகள் தத்தமது கருமத் 
தைச் செய்வதுபோன்று நாடோறும் தருக்கித்துணர்ந்து எதைச் செய்கின் 
றார்களோ, அதனால் உன்னையே வழிபடுகின்றோம் என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே பாஜ்யாவாக்கியம் : 


மந்திரம் 19 
यत्कि चेदं वरुण दैव्ये जनेऽभिद्रोहं मनुष्याश्चरामसि । अचित्ती यत्तव 
धर्मा युयोपिम मा नस्तस्मादेनसो देव रीरिषः । 


என்பது 


உரை 


வருண் ! மக்களாகிய யாம் தேவலோத்திலுள்ளவர்களுக்கு அறிய 

அறியாமை 
யால் என்ன சிறிது தீமை செய்துள்ளோமோ , மற்றும் , கர்மத்தால் உனது 
கருமத்தைக் கொடுத்தோமோ, தேவ ! அவைகளிலிருந்து எம்மைத் துன்புறுத் 
தாதருள்வாயாக என்பதாம் . 


மேற்கூறிய அதற்கே விகல்பிதமாகிய மற்றெரு யாஜ்யாவாக்கியம் 

மந்திரம் 20 
कितवासो यद्रिरिपुर्न दीवि यद्वा घा सत्यमुत यन्न विझ । सर्वा ता वि 
व्य शिथिरेव देवाथा ते स्याम वरुण प्रियासः । 


என்பது 


உரை 


கெட்டவர்களைப்போன்ற இருத்துவிக்குக்கள் எக்கருமாங்கத்தைப் பழுது 
படுத்திவிட்டார்களோ , அதாவது வழிபாட்டில் நன்கு முயலவில்லையோ , அல் 
லது தெரிந்தே எப்பாவஞ் செய்தார்களோ, தெரியாமல் எதைச் செய்துள் 


276 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை (காண்டம் -3 

( அன்வாரம்பணீய இஷ்டி 
ளார்களோ அவைகளனைத்தையும் அறியாமையாற்செய்தவைகளென்று கருதி 
தள்ளிவிடுவாயாக . பிறகு , வருணதேவ ! உனது அன்பர்களாவோமாக என்ப 
தாம் . 

பதினோராம் அங்வாகம் 

முற்றிற்று . 
மூன்றாங் காண்டம் நான்காம் பிரபாடகம் 

முடிந்தது . 


மூன்றாங் காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் விடயச்சுருக்கம் . 

प्रपाठके चतुर्थेतु काम्यानैमितिकाश्श्रुताः ॥ 

प्रपाठकेकचमेतु सोमेष्टयोश्शेष उच्यते ॥ १ ॥ 
நான்காம் பிரபாடகத்தில் காமியங்களும் நைமித்திகங்களுங் கூறப்பட் 

சோமயாக தரிசபூரணமாதயாகங்களின் பரிசேடங்கள் 
கூறப்படுகின்றன என்பது . 


உன 


இதில் . 


அநுவாக விடயச் சுருக்கம் . 
पूर्णत्यारम्भणीयेष्टौ द्वौ सारस्वत होमयोः ॥ 

मन्त्रौविकलपितावन्यावितिचत्वार ईरिताः ॥१ ॥ 
அந்வாரம்பணீய இஷ்டியில் இரண்டு சாரசுவத ஹோமங்கள் . மற்றைய 
இரண்டு மந்திரங்கள் விகற்பங்கள் என்பது . ஆயுள்வரை தரிசபூரணமாத 
யாகங்கள் செய்யற்பாலன என்னும் உறுதிப்பாடு அன்வா ரம்பமாம் . 


மூன்றாங் காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

முதலாம் அநவாகம் 
நான்கு பஞ்சாதிக்குமேல் இருபத்தைந்து பதங்களைக்கொண்டது . 

தரிசபூரணமாச யாகங்களின் அங்கமாகிய அன்வாரம்பணீய இஷ்டியை 
விதிக்கும் பிராமணகள் . 

पूर्णा पश्चादुत पूर्णा पुरस्तादुन्मध्यतः पौर्णमासी जिंगाय । तस्यां 
देवा अधि संवसन्त उत्तमे नाक इह मादयन्ताम् । यत्त देवा अद 


- 


277 


93-5 , 15-11 

சோமயாக பரிசேடம் 
அன்வாரம்பணீய் இஷ்டி ) 

धुर्भागधेयापावास्ये संबसन्तो महित्वा । सा नो यज्ञ पिहि 
विश्ववारे रयि नो थेहि सुभगे सुवीरम् । निवेशनी संगमनी वर्मू 
नां विश्वा रूपाणि वमन्यावेशयन्ती । सहस्रपोष ५ सुभगा रराणा 
सा न आ गन्वचसा ॥ १॥ संविदाना । अग्रीपोमो प्रथमो वीर्येण 
वसुन्रुद्रानादित्यानिह जिन्वतम् । माध्य ५ हि पौर्णमास जुषेयां 
ब्रह्मणा वृद्वौ सुकृतेन सातावासाम्य ५ सहबारा रयि नि यच्छ 
तम् । आदित्याश्चाङ्गिरसश्चाग्रीनाऽदधत ते दर्शपूर्णमासौ प्रैप्सन्ते 
पामङ्गिरसां निरुतर हविरासीदाऽऽदित्या एतौ होमविपश्य 
न्तावजुहवुस्ततो वै ते दर्शपूर्णमासौ ॥ २॥ पूर्व आइलभन्त दर्श 
पूर्णमासावालभमान एतौ होमी पुरस्ताज्जुहुयात्साक्षादेव दर्शपूर्ण 
मासावा लभते ब्रह्मवादिनी वदन्ति स ले दर्शपूर्णमासावा लभेत 
य एनयोरनुलोमं च प्रतिलोमं च विद्यादित्यमावास्यांया ऊर्ध्वं 
तदनुलोम पौर्णमास्यै प्रतीचीनं तत्प्रतिलोमं यत्पौर्णिमासी पूर्वीमा 
लेभत प्रतिलोमेमनावा लभेतामुमपक्षीयमाणमन्वप ॥३ ॥ क्षीयेत 
सारखतौ होमा पुरस्ताज्जुहुयादमावास्यां वै सरस्वत्यनुलोममेवैनावा 
लभतेऽमुमाप्यायमानमन्वा प्यायत आग्नावैष्णवमेकादशकपालं पुर 
स्ताविपेत्सरस्वत्यै चरु ५ सरस्वते द्वादशकपालं यदग्नेियो भवत्यग्नि , 
यज्ञमुखं यज्ञमुखमेवद्धि पुरस्ताद्धत्ते यद्वैष्णवो भवति यज्ञो वै विष्णुर्य 
ज्ञमेवाऽऽरभ्य प्र तनुते सरस्वत्यै चरुभवति सरस्वते द्वादशकपालोऽ 
मावास्या वै सरस्वती पूणमासः सरस्वान्तावेव साक्षादा रमत 


- 


: 


278 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 

காண்டம் . 

( அன்வாரப்பணீய இஷ்டி 
ऋनोत्यांभ्या द्वादशकपालस्सरस्वते भवति मिथुनत्वाय प्रजात्यै 
मिथुनौ गावौ दक्षिणा समृद्धथै ॥ ४ ॥ 


அங்கமாகிய ஆன்வாாம்பணி 


1 


இதில் கரிசபூரணமாக யாகங்களின் 
ஷ்டிபைக் கூறுகின்றது . 


முதலாவது சாரசுவத ஹோமம் 


மந்திரம் 1 
पूर्णा पश्चादुत पूर्णा पुरस्तादुन्मध्यतः पौर्णमासी जिगाय । तस्या देवा 
अधि संवसन्त उत्तमे नाक इह मादयन्ताम् । 


என்பது 


உரை 


பௌர்ணமையின் அபிமானி தேவதை வேள்வி செய்யும் இடத்தின் 
மேற்குத் திக்கில் வெற்றி பெற்றது , மற்றும் , கிழக்கிலும் இவ்விரண்டிற்கும் 
நடுவிலும் வெற்றி பெற்றது . அத்தகைய பௌர்ணிமையை அதிட்டித்து இவ் 
வேள்வியில் வசிக்கின்ற தேவர்களனைவரும் எம்மைக் களிப்படைவிப்பார்க 
ளாக என்பது . 


இரண்டாவது சாரசுவத ஹோமம் 


மந்திரம் 2 
यत्ते देवा अदधुर्भागधेयममावास्ये संवसन्तो महित्वा । सा नो यज्ञं पि 
पृहि विश्ववारे रयिं नो धेहि सुभगे सुवीरम् । 


என்பது 


உரை 


அமாவாசை அபிமானி தேவதையே : உனது மகிமையால் இங்குள்ள 
தேவர்கள் அவிர்ப்பாகங்களைப் பெற்றுக்கொண்டார்களா தலின் எல்லா 
வெறுப்புக்களையும் போக்குவோய் ! எமது வேள்வியை நிறைவாச்குவாயாக 
சௌபாக்கியத்துடன் கூடியோய் ! எமக்கு , தனத்தையும் அழகிய புத்திரனை 
யுங் கொடுப்பாயாக என்பது . 


சோமயாக பரிசேடம் 


Hr - 5 , அது-1 ) 
அன்வாரம்பணீய் இஷ்டி ) 


279 


மேற்கூறிய ஹோமத்திற்கே இரண்டு விகற்ப மந்திரங்கள் 

மந்திரம் 3 - 4 
निवेशनी संगमनी वसूनां विश्वा रूपाणि वसून्यावेशयन्ती । सहस्रपोष 
सुभगा रराणा सा न आगन्वर्चसा संविदाना । अग्नीषोमो प्रथमौ 
वीर्येण वसून्रुद्रानादित्यानिह जिन्वतम् । माध्यहि पौर्णमास जुषेथां 
ब्रह्मणा वृद्धौ सुकृतेन सातावथास्मभ्य सहवीरा रयिं नि यन्तम् । 


என்பது . 


உரை 


நல்லவீட்டின்கண் எம்மைப்பிரவேசிக்கச் செய்வதும் , தனங்களையளிப் 
பதும் , பல்வகை இரத்தின முதலான பொருள்களை வளரச்செய்வதும் , எமது 
வீட்டில் புகச்செய்வதும் , ஆயிரலக்ஷம் தனங்களை நிறைப்பதும் , சௌக்கிய 
முடையதும் , வன்மையோடுகூடச் செய்வதுமாகிய தேவதை எம்மைக் குறித் 
து வருக . அக்கினி சோமர்களே ! நீவிர் , தேவர்களுக்குள் மிகுந்த வீரிய 
முடையோர்களாதலின் , உமது வன்மையால் வசுமுதலிய தேவதைகளை மகிழ் 
விப்பீர்களாக , 

திகளால் களிப்புறுகின்றவர்களும் , முறையாய் அநுட் 
டித்த இவ்வேள்விக் கருமப்பயனைக் கொடுப்பவர்களும் , அவியை அருந்திய 
பிறகு எமக்கு வீரமுடைய புத்திரனையும் தனத்தையும் இனிது கொடுக்கின்ற 
வர்களுமான நீவிர் . தரிசபூரணமாத தேவதைகளால் பாதுகாக்கப்பெற்று 
நடுவில் செய்யப்படும் பௌர்ணிமா அவியை அருந்துவீர்களாக என்பதாம் . 


மேற்கூறிய ஹோமத்தை விதிப்பதற்குப் புகழ்கின்றது 

மந்திரம் 1 
आदित्याश्चाङ्गिरसश्चाग्नीनादधतते दर्शपूर्णमासी प्रैप्सन्तेषामङ्गिरसां निरु 

सहविरासीदथाऽऽदित्या एतौहोमावपश्यन्तावजुद्दवुस्ततो वै ते दर्श 
पूर्णमासौ पूर्व आइलभन्त । 

என்பது , 


உரை 
ஆதித்தர்களும் ஆங்கீரசரிஷிகளும் ஆதானஞ செய்வதன் முன் தரிச 
பூரணமாத இஷ்டிகளை யடையவிரும்பினர் . அவர்களுள் ஆங்கீரசர் சாரசு 
வத ஹோமத்தையுணர்ந்து அந்வாரம்பணீய இஷ்டியின் பொருட்டு நெல் 
லெடுத்தனர் . அப்போது ஆதித்ய தேவர்கள் , அன்வா ரம்பணீய இஷ்டிக்கு 
அங்கங்களான சாரசுவத ஹோமங்களிரண்டும் முன்னர்ச் செய்யற்பாலன 


280 கிருஷ்ண எசுர்வேத சைர்ரிரீய சங்கிசை காண்டம்-3 

( அன்வா பம்பணீய இஷ்டி 
வென்று உறுதிகொண்டு செய்தார்கள் . பிறகு , அந்வாரம்பணீய இஷ்டியைச் 
செய்து தரிசபூரணமாதங்களைச் செய்தார்கள் என்பதாம . 


இப்போது விதிக்கப்படுகின்றது 

பிராமணம் 2 
दर्शपूर्णमासावालभमान एतौ होमो पुरस्ताज्युहुयात्साक्षादेव दर्शपूर्णमा 
TE ணர் 


என்பது 


உரை . 
தரிசபூரணமாத இஷ்டியைத் தொடங்கும்போது , பூர்ணாம்சாத் , என் 
பதி முதலிய மந்திரங்களால் சாரசுவத ஹோமங்களைச் செய்யில் தரிசபூரண 
மாதங்களைச் செய்வதற்கு உரித்தானவனாகின்றான் என்பதாம் . 


மேற்கூறிய இரண்டு ஹோமங்களின் தேவதைகளை விதிப்பதற்குப் புகழ்கின்றது 

பிராமணம் 3 


ब्रह्मवादिनो वदन्ति स त्वै दर्शपूर्णमासावा लभेत य एनयोरनुलोमं च 
प्रतिलोमंचविद्यादित्यमावास्याया ऊर्ध्वं तदनुलोम पौर्णमास्यै प्रतीचीनं 
तत्प्रतिलोम यत्पौर्णमासी पूर्वामालमेत प्रतिलोममेनावा लमेतामुमप 
क्षोयमाणमन्वपक्षीयेत । 


எனதி 


உரை 


தரிசபூரணமாதங்களின் பிரதிலோப முறையையும் அநுலோப முறை 
யையும் உணர்ந்தவன் தரிசபூரணமாத இஷ்டிகளைச் செய்ய முயல்கின்றவனா 
கின்றான் . அதாவது , அமாவாசைக்கு முன் சுக்கிலபாட்டிமை முதற்கொண் 
டுள்ள காலம் அநுலோபமாம் . சந்திரன் வளர்தலின் பௌர்ணிமிலிருந்து 
கிருஷ்ணபட்சபாட்டிமை வரையுள்ளகாலம் பிரதிலோமமாம் . நாடோறும் 
சந்திரன் குறைதலின் என்க . இவ்வாறு ஆகலின் பௌர்ணிமிக்கு முன் 
இஷ்டி செய்யத் தொடங்கில் நாடோறும் சந்திரன் குறைவுபடுதலின் எசமான 
னுக்கும் குறைவுவரும் என்பதாம் 


பிர -5 , அநு -1 ) சோமயாக பரிசேடம் 

281 
அன்வாரம்பணீய இஷ்டி ) 

பிரதிலோம தோஷத்தைப் போக்கும் இரண்டு தேவதை விசேடங்களை விதிக் 


கின்றது 


பிராமணம் 4 
सारखतौ होमौ पुरस्ताज्जुहुयादमावास्या वै सरस्वत्यनुलोममेवैनावा लभ 
तेऽमुमाप्यायमानमन्वा प्यायते । 

என்பது 


உரை 


அன்வாரம்பணீய இஷ்டிக்குமுன் சரஸ்வதி சரஸ்வான் என்னும் இரண் 
டையுந் தேவதைகளாகக்கொண்ட சாரசுவதமென்னும் ஓமங்களிரண்டையுஞ் 
செய்யில் பிரதிலோம தோஷம் நீங்கி அநுலோம முறையாக தரிசபூரண மாச 
யாகங்களைத் தொடங்கியவனாகின்றான் . இதனால் , சந்திரன் வளர்தல்கொண்டு 
எசமானனும் வளர்கின்றான் என்பதாம் . 


அங்கமாகிய ஹோமங்களைக் கூறிவிட்டு மூன்று அவிகளையுடைய அங்கியாகிய 
அன்வாரம்பணீய இஷ்டியை விதிக்கின்றது 

பிராமணம் 5 
आग्नावैष्णवमेकादशकपाल पुरस्ताग्निर्वपेत्सरस्वत्यै चरु सरखते द्वादश 
कपालम् । 


என்பது 


உரை 


முதலில் அமாவாசையாகந்தொடங்கிய பிரதிலோம தோஷம் இன்றிய 
போதும் பௌர்ணமியை முதன்மையாகத் தொடங்குவதை வெறுத்து 
பிரதிலோம தோஷபரிகார முயற்சி செய்யப்பட்டது . ஆதலின் , அது வேறோ 
ராற்றால் அமையாமையின் பௌர்ணமியாகமே முதலில் தொடங்கற்பால 
தென்பது பெறப்பட்டது . ஆதலின் , அக்கினி விஷ்ணுக்களுக்கு ப 

பதினோரு 
கபாலங்களில் புரோடாசமும் , சரசுவதிக்குப் பொங்கலும் , சரஸ்வா 
னுக்கு பன்னிரு கபாலங்களில் புரோடாசமுஞ் செய்தல் வேண்டுமென் 
பதாம் . 


6 


282 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -3 

( அன்வாரம்பணீய இஷ்டி 
அவற்றுள் அக்கினிக்கும் விஷ்ணுவிற்குஞ் செய்யப்பெறும் அவிகளைப் புகழ்கின்றது 

பிராமணம் 6 
यदाग्नेयो भवत्यग्नि यशमुख यज्ञमुखपेवर्द्धि पुरस्ताद्धत्ते म्द्वैष्णवो भव 
ति यज्ञो वै विष्णुर्यज्ञमेवाऽऽरभ्य प्र तनुते । 


என்பது . 


உரை 


அக்கினியின்றி வேள்வியே இல்லாமையின் அக்கினி தேவி வேள்வியின் 
முகமாம் . ஆதலின் வேள்வியின் முகத்தைக் குறித்து முதலில் சம்பத்தைத் 
தேடுகின்றான் . எக்ஞமயாண்டும் வியாபித்திருத்தலின் விஷ்ணுவாம . ஆதலின் 
விஷ்ணுவின் அவியால் எக்ஞத்தை நன்கு பரப்பியவனாகின்றான் என்பதாம் . 


பிறகு , இரண்டு அவிகளைப் புகழ்கின்றது 

பிராமணம் 7 


सरस्वत्यै चरुर्भवति सरस्वते द्वादशकपालोमावास्या वै सरस्वती पूर्ण 
मासस्सरस्वान्तायेव साक्षादा रमत कनोत्यागम् । 


என்பது 


உரை 


இவ் 


சரசுவதிக்குப் பொங்கல் , சரஸ்வானுக்கு பன்னிரண்டு கபாலங்களில் 
புரோடாசம் . அமாவாசையில் சரசுவதி . பௌர்ணிமையில் சரஸ்வான் . 
விருதேவதைகளைக்கொண்ட தரிசபூரணமாச யாகங்கள் தொடங்கப்பட்டது . 
இவ்விரண்டு தேவதைகளாலும் எசமானன் தடையின்றி நிறைந்த சம்பத்தை 
யடைகின்றான் என்பதாம் . 


மூன்றவது அவியில் சரசுவதி தேவிக்குரியதை விட்டு விட்டு சரஸ்வானுக்குரிய 
தைக் கொள்ளல் வேண்டும் மென்பதைப் புகழ்கின்றது . 


பிராமணம் 8 
द्वादशकपालस्सरस्तते भवति मिथुनत्वाय प्रजात्यै । 

என்பது 


சோமயாக பரிசேடம் 


பி r - 5 , அது -2 ) 
ஸ்தோமபாகம் ) 


283 


உரை . 


பன்னிரு கபாலப் புரோடாசம் சாஸ்வான் , என்னும் ஆண் தேவதைக் 
குரியதாமாதலின் அது எசமானனுடைய புணர்ச்சியின் பொருட்டு உதவு 
ன்றது . அதுவும் குழந்தைப்பேற்றின் பொருட்டாம் என்பதாம் . 


இதில் தட்சிணை இதுவென விதிக்கின்றது 


பிராமணம் 2 


मिथुनी गावौ दक्षिणा समृद्ध । 


என்பது 


உரை 


இதற்கு இரண்டு பசுக்கள் தட்சிணை கொடுத்தல் வேண்டும் . இது , புத்திர 
சம்பத்தின் பொருட்டு என்பதாம் . 

முதல் அநுவாகம் 

முற்றிற்று . 


மூன்றாங் காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

இரண்டாவது அவநாகம் 
நான்கு பஞ்சாதிக்குமேல் முப்பது பதங்களைக் கொண்டது . 


ஸ்தோமபாசத்தைக் கூறும் பிராமணங்கள் . 


- 


ऋषयो वा इन्द्र प्रत्यक्षं नापश्यन्तं वसिष्ठः प्रत्यक्षमपश्यत्सोऽ 
ब्रवीद्राह्मणं ते वक्ष्यामि यथा त्वत्पुरोहिताः प्रजाः प्रजनिष्यन्तेऽथ 
मेतरेभ्य ऋषिम्यो मा प्र वोच इति तसा एतान्त्स्तोमभागानवी 
ततो वसिष्ठपुरोहिताः प्रजाः प्राजायन्त तसाद्वासिष्ठो ब्रह्मा कायः 
प्रैव जायते रश्मिरसि क्षयाय त्वा क्षय जित्वेति ॥१ ॥ आह 
देवा वै क्षयो देवेभ्य एव यज्ञं प्राऽऽह प्रेतिरसि धाय त्वा धर्म 
जिन्वेत्याह मनुष्यां वै धर्मों मनुष्यभ्य एव यज्ञं प्राऽऽहान्विति 


284 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை . ( காண்டம்-3 

( ஸ்தோமபாகம் 
रसि दिवे त्या दिव जिन्वेत्याहेभ्य एव लोकेभ्यो यज्ञं प्राऽऽहं विष्ट 
म्भोऽसि वृष्टय त्वा वृष्टिं जिन्वेत्याह वृष्टिमेवा ॥२ ॥ रुन्धे 
प्रवाऽस्यनुवासीत्याह मिथुनत्वायोशिगसि वसुभ्यस्त्वा वसञ्जि 
न्वेत्याहाष्टौ वसव एकादश रुद्रा द्वादशाऽऽदित्या एतावन्तो वे 
देवास्तेभ्य एव यज्ञं प्राऽऽहौजेोऽसि पितृभ्यस्त्वा पितृञ्जिन्वेत्याह 
देवाने वपितृननु सं तनोति तन्तुरसि प्रजाभ्यस्त्वा पूजा जिन्व 
॥ ३ ॥ इत्याह पितॄनेव प्रजा अनु सं तनाति पृतनापाडसि पशु 
भ्यस्त्वा पशूञ्जिन्वेत्याह प्रजा एव पशूननु सं तनोति रेवदस्योष 
धीभ्यस्त्वौषधीर्जिन्वेत्याहौषधीष्वेव पशून्प्रति छापयत्यमिजिदेसि 
युक्तग्रावेन्द्रीय त्वेन्द्र जिन्वेत्याहाभिजित्या अधिपतिरसि प्राणा 
न्वा प्राणम् ॥ ४॥ जिन्वेत्याह प्रजास्वेव प्राणान्दधाति त्रिवृदसि 
प्रधृदसीत्याह मिथुनत्वाय मुशोहोसिनीरोहोऽसीत्याह प्रजात्यै 
वसुकोऽसिषधिरसि वस्यष्टिरसीत्या॑ह प्रतिष्ठित्यै ॥ ५ ॥ 


- 


ஈண்டுச் சோமயாகத்தில் பிரமனுடைய தன்மையின் விதி கூறப்படுகின் 
றது . அதாவது ஸ்தோமபாகத்தையுணர்ந்து அநுக்ஞை கொடுக்குந் திறமை 
யாம் . 


சோமயாகத்திற்து . பிரமன் என்னும் இருக்துவிக்த வசிஷ்டரிஷி வகேத்தில் 
பிறந்தவனுயிருத்தல் வேண்டும் . அல்லது , சோதிட்டோமத்தில் ஸ்தோமபாகங்களை 
உணர்ந்தவனுயிருத்தல் வேண்டுமென்பதை விதித்தற்பொருட்டுப் போற்றுகின்றது . 

பிராமணம் 1 
ऋषयो वा इन्द्रं प्रत्यक्ष नापश्यन्त वसिष्ठः प्रत्यक्षमपश्यनमोऽत्रवीद्राम्यणं ते 
वक्ष्यामि यथा चत्पुरोहिताः प्रजाः प्रजनिष्यन्तेऽथ मेतरेभ्य ऋपियो 
मा प्रचोच इति तस्मा एतान्नस्तोमभागानववीनतो वसिष्ठपुरोहिताः 


प्रजाः प्राजायन्त । 


என்பது , 


சோமயாக பரிசேடம் 


285 


பிர -5 , அநு -2 ) 
ஸ்தோமடாகம் ) 


உரை 
ஓர்கால் வசிஷ்டர் முதலான இருடிகளனைவரும் , இந்திரமுக மந்திரவிசே 
டங்களையுனர்ந்து கொள்ளுதற்பொருட்டு இந்திரனிடம் வந்தார்கள் அதைக் 
கண்ட இந்திரன் இவர்கள் அதற்கு அதிகாரிகளல்லர் என மறைந்துகொண்ட 
னன் ஆதலின் இருடிகள் இந்திரனைக்கண்டிலர் . வசிஷ்டரிஷிமாத்திரம் யோக 
வலியால் திவ்யநேத்திரத்தால் மறைந்திருந்த இந்திரனைப்பார்த்தனர் . அப் 
போ து அவ்விந்திரன் , சோமயாகத்தில் பிரமாத்தன்மைக்கு உபயோகப்படும் 
மந்திரங்களை உனக்கு உபதேசிக்கின்றேன் இதனால் ,உன்னையே புரோகிதராக 
எல்லாப்பிரசைகளுங் கொனவார்கள் என்று அதை உபதேசித்தனன் அதா 
வது , அதிகாரமில்லாதவர்கட்கு இதை உபதேசிக்கக்கூடாதென்று கூறிவிட்டு 
ரஜமிரலி, என்பது முதலியஸ் தோமயாக மந்திரத்தை உபதேசித்தருளினன் 
என்பதாம் . 

ஈண்டு , ஸ்தோமம் என்பது பகிழ்ப்பவமானம் முதலிய துதிவிசேடமாம் . 
இம்மந்திரங்களை ஓதிவிட்டு , ஸ்து திக்கும்படி பிரமன் அநுக்ஞை கொடுக்கின் 
றான் . ஆதலின் இது ஸ்தோமபாகம் எனப்படும் . இவ்வாற்றால் , இந்திர 
னுடைய அருளால் உண்டான மனிதர்களனைவரும் வசிஷ்டரையே புரோ 
கிதராகக்கொண்டு வழிபட்டனர் என்பதாம் . 


இப்போது அதை விற்கின்றது . 

பிராமணம் 2 
तस्माद्वामिष्टो ब्रह्मा कार्यः प्रैव जायते । 


என்பது . 


உரை 


இந்திரன் , வசிஷ்டருக்கு பிரமத்தன்மைக்குரிய மந்திரங்களனைத்தை 
யும் உபதேசித்துள்ளான் . ஆதலின் , சோமயாகஞ் செய்ய விரும்பியவன் 
வசிஷ்ட கோத்திரத்திற் பிறந்தவனையேனும் , அல்லது , வசிஷ்டகோத்திர 
சம்பிரதாயமாக வந்த ஸ்தோமபாகங்களையறிந் தவனை யேனும் பிரமனாக நிய 
மித்துக் கொள்ளல் வேண்டும் . அந்த ஸ்தோமபாகங்கள் நான்காங்காண்டத் 
தின் நான்காம் பிரபாடகத்திற் கூறப்பட்டுள்ளன . அவைமுப்பத்தொன் 
மும் . அவற்றுள் ஒவ்வொன்றைக்கூறிவிட்டு துதிப்பாயாக , என்று ஆணை 
கொடுத்தல் வேண்டும் . 
ஈண்டு , 

, அக்கினிஷ்டோமத்தில் பன்னிரண்டு . உக்த்தியத்தில் பதி 
னைந்து , சோடசியில் பதினாறு , வாசபேயத்தில் பதினேழு , அதிராத்திரத் 
தில் இருபத்தொன்பது , அப்தோர்யாமத்தில் முப்பத்து மூன்று , என்றிவ் 
வாறு வகுக்கப்பட்டிருத்தலின் உள்ள முப்பத்தொன் றின் கடைசியிலுள்ள 


286 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


கண்டம் .3 


( ஸ்தோமயாகம் 


ஸ்தோமபாகத்தை மும்முறை ஓதில் முப்பத்து மூன்றாகிவிடுகிறது என்பகை 
யுணர்க . எசமானன் இவ்வாறாயின் மக்களும் அவ்வாறே தோன்றுகின்றனர் 
என்பதாம் . 


முதலாம் ஸ்தோமபாகத்தை எடுத்துக்கொண்டு உரை கூறுகின்றது . 

பிராமணம் 3 


रश्मिरसि क्षयाय त्वा क्षयं जिन्वेत्याह देवा वै क्षयो देवेभ्य एव यज 


RSS 


என்பது 


உரை 


ஐந்தாங்காண்ட பிராமணத்தில் இகற்கு ஆதித்யபரமாகப் பொருள் 
கூறப்பட்டிருத்தலின் அவ்வாறே ஈண்டும் உரை கூறற்பாலதாம் . ஆதித் 
தனே ! நீ , கிரணங்களுடன் கூடியவனாக இருக்கின்றாய் . க்ஷயம் = தேவசங்கம் . 
ஆதலின் தேவர் சங்கத்திலுள்ள பிரீ தியின் பொருட்டு , ஆதித்தனே ! உன்னை 
எண்ணுகின்றேன் . ஆதலின் தேவசங்கத்தைப் பிரியப்படுத்துவாயாக , ஈண்டு , 
இவ்வெக்ஞத்தை , தேவர்களின் பொருட்டே ஹோதா சொன்ன தாகும் என்ப 
தாம் . 


இரண்டாவது ஸ்தோமபாகத்தில் தர்மத்தை அநுட்டானஞ் செய்கின்றவர்க 
ளாதலின் தருமம் , என்னுஞ் சொல்லால் மனிதர்கள் குறிப்பிடப்பட்டார்கள் என்பதை 
விளக்கு கீன்றது . 

பிராமணம் 4 


प्रेतिरसि धर्मायत्वाधर्म जिन्वेत्याह मनुष्या वै धर्मो मनुष्येभ्य एव यहं प्राह । 


என்பது 


உரை 


தருமத்தை அபிமானிக்குந் தேவதையே ! நீ , உயிர்கட்கு உபகாரமுடை 
யோனாயிருக்கின்றாய் . ஆதலின் , தருமா நுட்டானமாகிய புருடார்த்தத்தின் 
பொருட்டு உன்னை நினைக்கின்றேன் . அத்தகைய தருமத்தை அநுட்டானஞ் 
செய்கின் றவனைக் களிப்புறுவிப்பாயாக . இதனால் , கருமம் என்னுஞ் சொல் : 
லாற் குறிப்பிட்ட மக்களின் பொருட்டு இதைக் கூறியதாகும் என்பதாம் . 


பிர -5 , அது -2 ) சோமயாக பரிசேடம் 

287 
ஸ்தோமபாகம் ) 

முன்றவது , நான்காவது , ஐந்தாவது ஸ்தோமபாகங்களில் கருத்தை விளக்கு 
கின்றது . 

பிராமணம் 5 
मन्वितिरसि दिवे वा दिवं जित्वेत्याहैभ्य एव लोकेभ्यो यज्ञ प्राऽऽह । 


என்பது . 


உரை 


சுவர்க்கலோகாபிமானியாகிய தேவதையே ! நீ தேவர்கட்கு அநுகூல 
மாகிய போக்குடையதாயிருக்கின்றாய் . அத்தகைய உன்னை சுவர்க்கலோகத் 
தின் பொருட்டு எண்ணுகின்றேன் . அந்தச் சுவர்க்கலோகத்தைப் பிரியப் 
படுத்துவாயாக என்பது . 

ஈண்டு , நான்காவது ஐந்தாவது ஸ்தோமபாகங்களை மந்திரத்தில் எடுத் 
துக் கூறவில்லை. ஆயினும் , உலகங்கட்கு என்னும் பன்மையால் பொது 
வாகக் கூறியிருத்தலின் எல்லாவற்றின் கருத்துங் கூறப்பட்டது . 


ஆறவது ஸ்தோமபாகம் மழையைக் கொடுப்பதால் புகழ்கின்றது . 

பிராமணம் 6 
विष्टम्योऽसि वृष्टयै त्वा वृष्टिं जिन्वेत्याह वृध्मेिवाव रुन्धे । 

என்பது . 


உரை 
மழையை அபிமானிக்கும் தேவதையே ! நீ , நீரை விசேடமாய்த்தாங்கு 
வதாக இருக்கின்றாய் . மழையின் பொருட்டு உன்னை எண்ணுகின்றேன் . 
மழையைப் பிரியப்படுத்துவாயாக என்று கூறுகின்றது . இதனால் மழை 
உண்டாக்கப்படுகின்றது என்பதாம் . 


ஏழாவது , எட்டாவது ஸ்தோமடாகங்களின் தலைதிபுச் சொற்கள் எடுத்துக் 
கொண்டு , பகலிரவுகளைக் கூறுவதால் புணர்ச்சியாகிய சம்பத்தை விளக்குகின்றது . 

பிராமணம் 7 
प्रवास्यनुवाऽसीत्याह मिथुनत्वाय । 

என்பதி . 


உரை 


பகலபிமானி தேவ ! நீ , உலகச் செய்கையை யுண்டாக்குவோனாயிருக் 
கின்றாய் . இரவின் அபிமானி தேவ ! நீ , உறக்க முதலான செய்கைகட்கு 


288 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -3 

( ஸ்தோமபாகம் 
அறுகூலமாயிருக்கின்றாய் எனல் , இவை இரண்டானதால் புணர்ச்சிக்குச் 
சாதானமாந்தன்மையைக் காட்டுகின்றது என்பதாம் . 


ஒன்பதாவது , பத்தாவது , பதினோராவது ஸ்தோமங்களின் கருத்தைச் சுருக்கிக் ) 
கூறுகின்றது . 

பிராமணம் 8 
பார் TTTT 
STIETENTS: 
दित्या एतावन्तो वै देवास्तेभ्य एव यज्ञ प्राऽऽह । 

என்பது 


உரை 


வசுகணபாலக ! நீ , விரும்பப்படுவோனாயிருக்கின்றாய் . வசுக்களைக் 
குறித்து உன்னை நினைக்கின்றேன் . வசுக்களைப் பிரியப்படுத்துவாயாக எனல் 
வசுக்கள் எட்டு , உருத்திரர்கள் பதினொன்று , ஆதித்தர்கள் பன்னிரண்டு 
என்னும் இவ்வளவு தேவர்களின் பொருட்டு எக்ஞத்தைக்கூறுவதாகின்றது . 
ஈண்டு , உருத்திர ஆதித்த ஸ்தோமபாகங்களிரண்டும் வசுவைக்குறித்த 
ஸ்தோமபாகத்தால் உபலட்சிதமாகக்கொண்டு கருத்துக் கூறப்பட்டன 
என்பதையுமுணர்க என்பதாம் . 


தேவர்களைக்கூறும் மூன்று ஸ்தோமங்கட்கு முன் பிதிர்க்களைக்கூறும் பதினொரு 
ஸ்தோமபாகங்கள் கூறப்பட்டதால் தேவர்களையும் பிதிர்க்களையும் எப்போதுத் 
தேடியதாகின்றது . 

பிராமணம் 9 
ओजोऽसि पितृभ्यस्त्वा पितृजिन्वेत्याह देवानेव पितृननु स तनोति । 


என்பது 


( 


உரை 


பிதிர்க்களைப் பரிபாலிக்குந் தேவ ! நீ , வன்மை வடிவாயிருக்கின்றாய் 
பிதிர்க்களின் பொருட்டு உன்னை நினைக்கின்றேன் . பிதிர்க்களைப் பிரியப் 
படுத்துவாயாக எனல் , து தேவர்களையும் பிதிர்க்களையும் விருத்தி செய் 
கின்றது என்பதாம் . 


பிர -5 , அநு -2 ) சோடியாக பரிசேடம் 

289 
ஸ்தோமபாகம் ) 

பிதிர்க்களைக்கூறும் ஸ்தோமபாகங்கட்கு முன் , பிரசைகளைக்கூறும் பதின்ழன்று 
வது ஸ்தோமபாகங் கூறப்பட்டிருத்தலின் , பிதிர்க்களையும் , பிரசைகளையும் எப் 
போதுத் தேடுகின்றது என்பதை விளக்குகின்றது . 

பிராமணம் 10 
तन्तुरसि प्रजाभ्यस्त्वा प्रजा जिन्वेत्याह पितृनेव प्रजा अनु सं तनोति । 

என்பது 


உரை 


பிரசைகளை அபிமானிக்குந் தேவ ! நீ , மக்கள் , பேரன்மார்களை வளர்க் 
குங்காரணமாயிருக்கின்றாய் . பிரசைகளின் பொருட்டு உன்னை எண்ணு 
கின்றேன் . பிரசைகளைப் பிரியப்படுத்துவாயாக எனல் , பிதிர்க்களையும் இரசை 
களையும் எப்போதும் விருத்திசெய்கின்றது என்பதாம் . 


பசுக்களைக்கூறும் பதினான்காம் ஸ்தோமபர்கத்தால் பிரசைகளையும் , பசுக்களை 
யும் பெறுதல் கூடுமென்பதை விளக்குகின்றது ; -- 

பிராமணம் 11 
पृतनापाड़सि पशुभ्यस्त्वा पशूजिन्वेत्या प्रजा एव पशूननु सं तनोति । 


என்பது . 


உரை 


பசுக்களைப் பரிபாலிக்குந் தேவனே ! நீ , எமது பசுக்களைக் கொல்லும் 
பிறருடைய சைன்யங்களை ஒழிக்கின் றவனாக இருக்கின்றாய் . பசுக்களின் 
பொருட்டு உன்னை நினைக்கின்றேன் . பசுக்களைப் பிரியப் படுத்துவாயாக எனல் , 
பிரசைகளுடன் பசுக்களையும் விரித்திசெய்கின்ற தென்கின்றது என்பதாம் . 


கொடிசெடிகளைக்கூறும் பதினைந்தாம் ஸ்தோமபாகத்தால் பசுக்கட்குப் பிறகு 
உண்டாகும் கொடி செடிகளில் பசுக்கள் நிலைக்கின்றன என்பதை விளக்குகின்றது : 

பிராமணம் 12 
रेवदस्योषधीभ्यस्त्वौषधीर्जिन्वेत्याहौषधीष्वेव पशून्प्रतिष्ठापयति । 


என்பது 


உரை 


கொடி செடிகளைப் பாதுகாக்கும் தேவனே ! நீ , தனமுடையவனாக இருக் 
கின்றாய் . கொடி செடிகளின் பொருட்டு உன்னை நினைக்கின்றேன் . கொடி 
செடிகளைப் பிரியப் படுத்துவாயாக எனல் , கொடிகளில் பசுக்கள் நிலை பெற்றி 
ரூக்கின்றன என்கின்றது என்பதாம் , 

37 


290 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( ஸ்தோமபாகம் 
இதுவரை , முதலிலிருந்து பதினைந்து ஸ்தோமபாகங்களுக்கு ஐந்தாங்காண்டப் 
படி உரை கூறப்பட்டது . இனி , பதிறைவது ஸ்தோமவாக்கியத்தின் முதலாவது 
சொல்லுக்கு வச்சிராயுதம் பொருளென்று அங்குள்ள உரைப்ப்டி உரைகூறப்படு 
கின்றது ; 

பிராமணம் 13 
अभिजिदसि युक्तग्रावेन्द्राय त्वेन्द्र जिन्वेत्याहाभिजित्यै । 


என்பது . 


உரை 


வச்சிராயுதமே ! நீ , எங்கும் வெற்றி பெறும் கல்லொத்த வன்மை மிக் 
குடைய தாயிருக்கின்றாய் . இந்திரன் பொருட்டு உன்னை நினைக்கின்றேன் . 
இந்திரனைப் பிரியப்படுத்துவாயாக எனல் , வெற்றியின் பொருட்டு என்கின் 
றது என்பதாம் . 


பதினேழாவது ஸ்தோமபுாகத்தால் பிராணன்களை நிலைநிறுத்தல் கூறப்படுகின்றது 

பிராமணம் 14 
अधिपतिरसि प्राणय त्वा प्राणजिन्वत्याह प्रजास्वेव प्राणान्दधाति । 

உன்பது . 


உரை 


பிராணனையபிமானிக்கும் தேவனே ! நீ , பிராணன் களைப்பாதுகாப் 
போனாயிருக்கின்றாய் . பிராணன் பொருட்டு உன்னை நினைக்கின்றேன் . பிரா 
ணனைப் பிரியப் படுத்துவாயாக எனல் , பிராணன்களை பிரசைகளில் நிறுவு 
கின்ற தென்கின்றது என்பதாம் . ஈண்டு , பிராணன்களை என்ற பன்மையால் 
பிராணன்களைக் கூறும் மூன்று ஸ்தோமபாகங்களால் அபானன் , நேத்திரம் 
செவிகளைக்கூறும் 18 - 19-20 வது ஸ்தோமபாகங்களின் கருத்தும் சுருக் 
கிக் கூறப்பட்டதாயிற்றென்பதை யுணர்க. 


21-22-23-24 - வது ஸ்தோமபாகங்கள் புணர்ச்சியைத் தேடுகின்றவைகள் 
என விளக்குகின்றது : -- 

பிராமணம் 15 
त्रिवृदसि प्रवृदसीत्याह मिथुनत्वाय । 

என்பது 


சோமயாக பரிசேடம் 


291 


பிர .5 , அநு -2 ) 
ஸ்தோமபாகம் ) 


உரை 


புணர்ச்சியே ! நீ , ஆண் , பெண் , கூடுதல் என்னும் முக்குண வடிவா 
யிருக்கின்றாய் . கூடிய பின் உண்டாகும் கடைதலாகிய செய்கையாயும் இருக் 
கின்றாய் . இவ்வாறு , மூன்று செயல்களைக்கூறும் இரண்டு ஸ்தோமங்களால் 
கடைதல் முடிந்து பிரிதலாகிய இரண்டையுங்கூறும் மேல்வரும் இரண்டு 
ஸ்தோமங்களும் உபலட்சியமாய்க் கொள்ளப்பட்டன . சம்விருத் = கடைதல் . 
முடிவு விவிருத் = ஆண்பெண் பிரிதல் . இவ்வாறு , நான்கு ஸ்தோமங்களா 
லும் புணர்ச்சி முழுதுந் தேடப்பெற்றது என்பதாம் . 


25-26-27-28 -வது ஸ்தோமபாகங்கள் புத்திரப்பேற்றை மேற்கொண்டன 
என்பதை விளக்குகின்றது 

பிராமணம் 16 
सरोहोऽसि नीरोहोब्सीत्याह प्रजात्यै । 

என்பது 


உரை 


பிரசவமே ! நீ , சுக்கில சோணித கருப்பத்தை வெளிப்படுத்துவதாயும் 
அவய வங்களை வெளிப்படுத்துவதாயுமிருக்கின்றாய் . இவ்விரண்டு ஸ்தோம 
பாகங்களால் 

களால் முதலுற்பத்தி இரண்டாவது உற்பத்திகளைக் கூறும் ஏனைய 
இரண்டு ஸ்தோமபாகங்களுக்கும் உரைகூறப்பட்டது என்பதாம் . 


29-30-31 - வது ஸ்தோமபாகங்களால் உண்டாகிய குழந்தையின் நிலைமை 
பயனென்பதை விளக்குகின்றது 

பிராமணம் 17 
वसुकोऽसि वेषशिरसि वस्यष्टिरसीत्याह प्रतिष्ठित्यै । 


என்பது . 


உரை 


பிறந்த குழந்தையை அபிமானிக்குந் தேவதையே ! நீ , எம்மை வாழ் 
விப்பதாயிருக்கின்றாய் . மற்றும் , அநுகூல இலக்குமியையுடையதும் , வன்மை 
யுடையதும் , வாழ்வு வளர் தலுடையதுமாக விருக்கின்றாய் என்பதாம் . 

மேற்கூறிவந்த ஸ்தோமபாக மந்திரங்களைக்கூறி பிரமன் ஒவ்வொரு 
சாமப்பாடலுக்கும் அநுக்ஞைகொடுக்கின்றான் . ஆதலின் , இது , பிரமனுடைய 
தன்மை என்பதாயிற்று . 

இரண்டாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


292 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

(விஷ்ணு அதிக்கிரமம் 


மூன்றாம் அநுவாக விடயச்சுருக்கம் 
यजमानोऽमिनेन्द्रेण विश्वेभिर्विष्ण्वतिक्रमान् । 
क्रामत्युत्तरयो भातृव्यानित्याद्यनुषज्यते ॥ २ ॥ 
इन्द्र पूर्वान्युपस्थानमन्त्राश्चत्वार ईरिताः ॥ 


இதில் எசமானன் , விஷ்ணு அதிக்கிரமம் என்னும் மூன்று மந்திரங்களையும் 
அனுஷங்கஞ் செய்துக்கொண்டு செபித்தல் , ஆகவனீயத் தீயைப்போற்றல் 
என்பவைகள் கூறப்படுகின்றன என்பதாம் . 


மூன்றாங் காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

மூன்றாவது அநவாகம் 


ஒருபஞ்சாதிக்குமேல் நாற்பத்தாறு பதங்களைக் கொண்டது . 


- 


விஷ்ணு அதிக்கிரமமந்திரங்கள் . 
अग्निना देवेन पृतना जयामि गायत्रेण छन्दसा त्रिवृता स्तो 
मेन रथंतरेण साम्ना वषट्कारेण वज्रेण पूर्वजान्भ्रातृव्यानधरान्पाद 
याम्यवनान्बाधे प्रत्यनान्नुदेऽस्मिन्क्षयेऽस्मिन्भूमिलोके योऽसान्द्वेष्टि 
यं च वयं द्विष्मो विष्णोः क्रमेणात्यनान्कामामीन्द्रेण देवेन पृत 
ना जयामि त्रैष्टुभेन छन्दसा पञ्चदशेन स्तोमेन बृहता साम्ना वषट् 
कारेण वज्रेण ॥१ ॥ सहजान्विश्वेभिर्देवेभिः पृतना जयामि जाग 
तेन छन्दसा सप्तदशेन स्तोमेन वामदेव्येन साम्ना वषट्कारेण वजे 
णापरजानिन्द्रण सयुजी वय ५ सासह्याम पृतन्यतः । नन्तो वृत्राण्य 
प्रति । यत्त अग्ने तेजस्तेनाहं तेजस्वी भूयासं यत्तै अग्ने वर्चस्ते 
नाहं वर्चस्वी भूयासं यत्ते अग्ने हरस्तेनाह ५ हरस्वी भूयासम् ॥२ ॥ 


- 


- 


- 


- 


பிர -5 , அநு -3 ) சோமயாக பரிசேடம் 

293 
விஷ்ணு அதிக்கிரமம் ) 

இதில் , விஷ்ணு அதிக்கிரமங் கூறப்படுகின்றது . அதாவது , இந்நான்கு 
மந்திரங்களையும் , விஷ்ணுக்கிரமம் ( மூன்றடியெடுத்து வைத்தல் ) செய்யு 
மிடத்தில் நின்றுகொண்டு செபித்தல் வேண்டுமென்பதாம் . 


முதலாம் மந்திரம் 


अग्निना देवेन पृतना जयामि गायत्रेण छन्दसा त्रिवृता स्तोमेन रथंतरेण 
साम्ना वषटकारेण वज्रेण पूर्वजान्भ्रातृव्यानधरान्पादयाम्यवैनान्बाधे 
प्रत्येनान्नदेऽस्मिन्क्षयेऽस्मिन्भूमिलोके योऽस्मान्द्वेष्टि यं च वयं द्विष्मो 
विष्णोः क्रमेणात्येनान्कामामि । 


என்பது . 


உரை 


அக்கினி தேவன் , காயத்திரிச் சந்தம் , திரிவிருத் ஸ்தோமம் , ரதந்தர 
மென்னும் சாமம் , வஷட்காரமாகிய வச்சிரம் என்னுமிச்சாதனங்களால் பிற 
ருடைய சேனைகளை வெல்லுகின்றேன் . மற்றும் , பாட்டன் தகப்பன் முத 
லானோர்களைப்பற்றி வந்துகொண்டிருக்கின்ற பகைவரை எனக்குத் தாழ்ந்து 
போகின்றவர்களாகச் செய்கின்றேன . தாயைப்பற்றிய பகைவரை சங்கிலி 
முதலியவைகளால் கட்டிவைத்துத் துன்புறுத்துகின்றேன் . இப்போது 
எனக்குக் கெடுதிசெய்யும் ஏனைய பகைவரைக் கொல்லுகின்றேன் . விரிப்பதி 
லென் , இவ்வுலகில் , எவர்கள் எம்மை வெறுக்கின்றார்களோ , அவர்களையும் , 
யாம் எவர்களை வெறுக்கின்றோமோ அவர்களையும் விஷ்ணுவென்னும் எச 
மானனாகிய யான் இவ்வடி யெடுத்துவைத்தலால் கடக்கின்றேன் என்பதாம் . 


இரண்டாவது மந்திரம் 


इन्द्रेण देवेन पृतना जयामि त्रैष्टुभेन छन्दसा पञ्चदशेन स्तोमेन बृहता सा 
ना वषट्कारेण वज्रेण सहजान् । 

என்பது 


உரை 
இந்திரதேவன் , திரிஷ்டுப் சந்தம் , பதினைந்து ஸ்தோமம் , பிருகத்சாமம் , 
வஷட்கா ரமாகிய வச்சிரம் என்னும் இச்சாதனத்தால் பிறருடைய சேனைகளை 
வல்கின்றேன் . மற்றவை முன்போல் வருவித்துப் பொருளுரைத்துக் 
காள்க என்பதாம் . 


294 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

(விஷ்ணு அதிக்கிரமம் 
மூன்றாம் மந்திரம் 
विश्वेभिर्देवेभिः पृतना जयामि जागतेन छन्दसा सप्तदशेन स्तोमेन वाम 
देव्येन साना वषट्कारेण वज्रेणापरजान् । 

என்பது . 


உரை 


விசுவே தேவர்கள் , சகதிச் சந்தம் , பதினேழு ஸ்தோமம் , வாமதேவ் 
யம் என்னும் சாமம் , வஷட்காரமாகிய வச்சிரம் என்னு மிச்சாதனங்களால் 
பிறருடைய சேனைகளை வெல்கின்றேன் . மற்றவைகளை முன்போல் வருவித் 
துப்பொருளுரைத்துக்கொள்க என்பதாம் . இவை மூன்றும் விஷ்ணு அதிக் 
கிரம மந்திரங்கள் . 


ஆகவனீயத்தைப் போற்றல் 

நான்காம் மந்திரம் 
इन्द्रेण सयुजो वय ५ सासंह्याम पृतन्यतः । नन्तो वृत्राण्यप्रति : यत्ते अग्ने 
तेजस्तेनाहं तेजस्वी भूयासं यत्ते अग्ने वर्चस्तेनाहं वर्चस्वी भूयासं यत्ते 
अग्ने हरस्तेनाहर हरस्वी भूयासम् । 

என்பது . 


உரை. 


மிகுந்த ஐசுவரியமுடைய இந்திரன் என்னும் ஆகவனீயத் தீயுடன் கூடிய 
வர்களும் , பகைவர்களை பகையின்றி யொழித்தவர்களுமாகியயாம் எமது பகை 
மையுடைய சேனைகளை விரும்பும் பகைவர்களை அடக்க வன்மையையுடையவர் 
களாயுள்ளோம் . அக்கினியே ! ஒளியால் யானும் ஒளியுடையனாவேனாக . 
உனது அழகால் யானும் அழகுடையனாவேனாக . அழகு என்பது ஈண்டு 
வன்மையாம் . மற்றும் , உனது கிரணங்களால் யானும் காந்தியுடையனாவே 
னாக என்பதாம் . 

மூன்றாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


நான்காம் அதுவாக விடயச்சுருக்கம் . 
येदेवा इत्यतीमोक्षान्मन्त्रानेताजपेन्नव । 

यज्ञहन्यज्ञमुट्चेति भेदान्मन्त्रभिदेष्यते ॥ १ ॥ 
அதி மோக்ஷம் என்னும் ஒன்பது பந்திரங்களை அனுஷங்கஞ் செய்துக் 
கொண்டு செபித்தல் வேண்டும் என்பது . 


சோமயாக பரிசேடம் 


295 


9-5 . 18-41 
அதிமோட்சம் ) 


மூன்றாங் காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 


நான்காவது அநுவாகம் 


மூன்று பஞ்சாதிக்கு மேல் நாற்பத்து மூன்று பதங்களைக்கொண்டது . 


அதி மோக்ஷ மந்திரங்கள் . 
ये देवा यज्ञहनौ यज्ञमुषः पृथिव्यामध्यासते । अग्निर्मा तेभ्यो 
रक्षतु गच्छम सुकृतो वयम् । आऽगन्म मित्रावरुणा वरेण्या रात्री 
णां भागो युवयोर्यो अस्ति । नाकं गृह्णानास्सुकृतस्य लोके तृतीये 
पृष्ठे अधि रोचने दिवः । ये देवा यज्ञहनों यज्ञमुषोऽन्तरिक्षेऽध्या 
सते । वायुर्मा तेभ्यो रक्षतु गच्छम सुकृतो वयम् । यास्ते रात्रीः 
सवितः ॥१ ॥ देवयानारन्तरा द्यावापृथिवी वियन्ति । गृहैश्च 
सैवः प्रजया न्यग्रे सुवो रहाणास्तरता रजासि । ये देवा यज्ञहना 
यज्ञमुषो दिव्यध्यासते । सूर्यो मा तेभ्या रक्षतु गन्छेम सुकृतो 
वयम् । येनेन्द्राय समभरः पयाम्युत्तमेन हविषां जातवेदः । ते 
नाग्ने त्वमुत वधयेम संजाताना श्रेष्ठय आ धेह्येनम् । यज्ञहनो 
वै देवा यज्ञमुषः ॥ २॥ सन्ति त एषु लोकेष्वासत आदाना 
विमनाना यो ददाति यो यजते तस्य । ये देवा यज्ञहनः पृथिव्या 
मध्यासते ये अन्तरिक्षे ये दिवीत्याहेमानेव लोकास्तीत्वा॑ सगृहः 
सपशुस्सुवर्ग लोकमेत्यप वै सोमे नेजानादेवताश्च यज्ञश्च कामन्त्या 
ग्नेयं पञ्चकपालमुदवसानीय निवपेदग्निसवी देवताः ॥३ ॥ पाङ् 
तो यज्ञो देवताश्चैव यज्ञं चाव रुन्धे गायत्रो वा अग्निगायत्रछ 
न्दास्तं छन्दसा व्यर्धयति यत्पश्चकपालं करोत्यष्टाकपालः कार्यो s 


296 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் 

( அதிமோட்சம் 
ष्टाक्षरा गायत्री गायत्रोऽग्निीयत्रछन्दाः स्वेनैवैनं छन्दसा समर्धयति 
पङ्क्त्या याज्यानुवाक्ये भवतः पाङ्क्ता यज्ञस्तेनैव यज्ञानीत ॥४ ॥ 


இதில் , அதி மோட்சமென்னும் மந்திரங்கள் கூறப்படுகின்றன. 
இவ்வ நுவாக மந்திரங்கட்கே அதி மோட்சமென்ற பெயராம் . இம் மந்திரங் 
களை , வேதமென்னுந் தருப்பை முடிச்சை மடியில் வைத்துக்கொண்டு அந்தர் 
வேதியில் உட்கார்ந்து கொண்டு செபித்தல் வேண்டுமென்பதாம் . அவற்றுள் , 

முதலிரண்டு மந்திரங்கள் 
ये देवा यज्ञहनो यज्ञमुषः पृथिव्यामध्यासते । अग्निमी तेभ्यो रक्षतु गच्छेम 
सुकृतो वयम् । 


என்பது 


உரை 


தேவர்களுக்குள் சிலர் தாழ்ந்த சாதியாராகிய தீயவர்களாவர்கள் . அத்தகைய 
தீயதேவர்கள் சிலர் வேள்விச்சாதனங்களை வேறிடக்திற்கு எடுத்துக்கொண்டு 
போய்விடுவார்கள் . சிலர் வேள்வியைக் கெடுத்துவிடுவார்கள் . அவ்விருவகைக் 
தேவர்களுள் ஒருவசையார் பூமியில் சில விடத்தைப் பிடித்துக் கொண்டிருக் 
கின்றார்கள் . அவர்களிடத்திலிருந்து . அக்கினி எம்மைப் பாதுகாக்க , யாம் 
நல்ல வேள்வியைச் செய்து பயனையடைவோமாக என்பதாம் . 

ஈண்டு , யக்ஞமூஷ!, என்னுஞ் சொல்லை தனியே எடுத்து மற்றொரு 
மந்திரமாக்கிக்கொள்க . 


மூன்றாவது மந்திரம் 
आऽगन्म मित्रावरुणा वरेण्या रात्रीणां भागो युवयोर्यो अस्ति । नाक 
गृह्णानास्सुकृतस्य लोके तृतीये पृष्ठे अधि रोचने दिवः । 


என்பது 


உரை 


சிறப்புடைய மித்திரவருணர்களே ! வேள்வியைப்பற்றிய இரவுகளுக் 
குள் அமாவாசையிரவில் உங்களுடைய ஆட்டின் பாகத்தால் சுவர்க்க்சுகத்தை 
உள்ளவா றடைந்தனம் . எங்கு எவ்வாற்றாலெனின் ? மிக ஒளிர்கின்ற வேள் 
வியைப் பற்றிய மூன்றாவது உலகில் என்க . அவ்வுலகம் எங்கேயெனின் ? 
சுவர்க்கத்தின் மேல் உள்ளது என்க . மூன்றாவது உலகமெனல் , மண்ணுல 
கம் அந்தரிக்கவுலகங்களை நோக்கி என்க . ஈண்டுச் சுவர்க்கத்தின்மேல் என்ப 
தால் பாதாளமும் , வேள்வியைப்பற்றிய என்பதால் நரகமும் நீக்கப்பட்டமை 
காண்க என்பதாம் . 


297 


பிர -5 , அநு -4 ) 

சோமயாக பரிசேடம் 
அதிமோட்சம் ) 

இவை , முன்போல் இரண்டாக்கிக் கொள்ளவேண்டியவைகள் 


நான்காவது ஐந்தாவது மந்திரங்கள். 
ये देवा यज्ञहनो यशमुषोऽन्तरिक्षे ध्यासते । वायुर्मा तेभ्यो रक्षतु गच्छेम 
सुकृतो वयम् । 

என்பது . 


உரை 


இதில் . அந்தரிக்ஷம் . என்பதும் வாயு , என்பதும் விசேடங்கள் மற்றவை 
முன்போன்றன என்பதாம் . 

ஆறாவது மந்திரம் . 
यास्ते रात्रीस्सवितर्देवयानीरन्तरा द्यावापृथिवी वियन्ति । गृहैश्वसर्वैः 
प्रजयान्वग्रे सुयो रुहाणास्तरता रजासि । 


என்பது , 


உரை 


சவிதா தேவ ! வானுலக மண்ணுலகங்கட்கிடையில் தேவர்கட்குரிய 
கருமங்களையுடைய உன்னைப்பற்றின இரவுகளில் கருமா நுட்டானஞ் செய்த 
வர்களும் , எல்லா வீடுகள் , மக்கள் , வீட்டிலுள்ள ஏவலாளர்கள் , பிரசைகள் 
என்பவர்களுடன்கூட சுவர்க்கத்தை யடைந்தவர்களும் , எசமானர்களுமான 
நீவிர் மகிழ்ச்சி தருஞ் சுகத்தையடைவீர்களாக என்பதாம் . 


முன்போல் வருவித்துக் கொள்ளத்தக்கன . 

ஏழாவது எட்டாவது மந்திரங்கள் . 
येदेवा यशहनो यज्ञमुषो दिव्यध्यासते । सूर्यो मा तेभ्यो रक्षतु गच्छेम 
सुकृतो वयम् । 

என்பது . 


உரை . 


சுவர்க்கம் , சூரியன் என்பன விசேடங்கள் . மற்றவை ழுன்போன்றன 
என்பதாம் . 


38 


298 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( அதிமோட்சம் 
ஒன்பதாவது மந்திரம் 
येनेन्द्राय समभरः पयारस्युत्तमेन हविषा जातवेदः । तेनासे त्वमुत वर्ष 
येम सजाताना श्रेष्ठय आ घेोनम् । 


என்பது 


உரை 


சாதவேதாவே ! நீ எவ்வுத்தமமாகிய பாலின் சாரம் போன்ற சோமரசத்தை 
இந்திரன் பொருட்டு நிறைத்தனையோ , அக்கினியே ! நீ அந்த அவியால் , 
இந்த எசமானனை வளர்ப்பாயாக மற்றும் , எசமானனை அவனுடைய கூடப் 
பிறந்தார்கட்குத் தலைவனாக்குவாயாக என்பதாம் . 


அதிமோட்ச மந்திரங்கள் முடிந்தன . 


முற்கூறிய மந்திரங்களைப் புகழ்கின்றது 

பிராமணம் 1 
यज्ञइनो वै देवा यज्ञमुषम्पन्ति त एषु लोकेष्वासत आददाना विमनाना 
यो ददाति यो यजते तस्य । 


என்பது 


உரை 


பொய்வேடம் பூண்டுகொண்டு வேள்விச்சாலையைக் கொளுத்தி வீடுதன் 
முதலான தீமை செய்து வேள்வியைக் கெடுக்கின்றார்கள் . சில வேள்விப் பாக 
மின்றிய தேவர்களும் , மற்றுஞ் சில தேவர்களும் , வேள்விக்குரிய சமசம் 
சோமரசம் முதலான சாதனங்களைக் கவருவதால் கெடுதிசெய்கின்றார்கள் . 
இவர்கள் , மூவுலகத்திலும் எசமானன் கொடுத்த தட்சிணையாகிய பசுக்கள் 
முதலான பொருள்களைக் கவர்ந்து கொண்டும் , எசமானனுடைய வேள்விச் 
சாதனங்களை உடைத்தெறிந்து கொண்டும் இருக்கின்றார்கள் என்பதாம் . 


அத்தகைய துன்பங்கள் இம்மந்திரங்களால் நீங்கிவிடும் என்கின்றது 

பிராமணம் 2 
ये देवा यज्ञहनः पृथिव्यामध्यासतेये अन्तरिक्षेये दिवीत्याहेमानेव लोका . 
स्तीवी सगृहस्सपशुस्सुवर्ग लोकमेति । 


என்பது 


பிர-5 அநு-4 ) 
அதிமோட்சம் ) 


சோமயாக பரிசேடம் 


299 


உரை 


பூமியிலும் , அந்தரிக்ஷத்திலும், சுவர்க்கத்திலும் , வேள்வியைக் கெடுக் 
கும் எத் தவர்களிருக்கின்றார்களோ, எனல், இம்மந்திரங்களை ஓதுவதால் 
துன்பங்களுடன் கூடிய இவ்வுலகங்களைத் தாண்டி , வீடு , மனை , மக்கள் , பசு , 
கோ , குதிரைகளுடன் சுவர்க்கலோகத்தை யடைகின்றான் என்கின்றது என் 
பதாம் . 


உதவசானீய ( முடிவிற்செய்யும் ) (இஷ்டியை விதிக்கின்றது . அதாவது வேள்வி 
முடித்துக் கொண்டு வீட்டுக்கு வந்து செய்தல் வேண்டும் என்பதாம் 


பிராமணம் 3 


अप वै सोमेनेजानाहेवताश्च यज्ञश्च कामन्त्याग्नेयं पञ्चकपालमुदवसानीयं 
निर्वपेदग्निस्सर्वा देवताः पाङ्क्तो यज्ञो देवताश्चैव यज्ञं चाव रुन्धे । 


என்பது 


உரை 


சோமயாகஞ் செய்த எசமானனால் பயனின்று என எண்ணிக்கோண்டு 
தேவதைகளும் எக்ஞங்களும் எசமானனை விட்டுவிடுகின்றன . அதை நீக்கு 
தற்பொருட்டு 

அக்கினி 

தவதைக்கு ஐந்து கபாலங்களில் புரோடாசஞ் 
செய்து உதவசானீயம் என்னும் இவ்விஷ்டியைச் செய்தல் வேண்டும் . இதனால் , 
எல்லாத் தேவதைகளும் , ஐந்தென்னும் எண்ணிக்கையுடைய வேள்வியுமாகின் 
றன என்பதாம் . ஐந்து = பாங்ந்தி என்னுஞ் சந்தமாம் . 


ஐந்து கபாலத்தில் செய்வதைநிந்தை செய்து விட்டு எட்டுக்கப்பாலத்தில் செய் 
வதை விதிக்கின்றது 

பிராமணம் 4 


गायत्रो वा अग्निर्गायत्रछन्दास्तं छन्दसा व्यर्धयति यत्पश्चकपालं करोत्य . 
टाकपालः कार्योऽष्टाक्षरा गायत्री गायत्रोऽग्निर्गायत्रछन्दासम्वेनैवैनं 
छन्दसा समर्धयति । 


என்பது . 


300 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( அதிமோட்சம் 


உரை 


அக்கினியும் காயத்திரியும் பிரமாவினுடையமுகத்திலிருந்து உண்டான 
தால் அக்கினி காயத்திரிச்சந்தமாகிறது . காயத்திரிக்கு எட்டு எழுத்தாம் . 
ஐந்து கபாலங்களை வைக்கில் எட்டெழுத்தை விட்டவனாகின்றான் . ஆதலின் 
எட்டுக் கபாலங்களில் புரோடாசஞ்செய்து இவ்விஷ்டியைச் செய்தல் வேண்டு 
மென்பதாம் . 

இது சித்தாந்தம் . 


யாஜ்யா புரோநுவாக்யத்திற்கு அக்னேத்மத்ய , என்பது முதலிய அக்ஷரபந்தி 
மந்திரத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 5 
पत्यौ याज्यानुवाक्ये भवतः पाङ्क्तो यज्ञस्तेनैव यज्ञान्नैति । 


என்பது 


உரை 


காயத்திரிச் சந்த சித்தியின் பொருட்டு எட்டுக் கபாலங்களாம் . ஆனாலும் 
பாங்த்தி எக்ஞமாகவில்லை . ஆதலின் , அக்ஷரபங்க்த்தியாகிய " அக்னே 
தமத்ய , என்னும் மந்திரத்தை யாஜ்யாபுரோ நுவாக்கியங்களாக்கிக் கொள்ளல் 
வேண்டும் . இதனால், 
தனால் , இவ்வேள்வியானது எசமானனைவிட்டு 

நீங்காது 
என்பதாம் . 

நான்காம் அநுவாகம் 

முற்றிற்று 


ஐந்தாம் அநுவாக விடயச் சுருக்கம் . 


सूर्यो तृतीयसबन आदित्यग्रह हस्तकः । 
उत्तिघेदहमित्यस्मात्स्वाम्यन्वारभते ग्रहम् ॥ १ ॥ 
आसमुच्यावयेद्दभैरुन्नं वृष्ट्यर्थ होमकः । 
कविहरेद्हं यास्ते वही प्रास्यति दर्भकान् ॥ २ ॥ 
அ SI quisqfaaETIRTFIFTI SERI : | 


19-5 , -4-5 ] சோமயாக பரிசேடம் 

301 
ஆதித்யக்கிரகம் ) 

மூன்றாஞ் சவனத்தில் ஆதித்தியக் கிரகத்தை மூடுதல் , எசமானன் 
ஆதித்தியக் கிரகத்தைத் தொடுதல் , தருப்பைகளால் சோமரசத்தை அலைத்து 
விடுதல் , மழையை விரும்பி செய்யும் ஹோமம் , ஆஹவனீயத்திற்குச் 
சமீபத்திற் கொண்டுவருதல் , தருப்பைகளை ஆகவனீயத்திற் போடுதல் , யூபத் 
" தை உபஸ்தானஞ் செய்தல் என்பவைகட்கு மந்திரங்கள் கூறப்படுகின்றன 
என்பதாம் . 


மூன்றாங் காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

ஐந்தாவது அநுவாகம் 
மூன்று பஞ்சாதிக்குமேல் ஒருபதத்தைக் கொண்டது . 

ஆதித்தியக் கிரக மந்திரங்கள் . 
सूर्यो मा देवो देवेभ्यः पातु वायुरन्तरिक्षाद्यजमानोऽग्निमी पातु 
चक्षुषः । सक्ष शूप सवितर्विश्वचर्षण एतेभिस्सोम नामभिर्विधेम 
ते तेभिस्सोम नामभिर्विधेम ते । अहं परस्तादहमवस्तादहं ज्यो 
तिषा वि तमो ववार । यदन्तरिक्षं तदु मे पिताऽभूदह ५ सूर्यमु 
भयतो ददर्शाहं भूयासमुत्तमसमानानाम् ॥ १ ॥ आ समुद्रादाऽ 
न्तरिक्षात्प्रजापतिरुदधि च्यावयातीन्द्रः प्र नौतु मरुतो वर्षयन्तून 
म्भय पृथिवीं भिन्धीदं दिव्यं नर्भः । उद्गो दिव्यस्य॑ नो देहीशानो 
वि सृजा तिम् । पशवो वा एते यदादित्य एष रुद्रो यदग्निरोषधीः 
प्रास्याग्नावादित्यं जुहोति रुद्रादेव पशूनतर्दधात्यथो ओषधीष्वेव 
पशून् ॥ २॥ प्रति ष्ठापयति कविर्यज्ञस्य वि तनोति पन्थां नाक 
स्य पृष्ठे अधि रोचने दिवः । येन हव्यं वहसि यासि दूत इतः 
प्रचता अमुतस्सनीयान् । यास्ते विश्वास्समिधस्सन्त्यग्ने याः 
पृथिव्यां बर्हिषि सूर्ये याः । तास्त गच्छन्त्वाहुति घृतस्य देवा 


- 


- 


302 


- கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( ஆகித்தியக் கிரகம் 
यते यजमानाय शर्म । आशासानस्सुवीर्य रायस्पोष ५ स्ववियम् । 
बृहस्पतिना राया स्वगाकृतो मह्यं यजमानाय तिष्ठ ॥३ ॥ 


இதில் , ஆதித்தியக்கிரக மென்னும் பாத்திரத்திலுள்ள சோமரசத்தை 
ஹோமஞ் செய்யும் மந்திரங்கள் கூறப்படுகின்றன . 


ஆதித்தியக்கிரக மென்னுஞ் சோம்பாத்திரத்தை தடுப்பைகளால் மூடுதல் 

மந்திரம் || 


सूर्यो मा देवो देवेभ्यः पातु वायुरन्तरिक्षाद्यजमानोऽग्निर्मा पातु चक्षुषः । 
सक्ष शूष सवितर्विश्वचर्षण एतेभिस्सोम नामभिर्विघेमते तेभिस्सोम 
नामभिर्विघेमते । 


என்பது . 


உரை 


ஆதித்தியக்கிரகமென்னுஞ் சோமபாத்திரம் சூரியவாயுக்களின் வடிவாம் . 
ஆதலின் சூரிய வடிவாகிய இத்தேவன் , எக்ஞத்தைக் கெடுக்குந் தீயோர்க 
ளிடத்திலிருந்து என்னைப்பாதுகாப்பானாக . வாயுவடிவாகிய இது கெடுதி 
விளைவிக்குந் தேவர்களுடன் கூடிய அந்தரிட்சத்திலிருந்து என்னைப்பாதுகாக்க . 
எசமானனையும் யாகத்திற்குக் காரணமுமாகிய இவ்வக்கினி பகைவரின் கண் 
ணேறுக் குற்றத்திலிருந்து பாதுகாக்க . சோம . மேற்கூறிய நாமங்களால் 
உன்னை வழிபடுகின்றேன் . பாத்திரத்துடன் கூடினோய் ! வன்மையுடையோய் ! 
செலுத்துவோய் ! எல்லா மக்கட்கும் அருள் புரிவாய் ! என்னும் இததகைய 
கூப்பாட்டுப் பெயர்களாலும் உன்னை வழிபடுகின்றேன் எனறு மேலே 
கூட்டுக என்பதாம் . 


எசமானன் ஓமம்முடியும் வரை கையில்பிடித்துக் கொண்டிருப்பதற்கு மந்திரம் 

மந்திரம் 2 
अहं परस्तादहमवस्तादहं ज्योतिषा वि तमो ववार । यदन्तरिक्षं तदु मे 
पिताऽभूदहर सूर्य मुभयतो ददर्शाहं भूयासमुत्तमस्समानानाम् । 


என்பது . 


உரை 


எசமானனாகிய நான் , ஆதித்தியக்கிரகத்தின் மேல்பாகத்தைப் பிடித்துக் 
கொள்கின்றேன் . கீழ்பாகத்தையும் பிடித்துக் கொள்கின்றேன் . 


யான் 


சோமயாக பரிசேடம் 


பிர -5 , அது -5 ) 
ஆதித்தியக் கிரகம் ) 


303 


உரை 


இதனுடைய ஒளியாயிருந்து இருட்டை யொழிக்கின்றவனாயிருக்கிறேன் . 
மேல்பாக கீழ்பாகங்கட்கு நடுவிலுள்ள அந்தரிட்சமும் தந்தைபோல் பாது 
காப்பதாகுக . யான் ஆதித்தியக்கிரகத்தின் மேலையுங்கீழையும் , அல்லது 
வடபுறதென்புறங்களையும் பார்த்துக்கொண்டிருக்கின்றேன் . இதனால், யான் 
எசமானர்களுக்குள் சிறந்தவஞயிருக்கின்றேன் என்பதாம். 


அத்தகுப்பைகளால் தயிர்கலந்த சோமரசத்தை அலைத்துவிடல் 


மந்திரம் 3 
आ समुद्रादाऽन्तरिक्षाप्रजापतिरुदधिं च्यावयातीन्द्रः प्रस्नोतु महतो 

ரா 


என்பது 


உரை . 


பிரமன் , இவ்வாதித்தியக் கிரகத்தை நான் குதிக்குக்களிலும் கடல்வரை 
தருப்பைகளால் இறைத்துவிடுவானாக . அங்ஙனமே , மேலே அந்தரிக்ஷம் 
வரை கடல்போன்ற இவ்வாதித்தியக் கிரகத் ( சோமரசத் ) தை தருப்பைகளால் 
வாரி இறைப்பானாக , இந்திரன் , கோவின் மடியைப்போல் இதைக் கறப்பா 

வருணன் மேகம்போல் பெய்விப்பானாக என்பதாம் . 


க . 


மழையை விரும்பியவன் ஆதித்தியக் கிரகத்தை ஓமஞ்செய்தல் 

மந்திரம் 4 
उन्नम्भय पृथिवीं मिन्धीद दिव्य नमः उद्गो दिव्यस्य नो देहीशानो वि 
सृजा इतिम् । 


என்பது . 


உரை 


ஆதித்தனே ! நீ பூமியை, நன்றாய் நனைத்து விடுவாயாக . சுவர்க்கத்தி 
லுள்ள வானிலுள்ள மேகம்போல் விண்ணைத் திறந்துவிடுவாயாக . வானி 
லுள்ள மழையை எமக்கு நிறையக் கொடுப்பாயாக . பேராற்றலுடைய நீ 
நீருண்டமேகத்தைத் திறந்துவிடுவாயாக என்பதாம் . 


304 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( ஆதித்தியக் கிரகம் 
ஆதித்தியக்கிரகத்தை விதித்தல் 

பிராமணம் 1 
पशवो वा एते यदादित्य एष रुद्रो यदग्निरोषधीः प्रास्यानावादित्यं जुहो. 
ति रुद्रादेव पशूनन्तर्दधात्यथो ओषधीष्वेव पशून प्रतिष्ठापयति । 


என்பது . 


உரை 


பசுக்களையடைவதற்குக் காரணமான தால் இவ்வாதித்தியக் கிரகங்கள் 
பசுக்கள் எனப்படுகின்றன . இவ்வாதித்யக்கிரகங்கள் கொடியவைகளாதலின் 
அக்கினியெனப்படுகின்றன . ஆகலின் கொடுமை தணிதற் பொருட்டு முதலில் 
கொடி செடிகளை ( தருப்பையை ) த் தீயிலிட்ட பிறகு இந்தச் சோமரசத்தை 
ஓமஞ்செய்தல் வேண்டும் . அங்கனஞ் செய்யில் உருத்திரவடிவமாகிய தீயி 
லிருந்து ஆதித்தியக் கிரகவடிவ பசுக்களை மறைத்ததாகின்றது . ஆனாலும் , 
கொடிசெடிகளில் ஆதித்தியக்கிரகங்களான பசுக்களை நிலைநிறுத்துகின்றது 
என்பதாம் . 


, 


ஆதித்யக்கிரகத்தை அவிர்த்தான மண்டபத்திலிருந்து ஆகவனீயத்திற்குக் 
கொண்டுவருதல் 

மந்திரம் 5 
कविर्यज्ञस्य वि तनोति पन्थां नाकस्य पृष्ठे अधि रोचने दिवः । येन हत्य 
वहसि यासि दूत इतः प्रचेता अमुतस्मनीयान् । 


என்பது . 


உரை . 


எக்ஞத்தை இனிதுணர்ந்த கவியாகிய இவ்வாதித்தியக்கிரகம் மிக ஒளிர் 
கின்ற சுவர்க்கத்தின் மேலிடத்தில் சுவர்க்கத்தின் வழியைப் பெருக்குகின் 

அக்கினியே ! தேவர்கட்கு அவி கொண்டுசெல்லுந் தன்மையால் தூத 
னாகிய நீ , இப்போது கிளம்பி எவ்வழியால் செல்கின்றாயோ , அவ்வழியைப் 
பெரிதாக்குவாயாக என்று முன்னர்ச் சேர்த்துக்கொள்க . தூதன் என்றது 
எத்தகைய தூதுவனெனின் ? கருமாநுட்டானஞ் செய்கின்றவர்களை நன் 
உணர்ந்து கொள்கின்றவனும் , சுவர்க்கத்தில் அதிசயமாகிய பயனைளிக்கின்ற 
வனுமாவன் என்க என்பதாம் . 


பிர .5 , அநு -5 ) காமிய விகிருதி யாகங்கள் 

305 
ஆதித்தியக்கிரகம் ) 

ஓமஞ் செய்தல் 

மந்திரம் 6 
यास्ते विश्वास्समिधस्सन्त्यग्ने याः पृथिव्यां बर्हिषि सूर्ये याः । तास्ते 
गच्छन्वाहुतिं घृतस्य देवायते यजमानाय शर्म । 


என்பது 


உரை 


அக்கினியே ! பூமியிலும் , வேள்வியின் கண்ணும் , சூரியனிடத்தும் மிக 
வொளிர்கின்ற உன்னுடைய எக்கி ரணங்களிருக்கின்றனவோ , அவைகள் 
நெய்யாகுதிக்குச் செல்க . தேவர்களை விரும்பும் எசமானனுக்குச் சுகத்தைக் 
கொடுப்பனவாக என்பதாம் . 

இம்மந்திரங்களை , கதாசானஸ்தரீரஸி , என்னும் அநுவாகத்திற்கு முன் 
உள்ள தாகக் காண்க . 

து , முதற் காண்டம் , நான்காம் பிரபாடகம் , இருபத்திரண்டாம் அது 
வாகத்தில் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது . 


பூபத்தைப் போற்றுதல் 

மந்திரம் 7 
आशासानस्सुवीर्य रायस्पोष ५ स्वश्वियम् । बृहस्पतिना राया स्वगाकृतो 
मह्यं यजमानाय तिष्ठ । 


எபன் 


உரை 


யூபமே ( ஆடுகட்டுந்தறியே ) நீ , பிருகற்பதி தேவனாய் , எசமானன் எல் 
லாத் தனங்களையும் அடையும்படி செய்யப்பெற்றிருக்கின்றாய் . பாதுகாப்ப 
தும் , அழகிய போகசாதனங்களுடன் கூடியதும் , நல்லகுதிரைகளுடன் 
கூடியதுமாகிய தனத்தை எசமானனாகிய எனக்குக் கொடுத்துக்கொண்டிருப் 
பாயாக என்பதாம் . 

ஐந்தாம் அநுவாகம் 

முற்றிற்று 


39 


" 


306 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் .3 

( பத்தினி மந்திரம் 
ஆறாம் அநுவாக விடயச் சுருக்கம் . 
सं त्वा पत्न्यायोक्त्रबन्धः प्रैतु शालामुखेनयेत् । 
आथाहमुपविश्यैषा सुप्रजेति जपेदथ ॥ १ ॥ 
इमंकाले योक्त्रमोकः प्रेहि पत्नीमुदानयेत् ! 
वसुपन्नेजनीः पत्नी गृहीत्वा तेनसादयेत् ॥ २ ॥ 
विश्वस्यपत्नीमुद्राता संख्यापयति सात्वगन् । 

अपः प्रवर्तयत्यूरावत्र मन्त्रादश स्मृताः ॥ ३ ॥ 
பத்தினியை யோக்த்திரத்தால் கட்டுதல் , சாலாமுகீயத்திற்கு பத்தினி 
யை அழைத்து வருதல் , உட்காருதல் , உட்கார்ந்த பிறகு செபித்தல் , யோக் 
த்திரத்தை அவிழ்த்தல் , அழைத்து வருதல் , பன்னேசனீ என்னும் பாத்திரத் 
தில் நீரைக் கிரகித்தல் , அதை வைத்தல் , உத்காதாபார்க்கும் படி செய்வித்தல் 
பன்னேஜனியிலுள்ள நீரால் துடைகளை கழுவிக்கொள்ளல் என்பது . 


மூன்றாங் காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 


ஆறாவது அநுவாகம் 
இரண்டு பஞ்சாதிக்குமேல் முப்பது பதங்களைக் கொண்டது 

பத்தினிக்குவேண்டிய மந்திரங்கள் . 
सं त्वा नह्यामि पयसा घृतेन सं त्वां नह्याम्यप ओषधीभिः । 
सं त्वा नह्यामि प्रजयाऽहमद्य सा दीक्षिता सनवो वाजमस्मे । प्रैतु 
ब्रह्मणस्पत्नी वेदि वर्णनसीदतु । अथाहमनुकामिनी स्वे लोके 
विशा इह । सुप्रजसस्त्वा वय ५ सुपत्नीरुप सेदिम । अग्ने सपत्न 
दभ्भनमदब्धासो अदाभ्यम् । इमं वि ष्यामि वरुणस्य पाशम् 
॥१ ॥ यमबन्धीत सविता सुकेतः । धातुश्च योनौ सुकृतस्य लोके 
स्योन मे सह पत्या करोमि । प्रेयुदेवृतस्य वामीरन्वग्निस्तेऽ 
नयत्वदितिर्मध्य ददता ५ रुद्रावसृष्टाऽसि युवा नाम मा मा हि ५. 


- 


807 


பிர-5 , அநு -6 ) சோமயாக பரிசேடம் 
பத்தினி மந்திரம் ) 

सीर्वसुभ्यो रुद्रेभ्य आदित्येभ्यो विश्वभ्यो वो देवेभ्यः पनेजनी P 
हामि यज्ञाय वः पन्नेर्जनीस्सादयामि विश्वस्य ते विश्ववितो 
वृष्णियावतः ॥२ ॥ तवाग्ने वामीरनु संदृशि विश्वा रेतासि 
धिषीयागन्देवान्यज्ञो निदेवीदेवेभ्यो यज्ञमशिषन्नस्मिन्त्सुन्वति 
यजमान आशिषस्खाहाकृतास्समुद्रेष्ठा गन्धर्वमातिष्ठतानु । वात 
ITS : || 3 || 


இதில் , பத்தினிக்கு வேண்டிய மந்திரங்கள் கூறப்படுகின்றன . 


பத்தினியின் இடுப்பில் மஞ்சிக்கயிற்றைக் கட்டல் 

மந்திரம் ! 1 
सं त्वा नह्यामि पयसा घृतेन सं त्वा नह्याम्यप ओषधीमिः । सं त्वा नद्या 
मि प्रजयाऽहमद्य सा दीक्षिता सनवो वाजमस्मे । 


என்பது 


உரை 


பால் நெய் இரண்டுஞ் சித்தியாதற்பொருட்டு உன்னை நல்ல கயிற்றாற் 
கட்டுகின்றேன் . அங்ஙனமே , கொடி செடிகளுடன் நீருஞ் சித்தியாதற் 
பொருட்டு உன்னைக் கட்டுகின்றேன் . புத்திரப்பேறாகிய நிமித்தத்தின் 
பொருட்டு வேட்போனாகிய யான் ( அத்வர்யு ) உன்னைக் கட்டுகின்றேன் . 
எமக்கு உணவுப் பொருளை அளித்தற்பொருட்டு அப் பத்தினி தீட்சை பண் 
ணிக் கொண்டவளாகுக் என்பதாம் . 

இது , முதற்காண்டம் , இரண்டாம் பிரபாடகம் , இரண்டாம் அதுவாகத் 
தில் விநியோகிக்கப்பட்டுள்ளது . 


பத்தினியை , சாலாழகியத்திற்கு அழைத்துக்கொண்டு வருதல் 

மந்திரம் 2 
प्रेतु ब्रह्मणस्पत्नी वेदि वर्णेन सीदतु । 


என்பது 


308 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பத்தினி மந்திரம் 


உரை . 


பிராமணர்களுக்குத் தலைவனாகிய எசமானனுடைய பத்தினியானவள் 
பத்தினியின் சாலையிலிருந்துகிளம்பி இனிது சென்றுவந்து சாலாமுகீயத்தை 
அடைவாளாக என்பதாம் . 


பத்தினி , சாலாழகியத்கிற்குத் தெற்கில் உட்காருதல் 

மந்திரம் 3 
TTTT SI3 | 


என்பது 


உரை 


யான் , எசமானனுடைய அநுகூலத்தை விரும்பியவளாய் என திடத்தில் 
உட்காருவேனாக என்பதாம் . 


பத்தினி செபம் 

மந்திரம் 4 
सुप्रजसस्त्वा वय सुएत्नीरुप से दिन । अग्ने सपनदभ्भनमदब्धासो 
मदाभ्यम् । 


என்பது 


உரை 


அழகிய மக்கட்பேறுடையவர்களும் , தரும பத்தினிகளுமான யாங்கள் , 
ஒருவராலும் பழிக்கப்படாதவர்களாய் பகைவரைக் கொல்வோனும் , ஒருவ 
ராலுந் தள்ளிவிடமுடியா தவனுமாகிய உன்னிடத்தில் உட்கார்ந்திருக்கின் 
றோம் என்பதாம் . 

இவைகள் , முதற் காண்டம் மூன்றாம் பிரபாடகம் நான்காவது அதுவா 
கத்தில் விநியோகிக்கப்பட்டவைகள் என்பதாம் . 


பத்தினியின் , இடுப்பிற் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்தல் 

மந்திரம் 5 
इमं विष्यामि वरुणस्य पाशें यमवनीत सविता सुकेतः । धातुश्च योनी 
सुकृतस्य.लोके स्योनं मे सह पत्या करोमि । 

என்பது . . 


5 . 


சோமயாக பரிசேடம் 


309 


பிர -5 , அநு -6 ) 
பத்தினி மந்திரம் ) 


உரை . 


நல்லுணவிற் செலுத்து வோன் ( பரமேசுரன் ) கட்டிய வருணபாசத் 
தை அவிழ்க்கின்றேன் . புண்ணியத்தின் பயனாகிய மேலுலகில் பரமேசுர 
னுடைய இடத்தில் கணவனுடன் இன்புறுவேன் என்பதாம் . 

இது முதற் காண்டம் , நான்காம் பிரபாடகம் , நாற்பத்தைந்தாம் அநு 
வாகத்தில் விநியோகிக்கப்பட்டது . 


நேஷ்டா பத்தீனியை அழைத்துக் கொண்டுவரல் 

மந்திரம் 6 
प्रेहुदघृतस्य वामीरन्वग्निस्तेऽयं नयत्वदितिमध्यं ददता रुद्रावसृष्टाऽसि 
युवा नाम मामा हिश्सीः । 


என்பது 


உரை 


பத்தினியே ! நீ , சாலாமுகீயம் என்னுமிடத்திலிருந்து பன்னேசனி 
என்னும் உனது பாத்திரத்தில் நீர்கொண்டு வருவதன் பொருட்டு இனிது 
செல்வாயாக . வேள்வியை நடாத்தும் இவ்வக்கினி, உனது நடையை ஏற்றுக் 
காண்டு முன்னே செலுத்துக. பூமியும் , இரண்டு பக்கங்கட்கிடையில் உள்ள 
வழியைக் கொடுக்குக . நீ , துன்புறுந் தேவனிலிருந்து விடுபட்டவளாயிருக் 
கின்றாய் . நீ தருணியாய் , அல்லது இடையூறுகளிலிருந்து விடுபட்டவளாய் 
இருக்கின்றாய் . இவ்வாறு செல்லும் என்னையும் நேஷ்டாவையுந் துன்புறுத் 
தாதே என்பதாம் . 


ன்னேசனி என்னும் ஒருபாத்திர விசேடத்தில் பத்தினி நீரைமொண்டுகொள்ளுதல் 

மந்திரம் 7 
वसुभ्यो रुद्रेभ्य आदित्येभ्यो विश्वेभ्यो वो देवेभ्यः पन्नेजनीगृहामि यशाय 
T : ரி : | 


என்பது 


உரை 


தண்ணீரே ! உன்னை , வசுக்கள் முதலிய தேவர்களின் பொருட்டு 
பன்னேசனி, என்னும் பாத்திரத்தில் எடுத்துக்கொள்கின்றேன் . அல்லது 
வேள்வியின் பொருட்டு , பன்னேசனி, என்னும் பாத்திரத்தை எடுத்துக் 
கொள்கின்றேன் என்பதாம் . 


310 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பத்தினி மந்திரம் 
பன்னேசனி , என்னும் பாத்திரத்தை வைத்தல் 

மந்திரம் 8 
TIRரரி 


என்பது . 


உரை 


பாத்திரத்தை வைக்கின்றேன் என்பதாம் . ஈண்டு , முன்மந்திரத்தில் 
எடுத்துக்கொள்கின்றேன் என்பதை விட்டு விட்டு மற்றவைகளை 

தனுடன் 
சேர்த்து ஓதிக்கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 

இது , முதற்காண்டம் நான்காம் பிரபாடகம் பதின்மூன்றாம் அநுவாகத் 
தில் விநியோகிக்கப்பட்டது . 


உத்காதாக்கள் ஹிம் , என்னும் போது நேஷ்டா , உத்காதாக்கள் பத்தினியை 
பார்க்கும் படி செய்தல் 

மந்திரம் 9 
विश्वस्य ते विश्वावतो वृष्णियावतस्तवाग्ने वामीरनु संदशि विश्वा रेता 

सि धिषीय । 


என்பது . 


உரை 


உலகம் இருக்கப்பெற்றதும் வன்மையுடையதுமாகிய உனது கடைக் 
கண் பார்வை இருக்கில் , போற்றத்தக்க அநுட்டானத்தைச் செய்விக்கும் 
யான் அநேகங்குழந்தைகள் பெறத்தக்க சோணிதத்தை பத்தினியினிடத்தில் 
நிறுத்துவேன் என்பதாம் . 


பத்தினி, பன்னேசனி , என்பதிலுள்ள நீரால் , தனது துடைகளை (யோனியை ) 
கழவிக் கொள்ளல் 

மந்திரம் 10 
अगन्देवान्यज्ञो निदेवीदेवेभ्यो यज्ञमशिषन्नस्मिन्त्सुन्धति यजमान आशिष 
खाहाकृतास्समुद्रेष्ठा गन्धर्वमा तिष्ठातानु । यातस्य पत्मन्निड इंडिताः । 


என்பது 


உரை. 
இவ்வேள்வி தேவர்களையடைக . விளக்கமான தண்ணீராகிய தேவி 
எமது வேள்வியைப்பற்றி தேவர்கட்கு நன்கு சொல்லியிருக்கின்றாள் . எச 


தடிய கடல்போ 


பிர -5 , அது -7 ) சோமயாக பரிசேடம் 

311 
சுருக்கு மரங்கள் ) 
மானன் சோமரசம் பிழிந்து சுவாஹா என்று ஓமஞ்செய்து 
ன்ற சுவர்க்கத்திலுள்ள பயன்களனைத்தும் கந்தருவன் போன்று மிகப்பிரியமா 
கிய மனைவியையுடைய எசமானனுக்குக் கிடைக்குக . வாயுவால் ஏவப்பட்ட 
போது இருத்து விக்களால் ஓதப்பட்ட துதிகளின் பயன்களும் எசமானனை 
யடைக என்பது கருத்து என்பதாம் . 

து , முதற் காண்டம் , நான்காம் பிரபாடகம் இருபத்தேழாம் அது 
வாகத்தில் விநியோகிக்கப்பட்டுள்ளது . 

ஆறாம் அநுவாகம் 
முற்றிற்று . 


மூன்றாங் காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

ஏழாவது அநுவாகம் 
மூன்று பஞ்சாதிக்குமேல் பதினேழு பதங்களைக் கொண்டது . 

சுருக்குக்களின் விதி 
वषट्कारो चै गायत्रिय शिरोऽच्छिनत्तस्यै रसः परापतत्स पृथि 
वीं प्राविशत्स स्वदिरोऽभवद्यस्य खादिरस्नुवो भवति छन्दसामेव 
रसेनाव द्यति सरसा अस्याऽऽहुतयो भवन्ति तृतीयस्यामितो दिवि 
सोम आसीतं गायच्याऽहरत्तस्य पर्णमच्छिद्यत तत्पीऽभवत्चत्पर्ण 
स्य पर्णत्वं यस्य पर्णमयी जुहूः ॥१ ॥ भवति सौम्या अस्याऽऽ 
हुतयो भवन्ति जुषन्तेऽस्य देवा आहुतीर्देवा वै ब्रमन्नवदन्त तत्पर्ण 
उपांशृणोत्सुश्रवा वै नाम यस्य पर्णमयी जुहूर्भवति न पाप 
श्लोक शृणोति ब्रह्म वै पर्णो विण्मरुतोऽनं विण्मारुतोऽश्वत्थो यस्य 
पर्णमयी जुहूर्भवत्याश्वत्थ्युपभृब्रह्मणैवान्नमव॑ रुन्धेऽथो ब्रह्म ॥२ ॥ 
एव विश्यध्यूहति राष्ट्र वै पर्णो विडश्वत्थो यत्पर्णमयी जुहूर्भवत्या 
श्वत्थ्युपभृद्राष्ट्रमेव विश्यध्यूहति प्रजापतिर्वा अजुहोत्सा यत्रा ss 


- 


- 


312 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை 


( காண்டம்-3 
( சுருக்குமரங்கள் 


हुतिः प्रत्यतिष्ठत्ततो विकङ्कत उदतिष्ठत्ततः प्रजा असृजत यस्य 
वैककती ध्रुवा भवति प्रत्येवास्याऽऽहुतयस्तिष्ठन्त्यथो प्रैव जा 
यत एतद्वै स्रुचा रूपं यस्यैव रूपाः सुचो भवन्ति सर्वाण्येवैन 
रूपाणि पशूनामुप तिष्ठन्ते नास्यापरूपमात्मजायते ॥ ३ ॥ 


இதில் , தரிசபூரணமாத யாகங்கட்கு அங்கங்களான சுருக்குக்கள் ( அகப் 
பை முதலியவைகள் ) செய்யவேண்டிய மரவிசேடங்கள் கூறப்படுகின்றன . 


சுருவம் கருங்காலி மரத்தாற் செய்யவேண்டுமெனல் 

பிராமணம் 1 


वषट्कारो वै गायत्रिय शिरोऽच्छिनत्तस्यै रसः पराऽपतत्स पृथिवीं प्रा 
विशत्स खदिरोऽभवद्यस्य खादिरस्स्रवो भवति छन्दसामेव रसेनाव 
द्यति सरसा अस्याऽहुतयो भवन्ति । 

என்பது 


உரை 
வஷட்காராபிமானி தேவன் , ஏதோ ஒரு பகையால் காயத்திரியின் 
கலையை அறுத்துவிட்டனன் . அதிலிருந்த நீர் பெருகி மண்ணில் விழுந்து 
கருங்காலி மரமாயிற்று . ஆதலின் , சுருவம் கருங்காலி மரத்தாற் செய்தல் 
வேண்டும் . செய்யில் , சுருவத்தால் எடுக்கப்பட்டவைகளனைத்தும் சந்தத் 
தின் இரசத்தால் எடுக்கப்பட்டதாகும் . ஆதலின் , எசமானன் செய்யும் 
ஆகுதிகள் இரசத்துடன்கூடியவைகளாகின்றன என்பதாம் . 


சுது , என்பது புரசைமரத்தாற் செய்யவேண்டு மெனல் 

பிராமணம் 2 
तृतीयस्यामितो दिवि सोम आसीतं गायत्र्याऽहरत्तस्य पर्णमच्छिद्यत 
तत्पर्णोऽभवत्तत्पर्णस्य पर्णत्वं यस्य पर्णमयी जुहूर्भवति सौम्या अ 
स्याऽऽहुतयो भवन्ति जुषन्तेऽस्य देवा आहुतीः । 


என்பது 


-- 


பிர -5 , அநு -7 ) சோமயாக பரிசேடம் 

313 
சுருக்கு மரங்கள் ) 

மண்ணுலகிலிருந்து எண்ணிப்பார்க்கில் மூன்றாவதாகிய சுவர்க்கத்தில் 
சோமம் இருந்தது . அதைக் காயத்திரி கொண்டுவந்தது . அது வேறிடத்திற் 
கூறப்பட்டுள்ளது . அவ்வாறு கொண்டுவரும்போது சோமத்தின் இலையொன்று 
மண்ணில் விழுந்து புரசமரமாயிற்று . இது இலைகளடர்ந்திருத்தலின் இலைமாம் 
என்ப்படும் . அத்தகைய புரசமரத்தால் சுகு செய்யில் அதனாற் செய்யும் 
ஆகுதிகளனைத்தும் சோமத்தைப்பற்றியவைகளாகும் . தேவர்களும் , அவரவர் 
களின் ஆகுதிகளை மிகவிருப்புடன் அருந்துவர் என்பதாம் . 


புரசமரத்தை மற்றெருவகையில் புகழ்கின்றது 

பிராமணம் 3 
देवा वै ब्रह्मन्नवदन्त त पर्ण उपाणोत्सुश्रुवा वे नाम यस्य पर्णमयी जुहू 
भवति न पाप श्लोक शृणोति । 


என்பது . 


உரை 


முன்னொருகால் புரசமரத்தின் நிழலில் உட்கார்ந்துகொண்டு தேவர்கள் 
பிரமகத்துவ இரகசியத்தை ஒருவர்க்கொருவர் வா தாடிக் கொண்டிருந்தனர் . 
அப்போது புரசமரத்தை அபிமானிக்கும் தேவதை அதைக் கேட்டுக் கொண் 
டிருந்தது . ஆதலின் அம்மரத்திற்கு சர்ருவான் , என்னும் பெயராயிற்று . 
இவ்வாறு கலின் புரசமரத்தால் சுகுச்செய்யில் எசமானன் எப்போதும் அழ 
கிய துதிவார்த்தையையே கேட்டுக்கொண்டிருக்கின்றான் . ஒருபோதேனும் 
பாவவார்த்தையை ( பழிப்பை ) காதில் கேட்கவேமாட்டான் என்பதாம் . 


சுத புரசைமரம் என்பதை உவமானமாக எடுத்துக்கூறி , உபபிருத் , என்னும் 
பாத்திரம் அரசமாத்தாற் செய்ய வேண்டு மெனல் 

பிராமணம் 4 
ब्रह्म वै पर्णो विण्मरुतोऽनं विण्मारुतोऽश्वत्थो यस्य पर्णमयी जुहूर्भवत्या 
श्वत्थ्युपभृब्रह्मणैवान्न अव रुन्धेऽथो ब्रह्मैव विश्यध्यूहति । 


என்பது 


உரை 


தேவர்கள்கூறிய பிரமநத்துவத்தைக் கேட்டதால் புரசமாம் பிரமமாம் ! 
வணிக குல அபிமானியாக மருத்துக்களையுண்டாக்கியதால் மருத்துக்களும் 
வணிகர்களாவார்கள் . உழுதல் முதலியவைகளை மேற்கொண்ட அவர்களால் 

40 


314 கிருஷ்ண எசுர்வேததைத்திரீய சங்கிதை (காண்டம் -3 

( சுருக்கு மரங்கள் 
தேடப்படுதலில் உணவுப் பொருளும் வணிகர் வடிவாம் . இவ்வாறாதலின் , எவ் 
வெசமானன் சுகுவை புரசமரத்தாற் செய்கின்றானோ, அவன் , உபபிருதையும் 
அரசமரத்தாற் செய்வானாக . இவ்விரண்டாலும் சுகுவாகிய பிரமத்தால் 
அரசமரத்தின சுவாமிகளான மருத்துக்களால் உணவுப் பொருள் தேடப் 
பெற்றதாகின்றது . அங்ஙனமாயினும் , பிரமகுலத்தை வணிக குலத்தினுஞ் 
சிறந்ததாகச் செய்கின்றது என்பதாம் . 


அவ்விரண்டையும் மற்றெருவகையால் புகழ்கின்றது 

பிராமணம் 5 
राष्ट्र वै पर्णो विडश्वत्थो यत्पर्णमयी जुहूर्भवत्याश्वत्थ्युपभृद्राष्टमेव विश्य 

T 


என்பது . 


உரை 


புரசமரத்தின் தலைமை பிரமகுலம் வாழுமிடமாதலின் இராச்சியம் 
புரசமரமாம் . மருத்தேவதைகள் வாயிலாக அரசமரம் வணிக குலமாம் . இக 
னால் , முற்கூறியபடி சுகுவும் , உப பிருதும் இருவகை மரங்களாற் செய்திருக் 
கில் பிரமமாகிய இராச்சியம் அரசமரமாகிய வணிக குலத்தில் உயர்ந்ததென்று 
நிறுவப்பெற்றதாயிற்று என்பதாம் . 


துருவாவை சொத்தைக் களர்மரத்தினற் செய்ய் வேண்டு மெனல் 

பிராமணம் 6 
प्रजापतिर्वा अजुहोत्सा यत्राहुतिः प्रत्यतिष्ठत्ततो विकङ्कत उदतिष्ठ. 
त्ततः प्रजा असृजत यस्य वैकड़कती धुवा भवति प्रत्यवास्या हुतय 
स्तिष्ठन्त्यथो प्रैव जायते । 


என்பது . 


உரை 


முதலில் பிரமா ஆகுதி செய்த இடத்தில் சொத்தைக்களாமரம் முளைத் 

பிரமன் வேள்விக்குச் சாதனமாகிய சொத்தைக் களாமரத்தால் பிரசை 
களைப்படைத்தனன் . ஆதலின் , சொத்தைக்களாமாத்தால் துருவா என்னும் 
அகப்பை விசேடத்தைச் செய்யில் எசமானன் செய்யும் ஆகுதிகள் பெருமை 
யுடையதாகின்றன . மற்றும் , இவன் புத்திரர்களையும் உண்டாக்குகின்றான் 
என்பதாம் . 


315 


பிர .5 , அநு -8 ) சோமயாக பரிசேடம் 
தயிரெடுக்கு மந்திரம் ) 

சுக்கின் மரவிசேடத்தை முடிக்கின்றது 


பிராமணம் 7 
एतद्वै स्रचार रूपं यस्मैव रूपास्त्रचो भवन्ति सर्वाण्येवैन ५ रूपाणि 
पशूनामुप तिष्ठन्ते नास्यापरूपमात्मजायते । 


என்பது . 


உரை 


கருங்காலி , புரசு , அரசு , சொத்தைக்களா என்னும் இம்மரங்களால் , 
சுருவம். சுகு , உபபிருத் , துருவா என்னும் அகப்பை விசேடங்களைச்செய்யில் 
எசமான னுக்கு கோ , குதிரை முதலியவைகள் கிடைக்கின்றன . மற்றும் , இவ் 
வெசமானனுக்கு தன்னைப்போன்ற மக்களே பிறக்கின்றார்கள் தன்னிலும் 
மாறுபாடான குழந்தை பிறக்காது என்பதாம் . 


ஏழாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


எட்டாம் அநுவாக விடயச்சுருக்கம் . 


उपया दधिगृह्णात्य पेन्द्रेति हरति ग्रहम् ॥ 

प्राणायेति जुहोत्येवं त्रयोमन्त्रा इहोरिताः ॥१ ॥ 
தயிரைக் கிரகித்தல் , ஆகவனீயத்திற்குச் சமீபத்திற்குக் கொண்டுபோ 
தல் , அதை ஹோமஞ் செய்தல் என்பது . 


எட்டாம் அநவாகம் 


ஒரு பஞ்சாதிக்குமேல் பதினான்கு பதங்களைக் கொண்டது . 


தயிரை எடுத்தற்குரிய மந்திரங்கள் 


उपयामगृहीतोऽसि प्रजापयते त्वा ज्योतिष्मते ज्योतिष्मन्तं 
गृह्णामि दक्षाय दक्षवृधेरातं देवेभ्योऽग्निजिह्वेभ्यस्त्वर्तायुभ्य इन्द्र 
ज्येष्ठेभ्यो वरुणराजभ्योवातापिभ्यः पर्जन्यात्मभ्यो दिवे त्वाऽन्त 


316 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் -3 

( தயிரெடுக்கு மந்திரம் 
रिक्षाय त्या पृथिव्यै त्वाऽपेन्द्र द्विषतो मनोऽप जिज्यासतो जह्यप 
यो नौ शतीयति तं जहि प्राणाय त्वामानाय त्वा सते त्वाऽसते 
त्वाम्य स्त्वौषधीभ्यो विश्वभ्यस्त्वा भूतेभ्यो यतः प्रजा अक्खिद्रा 
अजायन्त तस्मै त्वा प्रजापतये विभूदान्ने ज्योतिष्मते ज्योतिष्मन्तं 
Sifall ? || 
இதில் , தயிரை எடுத்தற்குரிய மக்திரங்கள் கூறப்படுகின்றன . 


தயிரை எடுக்கும் பாத்திர விசேடத்தில் தயிரை எடுத்தல் 

மந்திரம் 1 
उपयामगृहीतोऽसि प्रजापतये त्वा ज्योतिष्मते ज्योतिष्मन्तं गृहामि 
दक्षाय दक्षवृधे रातं देवेभ्योऽग्निजिद्धेभ्यस्त्वर्तायुभ्य इन्द्रज्येष्ठेभ्यो वरु 
णराजभ्यो वातापिभ्यः पर्जन्यात्मभ्यो दिवे त्वाऽन्तरिक्षायत्वा पृथिव्यै 


CII 


என்பது 


உரை . 


உனனை 


கிய 


தஷ்ன 


பாத்திரத்திலுள்ள தயிரே ! நீ மரப்பாத்திரத்தில் எடுக்கப் பெற்றிருக் 
கின்றாய் . ஒளிமிகுந்த பிரசாபதியின் பொருட்டு ஒளியுடைய 
எடுத்துக்கொள்கின்றேன் . கருமஞ் செய்வதில் வல்லுநனாக 
என்பவன் பொருட்டு முன்னர்க் கொடுக்கப்பட்டது . மற்றும் , அக்கினிகளை 
யே நாவாக உடையவர்களும் , சத்தியத்தை விரும்புகின்றவர்களும் , இந்திர 
னை மூத்தவனாக உடையவர்களும் , வருணனை அரசனாகவுடையவர்களும் , 
வாயுவையே ஆகாரமாகவுடையவர்களும் மழையையே ஆன்மாவாகக் கொண் 
டவர்களும் ( மழை முதலியவைகளைப் பொறுத்துக்கொள்கின்றவர்களு)மான 
தேவர்களின் பொருட்டு கொடுக்கப்பட்ட உன்னை எடுத்துக்கொள்கின்றேன் . 
சுவர்க்கலோகப்பிராப்தியின் பொருட்டு உன்னை எடுத்துக் கொள்கின்றேன் . 
இவ்வாறே , மண்ணுலக வானுலகங்கட்கும் உணர்ந்துகொள்க என்பதாம் . 


எடுத்த தயிரை ஆகவனீயத்திற்குக் கொண்டுவந்தல் 

மந்திரம் 2 
अपेन्द्र द्विषतो मनोडप जिज्यासतो जापयोनोऽरातीयति तंजहि । 


என்பது . 


சோமயாக பரிசேடம் 


317 


பிர -5 , அநு -3 ) 
அதன்பிராமணம் ) 


உரை . 


வன் 


எசமானனுடைய தனமூதலியவைகளைக் கெடுக்கின்ற துவேஷி என்ப 
ஒருபகைவன் . 

தனத்தைக் கவரும் வன்மையிருந்தும் எசமானன் 
இறக்க வேண்டுமென்று விரும்புகின்றவன் . சிச்யாசன் , என்னும் இரண்டாம் 
பகைவன் . ஒரு சிறிதளவும் கொடுப்பதற்குரியதைக் கொடுக்காதவன் அராதி 
என்னும் மூன்றாவது பகைவன் . இந்திர ! நீ , இவர்களுள் துவேஷி என் 
பகைவனை வெல்வாயாக . அவ்வாறே ஏனையோர்களையும் வெல்வாயாக என்ப 
தாம் . 

தயிரை ஹோமஞ் செய்தல் 

மந்திரம் 3 
प्राणाय त्वाऽपानाय त्वा व्यानाय त्वा सते त्वाऽसते त्वाऽभ्यस्त्वौषधीभ्यो 
विश्वेभ्यस्त्वा भूतेभ्यो यतः प्रजा अक्खिद्रा अजायन्त तस्मै त्वा प्र 
जापतये विभूदावन्ने ज्योतिष्मते ज्योष्मन्तं जुहोमि । 

என்பது 
உரை 
பாத்திரத்திலுள்ள தயிரே ! உன்னை , பிராணன் , அபானன் , வியானன் 
என்னும் வாயுகட்குப் பிரியமுண்டாகும் பொருட்டு ஆகுதி செய்கின் றேன் . 
சாத்திரநெறி தவறினவர்களின் பொருட்டும் , தண்ணீரின்பொருட்டும் , 
கொடி செடிகளின் பொருட்டும் , எல்லா உயிர்களின் பொருட்டும் , ஒரு சிறிதும் 
துன்பின்றி உயிர்களைப் படைக்கும் பிரசாபதியின் பொருட்டும் எல்லாவற் 
றையும் விளக்கும் உன்னை ஆகுதி செய்கின்றேன் என்பதாம் . 

எட்டாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


1 


மூன்றாங் காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

ஒன்பதாவது அநவாகம் 
இரண்டு பஞ்சாதிக்குமேல் நாற்பத்து மூன்றுபதங்களைக் கொண்டது . 

முற்கூறிய மந்திரங்களின் பிராமணங்கள் . 
यां वा अध्वर्युश्च यजमानश्च देवतामन्तरितस्तस्या आ येते 


प्राजापत्यं दधिग्रहं गृह्णीयात्प्रजापतिस्सी देवता देवताभ्य एव नि 


318 


GAL 


- 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-3 

( அதன்பிராமணம் 
ढुवाते ज्येष्ठो वा एष ग्रहाणां यस्यैष गृह्यते ज्यैष्ठयमेव गच्छति 
सर्वासां वा एतद्देवतांना रूपं यदेष ग्रहो यस्यैष गृह्यते सर्वा 
ण्येवैन रूपाणि पशूनामुष तिष्ठन्त उपयामगृहीतः ॥१ ॥ असि 
प्रजापतये त्वा ज्योतिमते ज्योतिष्मन्तं गृहामीत्यौह ज्योतिरेन 
समानानां करोत्वमिजिलेभ्यस्त्वायुभ्य इत्यातादती देवतास्ता 
भ्य एवैन सौम्यो गृह्णात्येन्द्र विपतो मन इत्याह भ्रातृव्याप 
नुवै प्राणाय वा पानाय स्वेत्याह प्राणानेच यजमाने दधाति 
तस्मै त्या प्रजापतये विभूषाले ज्योतिष्मते ज्योतिष्मन्तं जुहोमि 
॥ २ ॥ इत्याह प्रजापतिस्तवी देवतास्सीभ्य एन देवताभ्यो 
जुहोत्याज्यग्रहं गृहीयातेजस्कामस्य तेजो वा आज्य तेजस्व्यव 
भवति सोमग्रहं गृहीयाब्रह्मवर्चतकामस्य ब्रह्मवर्चसं वै सोमो ब्रह्म 
वर्चस्वैव भवति दधिग्रहं गृलीयात्पशुकामस्योग् दध्यूवर्षशव ऊर्जेवा 
मा ऊज पशूनव सन्ये ॥ ३ ॥ 


இதில் , முன் அநுவாகத்திற்கூறியுள்ள தயிரை எடுக்கும் மந்திரங்கட்கு 
உரை கூறப்படுகின்றது . 

தயிரை எடுக்கவேண்டுமென்று விதித்தல் . 

பிராமணம் 1 
या वा भध्वर्युश्च यजमानश्च देवतामन्तरितस्तस्या आ वृश्च्येते प्राजापत्यै 
दधिग्रहं गृहीयात्प्रजापतिस्सर्वा देवता देवताभ्य एव नि ह्नवाते । 


என்பது . 


2.60 . 


சோமயாகத்தில் பல தேவதைகளாதலின் , வேட்போனும் வேள்வி 
தலைவனும் மறந்து யாதானுமொரு தேவதையை விட்டுவிடுவார்களாயின் அத் 
தேவதைக்குக் குற்றஞ் செய்தவர்களாவார்கள். அக்குற்றம் நீங்குதற்கு பிரசா 


பிர -5 , அ_ H - 91 சோமயாக பரிசேடம் 

319 
அதன்பிராமணம் ) 
பதிக்குக் தயிரை எடுத்தல்வேண்டும் . என்னை ? பிரசாபதி படைப்புத் தலைவ 
னாகலின் எல்லாத் கேவதைகளின் வடிவவைான் . அவனுக்குத் த்யிரெடுக் 
கில் , எல்லாக் தேவர்கட்கும் அவியளிக்கின்றனர் என்னும் பேச்சுவருதலின் 
தேவர்கள் இவர்களிடத்திலுள்ள துவேஷத்தை விட்டுவிடுவார்கள் ஆதலின் 
என்பதாம் . 


எல்லாவற்றிலும் சோமரசத்தை எடுப்பதற்குமுன் தயிரை எடுத்தல் வேண்டும் 
மென்பதை விதிக்கின்றது 


பிராமணம் 2 


ज्येष्ठो वा एष ग्रहाणां यस्यैष गृहाते ज्थेष्ठयमेव गच्छति । 


என்பது 


உரை 


எல்லாவற்றிலும் சோமரசக்கை எடுக்கு முன் எடுக்கவேண்டிய தென்னை 
யெனின் ? எல்லாவற்றிலும் இது சிற கஈரமாகலினன்க. இவ்வாறு தயிரை 
முகலில் எடுத்த வேள்வித்த கலைவன் எல்லா வேள்வித்தலைவர்களுள்ளுஞ் 
சிறந்தவனாகின்றான் என்பதாம் . 


தயிரெடுத்தல் பிரசாபதிதேவதைக்காம் ஆதலின் , சிறைப்பைப் புகழ்கின்றது 


பிராமணம் 3 
सर्वासां वा एतदेवताजा ५ रूपं यदेव ग्रहो यस्येष गृह्यत लवाण्येवेन५ 

रूपाणि पशूनामुप तिष्ठन्ते । 


என்பது 


உரை 


எல்லாத் தேவதைகளும் பிரசபாதிவடிவங்களாமாதலின் , இதனால் எல் 
லாத் தேவதைகட்கும் தயிர் எடுத்தாகின்றது . மற்றும் , இவ்வாறு முதலில் 
எடுத்தவன் பசுக்கள் , கோக்கள் , குதிரைகள் அனைத்தையுமடைகின்றான் 
என்பதாம் . 


320 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( கா 

காண்டம் .3. 

( அதன்பிராமணம் 
தயிரெடுச்கும் மந்திரத்தின் முற்பகுதியிலுள்ள சோதி ( விளக்கம் ) என்னும்விசே 
டணத்தைப் புகழ்கின்றது 

பிராமணம் 4 
उपयामगृहीतोऽसि प्रजापतये स्वा ज्योतिष्मते ज्योतिष्मन्तं गृहामी 
त्याह ज्योतिरेवैन समानानां करोति । 


என்பது 


உரை 


விளக்கமுடைய பிரசாபதியின் பொருட்டு விளக்கமுடைய உன்னை 
எடுத்துக்கொள்கின்றேன் என்றது , ஏனைய வேளவித் தலைவர்களுக்குள் இவ் 
வேள்வித் தலைவனை விளக்கமுடையவனாகச் செய்கின்றான் என்பதாம் . 


பிற்பகுதியிலுள்ள , பிரசாபதியின் அவய்வங்களான தேவதைகளைக்கூறும் 
<< அக்கினிசிஹ்வேப்ய : என்பது முதலிய நான்காம் வேற்றுமையைஈற்றிற்கொண்ட 
இன்பது சொற்களின் கருத்தைக் கூறுகின்றது 

பிராமணம் 5 
अग्निजिह्वेभ्यस्वर्तायुभ्य इत्याहैतावती देवतास्ताभ्य एवैन सर्वाभ्यो 

ச 


என்பது . 


உரை 


த 


அக்கினிகளை நாக்குக்களாகவுடையவைகளின் பொருட்டு என்றது , 
னால் எல்லாத் தேவதைகட்கும் தயிரை எடுத்தவனாகின்றான் என்பதாம் . 


ஆகவனீயந்திற் கருகில் கொண்டுவரும் மந்திரத்தின் கருத்தை விளக்குகின்றது 

பிராமணம் 6 
अपेन्द्र द्विषतो मन इत्याह भ्रातृव्यापनुत्त्यै । 


என்பது 


உரை. 


அபேந்திர , அதாவது இந்திரனே 1 ரீ பகைவர்களைத் தொலைப்பாயாக 
என்று கூறியதால் , சத்துருக்கள் விலக்கப்பட்டவர்களாகின்றனர் என்பதாம் , 


பிர -5 , அநு -9 ) சோமயாக பரிசேடம் 

821 
அதன் பிராமணம் ) 

ஹோமமந்திரத்தின் முற்பகுதியிலுள்ள பிராணன் பொருட்டு அபானன்பொட்டு 
என்பதன் கருத்தை விளக்குகின்றது 

பிராமணம் 7 


प्राणाय स्वाइपानाय त्वयाह प्राणानेव यजमाने दधाति । 


என்பது 


உரை . 


இதனால் , எசமானனிடத்தில் பிராணன் முதலிய வாயுக்கள் நிலைநாட்டத் 
பெற்றன என்பதாம் . 


பிரசாபதி ,, என்பதன் கருத்தை விளக்குகின்றது 

பிராமணம் 8 
तस्मै वा प्रजापतये विभूदानेज्योतिष्मते ज्योतिष्मन्तं जुहोमीत्याह प्रजा 
पतिस्सवी देवतास्सर्वाभ्य एवैनं देवताभ्यो जुहोति । 

என்பது . 


உரை . 


பிரசாபதி எல்லாத் தேவதைகளின் வடிவன் ஆதலின் இதனால் எல்லாப் 
தவதைகட்கும் ஹோமஞ் செய்யப்பட்டதாயிற்றென்பதாம் . 


மூன்று காமிய விசேடதணங்களை வீதிக்கின்றது 

பிராமணம் 9 


भाज्यग्रहं गृह्णीयात्तेजस्कामस्य तेजो वा आज्यं तेजव्येव भवति सोमग्रह 
गृह्णीयाब्रह्मवर्चसकामस्य ब्रह्मवर्चसं वै सोमो ब्रह्मवर्चस्येव भवति 
दधिग्रहं गृह्णीयात्पशुकामस्योग् दध्यूपशव ऊर्जेवामा ऊजै पशूनव 


| 


என்பது 


உரை 


அழகு நெய்யா தலின் அழகை ( தேசஸை ) விரும்பியவன் நெய்யையும் , 
பிரமவொளி வடிவு சோமமாம் 

அதை விரும்பியவன் சோமத்தையும் , தயிர் 
வன்மையாம் வன்மை பசுக்களாம் ஆதலின் பசுக்களை விருப்பியவன் தயிரை 
யும் பாத்திரங்களில் எடுத்துக் கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 

ஒன்பதாவது அநுவாகம் 

முற்றிற்று . 
41 


323 


கிருஷ்ண எசுர்வேததைத்திரீய சங்கிதை ( காண்டம் 3 

( கவாமயன் அதிக்கிராகியம் 
பத்தாம் அதுவாக விடயச்சுருக்கம் . 
वे गवामयने पात्रेऽति ग्रह्यग्रहणं भवेत् । 
अयं पुरोभुवः प्राणग्रहाणां पञ्चमन्त्रकाः ॥ १ ॥ 
सोमांशवो नव नव ग्राह्याः पयायपञ्चके । 
कयानचित्र एतस्या योनौ भ्रष्टन्तु सामतत् ॥ २ ॥ 
अग्निनर इतिह्यत्र गीयते दशमेऽहनि । 


கவாமயனத்தில் அதிக்கிராகியத்தைக் கிரகித்தல் , மேற்படி கிரஹத் 
திற்கு சில விசேடங்களை விதிக்கும் பிராமணமும் இதில் கூறப்படுகின்றன 
என்பது . 


மூன்றாங் காண்டம் ஐந்தாம் பிரபாடம் 

பத்தாவது அநுவாகம் 
ரண்டு பஞ்சாதிக்கு மேல் முப்பத்தேழு பதங்களைக்கொண்டது . 
கவாமயன அதிக்கிராகியக் கிரகபிராமணங்களும் மந்திரங்களும் 
त्वे क्रतुमपि वृजन्ति विश्व द्विर्यदेते त्रिभवन्त्यूमाः । स्वादोस्वा 
दीयस्वादुना सृजा समत ऊ षु मधु मधुना मि योधि । उपया 
मगृहीतोऽसि प्रजापतये त्वा जुष्ट गृह्णाम्येष ते योनिः प्रजापतये 
त्वा । प्राणग्रहान्गृह्णात्येतावद्वा अस्ति यावदेते ग्रहास्स्तोमाश्छ 
न्दासि पृष्ठानि दिशो यावदेवास्ति तत् ॥ १॥ अब रुन्धे ज्ये 
ष्ठा वा एतान्बामणाः पुरा विदामक्रन्तमात्तेषा ५ सर्वा दिशोऽभि 
जिता अभूवन्यस्यैते गृधन्ते ज्यैष्ठयमेव गच्छत्यभि दिशा जयति 
पञ्च गृह्यन्ते पञ्च दिशरसास्वेव दिक्षवृध्नुवन्ति नवनव गृह्यन्ते 
नव वै पुरुषे प्राणाः प्राणानेव यजमानेषु दधति प्रायणीये चोद 
यनीये च गृह्यन्ते प्राणा वै प्रणिग्रहाः ॥ २ ॥ प्राणैरेव प्रयन्ति 


. 


: 


-- 


323 


பிர -5 , அநு -10 ) 

சோமயாக பரிசேடம் 
கவாமயள அதிக் கிராகியம் ) 

प्रागैरुद्यन्ति दशमे हन्गृह्यन्ते प्राणा 4 प्राणग्रहाः प्राणेभ्यः खलु 
वा ए॒तत्प्रजा यन्ति यामदेव्यं योनेश्च्च ते दशमे 

हन्यामदेव्यं 
योनश्च्यवते यदशमेऽहन्गृह्यन्ते प्राणेभ्य एव तत्जा न यन्ति ॥३ ॥ 


இதில் , கவாமயனம் என்னும் யாகத்தில் அதிக்கிராகியம் என்பதும் 
பிராணக்கிரஹங்கள் ( சோமக்கொடியை அளத்தல் ) என்பதுங் கூறப்படுகின் 
றன . 

ஈண்டு , கவாமயனம் என்னும் யாகத்தில் அடங்கியுள்ள மகாவிரதத 
லும் , தனித்த மகாவிரதத்திலும் , அதிக்கிராகிய மென்னும் பாத்திரங்களில் 
சோமரசமெடுக்கும்போது இந்திரனுடைய 

அதிக்கிராகியம் ( சோமரச 
மெடுத்தல் ) முடிந்ததும் ஐந்து பாத்திரங்களில் சோமரசத்தை யெடுத்து , 
நான்கிலுள்ள சோமரசத்தையும் ஒரு பாத்திரத்தில்விட்டு அதை இம்மந்தி 
ரத்தின் முன் பாதியால் நடுவில் வைத்திருக்கின்ற பாததரத்தில்விட்டு , பின் 
பாதி மந்திரத்தால் அதனுடைய இடத்திலேயே வைத்துவிடல் வேண்டும் 
என்பதையுணர்க 


அதிக்கர கயங்கள் 


மந்திரம் 1 


त्वे ऋतुमपि वृञ्जन्ति विश्वे द्विर्यदेते त्रिभवन्त्यूमाः । खादोस्स्वादीयस्वा 
दुना सृजा समत ऊ षु मधु मधुनाऽभि योधि । उपयामगृहीतोऽसि 
प्रजापतये त्वा जुष्टगृहामि । 


என்பது 


உரை 


அதிக்கிராஹியமே ! உன்னிடத்தில் இருத்துவிக்குக்கள் எல்லாக் கரு 
மங்களையும் முடிக்கின்றார்கள் . ஏனைய கிரகபாததிரங்களினின்று இதற்கு 
விசேடம் யாதெனின் ? கூறப்படுகின்றது ; - இருமுறை , மும்முறை 
யென்று இவ்வாறு ஐந்து பாத்திரங்களில் எடுக்கப்பட்ட சோமரசங்கள் 
அனைத்தும் பாதுகாப்பாற்றப்படுகின்றன . ஆதலின் கிருதுவின் 

முடிவு 
பொருந்தும் . நீயும் , அதிசயமாகிய இரசத்தால் தித்திப்புடன் கூடுவாயாக. 
மற்றும் , அதற்கு மேலாக தென்பாகத்துடன் கூடுவாயாக , என்றிவ்வாறு 


324 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் - 3 

( கவாமயன - அதிக்கிராகியம் 
தித்திப்பு இரசத்துடன்கூட மண் பாத்திரத்தில் எடுக்கப்பெற்றிருக்கின் 
றாய் . பிரசாபதியின் பொருட்டு ஏனைய பாத்திரங்களில் எடுக்கப்பட்ட 
உன்னை நடுப்பாத்திரத்தில் எடுத்துக்கொள்கின்றேன் என்பது . இது சோம 
ரசமெடுக்கும் மந்திரமாம் . 


வைக்கும் மந்திரம் 

மந்திரம் 2 
एष ते योनिः प्रजापतये त्वा । 


என்பது 


உரை 


கரம் என்னும் இம்மேடை உனது இடமாம் . பிரசாபதியின் பொருட்டு 
உன்னை இங்கு வைக்கின்றேன் என்பதாம் . 


நான்காங் காண்டத்திற் கூறியுள்ள அயம்புரோபுவ : என்பது முதலியமந்திரங் 
களால் பிருசனிக்கிரகம் ( சோமக் கொடியை அளத்தல் ) போன்று , இங்கு , சோமத் 
தைஅளத்தலாகிய பிராணக்கிரஹங்களை விதிக்கன்றது 


பிராமணம் 1 
प्राणग्रहान्गृह्णात्येतावद्वा अस्ति यावदेते ग्रहास्स्तोमाश्छन्दासि पृष्ठानि 
दिशो यावदेवास्ति तदद्वन्धे । 

என்பது . 


உரை 


அயம்புரோபுவ : என்பது முதலிய பிராணமந்திரங்களால் சோமக்கொடி 
யை அளத்தல் வேண்டும் . பிருசினிகள் கிரஹிக்கப்படுகின்றன என்னுமிடத்து 
வாயுரஸி , என்பது முதலிய மந்திரங்களால் சோமக்கொடி அளக்கப்பட்டது 
போன்று இங்கும் பிராணக்கிரகம் என்பது சோமக்கொடியை அளத்தலாம். 
இதற்கு வேண்டியவைகள் திரிவிருத முதலிய ஸ்தோமங்கள் , காயத்திரி 
முதலிய சந்தங்கள் , மாத்தியந்தின பவமானங்கட்குள்ளடங்கின பிருஷ்டம் 
என்னுந் துதிகள், கிழக்கு முதலிய திசைகள் என்பன . அதாவது இவைகள் 
இக்கிரஹணங்களில் உண்டாகின்றன என்பதாம் . எனவே இவைகளால் அளக் 
கப் பெற்றது என்பது கருத்து . 


பிர-5 , அநு -10 ) சோமயாக பரிசேடம் 

825 
கவாமயன அதிக்கிராகியம் ) 
மற்றெருவகையால் பிராணக்கிரஹங் களைப்புகழ்கின்றது 

பிராமணம் 2 
ज्येष्ठा वा एतान्ब्राह्मणाः पुरा विदामक्रन्तस्मात्तेषाश्सर्वा दिशोऽभिजिता 
अभूवन्यस्यैते गृह्यन्ते ज्यैष्ठ्यमेव गच्छत्यमि दिशो जयति । 

என்பது . 


உரை 


இந்தப் பாத்திரங்களில் சோமரசத்தையெடுத்த அந்தணர்கள் சிறந்தவர் 
ளாய் திக்குக்களையும் வெல்கின்றனர் . ஆதலின் இக்கிரக பாத்திரங்களில் 
சோமரசத்தை எடுக்கின்றவர்கள் ஏனையோர்களினும் பெருமையுடையராய் எல் 
லாத்திக்குக்களிலுமுள்ள மனிதர்களால் வழிபடப்பெறுகின்றனர் என்பதாம் . 


பிராணக்கிரகங்கள் ( சோமக்கொடிகளை எடுத்தல் ) எத்தனை முறையென அதன் 
எண்ணை வித்கீகின்றது 

பிராமணம் 3 
पञ्च गृह्यन्ते पञ्च दिशस्सर्वावेव दिक्ष्वृध्नुवन्ति । 


என்பது . 


உரை 


அயம்புரோபுவ :, அயம் தக்ஷிணா, அயம் பர்சாத் , இதமுத்தராத் , இயமுபரி 
என்பவைகளை முதலாகக் கொண்ட ஐந்து மந்திரங்களாலும் ஐந்து திக்குக் 
களிலும் சம்பத்தையடைகின்றான் என்பதாம் . 


ஒவ்வொநழறையிலும் எத்தனை சோமக் கொடிகள் இருத்தல் வேண்டுமென்ப 
தைவிதிக்கின்றது 

பிராமணம் 4 
नवनव गृह्यन्ते नव वै पुरुषे प्राणाः प्राणानेव यजमानेषु दधति । 

என்பது 


. 


உரை 


ஒவ்வொரு முறைக்கும் ஒன்பது ஒன்பது சோமக்கொடித்துண்டுக 
ளிருக்தல் வேண்டும் . இதால் மனிதனுடைய தலையிலுள்ள ஏழு பிரா 
ணன் களும் கீழேயுள்ள இடண்டு பிராணன்களுமாக ஒன்பது பிராணன்களும் 
எசமானனிடத்தில் நிலைக்கவைத்ததாகின்றன என்பதாம் . 


326 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் .3 

( கவாமயன அதிக்கிராகியம் 


சேர்மக் எொடியை அளந்தெடுக்கும் காலத்தை விதிக்கின்றது 

பிராமணம் 5 
प्रायणीये चोदयनीय च गृह्यन्ते प्राणा वै प्राणग्रहाः प्राणैरेव प्रयन्ति प्राणे 
| 

என்பது . 


உரை . 


வருடத்திற்செய்யும் சத்திரயாகத்தில் முதலாவது சோமரசம் பிடிக்கும் 
நாள் பிராமணீயம் எனப்படும் . முடிவு நாள் உதயனீயம் எனப்படும் . இவ் 
விரண்டு நாட்களிலும் சோமக்கொடியை அளந்தெடுத்தல் வேண்டும் . எடுக் 
கில் , அது பிராணவடிவாதலின் பிராணனால் வருடம் தொடங்கப்பட்டு 
பிராணனால் முடிந்ததாகிறது என்பதாம் . 


மற்றெரு காலத்தை விதிக்கின்றது 


பிராமணம் 6 


दशमेऽहन्गृह्यन्ते प्राणा प्राणग्रहाः प्राणेभ्यः खलु वा एतत्प्रजा यन्ति 
यद्वामदेव्यं योनेश्च्यवते दशमेऽहन्वामदेव्यं योनेश्च्यवते यद्दशमेऽहन्गृ 
ह्यन्ते प्राणेभ्य एव तत्प्रजा न यन्ति । 


என்பது . 


உரை 


ஒருவருடஞ் செய்யும் சத்தரயாகத்தில் பன்னிரண்டு நாட்கள் கொண்ட 
தின் விகிருதியா தலின் அதிலும் பன்னிரு நாட்கள் உபயோகிக்கப்படுவன 
வாம் . அவைகளுள் , பத்தாவது நாளில் வாமதேவ்யம் என்னுஞ் சாமமறைப் 
பாடலைப் பாடுமிடத்தில் மற்றொரு இருக்குமந்திரத்திற் பாடுவதால் மக்களின் 
பிராணன்கள் செல்கின்றன . இங்குக்கூறிய பிராணக்கிரகங்களை அந்தநாளில் 
செய்வதால் , அதாவது அந்நாளில் சோமக்கொடிகளை அளந்தெடுப்பதால் 
மக்களின் பிராணன்கள் மக்களிடத்தில் நிலைக்கும் என்பதாம் . 


பத்தாம் அநுவாகம் 

முற்றிற்று . 


9F - 5 , 2017-11 ] சோமயாக பரிசேடம் 

327 
பசுவிற்கு ஹோதா மந்திரம் ) 

பதினோராம் அநுவாக விடயச்சுருக்கம் . 
अथपाशुक हौत्रस्य शेष औत्तरवेदिके । 
अग्निप्रणयनेह्यष्टौ प्रदेव मिति मन्त्रकाः ॥ १ ॥ 
अभ्यग्निमन्थनेपञ्चजाते वह्न वुतद्वयम् । 

प्रदे न्योर्मेलने षट्स्युर्मन्त्रा अत्रैकविंशतिः ॥२ ॥ 
பசுக்கிரியைவில் அக்கினியைக் கொண்டு போகும் போது ஹோதா 
வேண்டிய மந்திரங்களும் , தீயைக் கடையும் மந்திரங்களுங் கூறப்படுகின்றன 
என்பது . 


மூன்றாங் காண்டம் ஐந்தாம் பிரபாடகம் 

பதினோராவது அநுவாகம் 
ஐந்து பஞ்சாதிக்குமேல் நான்கு பதங்களைக் கொண்டது . 

பசுவைப்பற்றின ஹோதாவின் மந்திரங்கள் . 
प्र देवं देव्या धिया भरता जानेवदसम् । हव्यानो वक्षदानु 
पक् । अयमुष्य प्र देवयुर्होता यज्ञाय नीयते । रथो न योरभीवृतो 
घृणावाश्चेतति त्मना । अयमग्निरुरुष्यत्यमृतादिव जन्मनः । सहस 
श्चित्सहीयान्देवो जीवातवे कृतः । इडायास्त्वा पदे वयं नाभा 
पृथिव्या अधेि । जातवेदो नि धीमोन हव्याय वोढवे ॥ १ ॥ 
अग्ने विश्वभिस्वनीक देवैरूणीचन्तं प्रथमस्सीद योनिम् । कुला 
यिन घृतवन्त ५ सवित्रे यज्ञं नय यजमानाय साधु । सीद होतस्व 
उ लोके चिकित्वात्वान्त्सादयां यज्ञ सुकृतस्य योनौ । देवावी 
देवान्हविषा यजास्यग्ने बृहद्यजमाने क्यों धाः । नि होता होतृष 
दने विदानस्त्वेषो दीदवार असदत्सुदक्षः । अदब्धव्रतप्रमतिर्व 
सिष्ठस्सहस्रंभरश्शुचिजिह्वो अग्निः । त्वं दृतस्त्वम् ॥ २॥ उ नः 


- 


828 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை காண்டம் - 3 

( பசுவிற்கு ஹோதா மந்திரம் 


परस्पास्त्वं वस्य आ धृषभः प्रणेता । अग्ने तोकस्य नस्तन तनूनाम 
प्रयुच्छन्दीघरोधि गोपाः । अभि त्वा देव सवितरीशानं वायर्या 
णाम् । सदाऽवन्भागमीमहे । मही द्यौः पृथिवी च न इमं यज्ञं 
मिमिक्षताम् । पिपृतां नो भरीमभिः । त्वामने पुष्करादध्यथा निरं 
मन्थत । मनो विश्वस्य वाघतः । तमु ॥३ ॥ त्वा दध्यबृषि : पुत्र 
ईध अथर्वणः । वृत्रहण पुरंदरम् । तमु त्वा पाथ्यो वृषा समी धे 
दस्युहन्तमम् । धनंजयर रेणरणे । उत ब्रुवन्तु जन्तव उदग्नित्र 
हाजनि । धनंजयो रणरणे । आ य ५ हस्ते न खादिन ५ शिशु 
जातं न बिभ्रति । विशामग्नि ५ खध्वरम् । प्र देव देववीतये भर 
ता वसुवित्तमम् । आ स्वे योनौ नि पादतु । आ ॥ ४ ॥ जातं 
जातेदसि प्रिय ५ शिशीतातिथिम् । स्योन आ गृहपतिम् । अग्नि 
नाऽग्निस्समिध्यते कविगृहपतियुवा । हव्यवाड्जुह्वास्यः । त्वर 
ह्यमे अग्निना विप्रो विप्रेण सन्त्सता । सखा सख्या समिध्येस । 
तं मजयन्त सुक्रतु पुरोयावानमाजिषु। स्वेषु क्षेयषु वाजिनम् । यज्ञेन 
यज्ञमयजन्त देवास्तानि धर्माणि प्रथमान्यासन् । ते ह नाक महि 
मानस्सचन्ते यत्र पूर्व साध्यास्सन्ति देवाः ॥ ५ ॥ 


-- 


- 


அநுவாகத்தின் தலைப்புச் சொற்களைக் கொண்ட எண் : 
पूर्णषयोऽग्निना देवेनयेदेवास्सूर्यस्सं त्वा वषट्कार उप 
यामगृहीतोऽसियांव त्वेक्रतुंप्रदेवमेकादश ॥११ ॥ 
பஞ்சாதிகளின் தலைப்புச் சொற்களைக்கொண்ட எண் : 
पूर्णा सहजा स्तवाग्नेवामीः प्राणैरेव द्विशत् ॥ ३६ ॥ 
இதில் , பசுக்கருமங்கட்கு வேண்டிய ஹோதா மந்திரங்கள் கூறப்படுகின் 


சோமயாக பரிசேடம் 


329 


பிர -5 , அநு -11 ) 
பசுவிற்து ஹோதா மந்திரம் ) 


அவற்றுள் , பிராமணம் மூன்றாங் காண்டத்தின் ஆறாம் பிரபாடகத் 
தில் , அஞ்சந்தி த்வாமத்வரே , என்பது முதலிய விடத்து பசுவைப்பற்றின 
ஹோதா மந்திரங்கள் பெரும்பான்மை கூறப்பட்டிருக்கின்றன . எஞ்சின 
மந்திரங்கள் ஈண்டுக்கூறப்படுகின்றன . அவற்றுள்ளும் மேல்வரும் எட்டு 
• மந்திரங்களால் உத்தரவேதியில் அக்கினியைப் பிரணயனஞ் செய்தல் வேண் 
டும் என்க . 


அவற்றுள் , முதலாவது மந்திரம் , 
प्रदेवं देव्या धिया भरता जातवेदसम् । हव्या नो वक्षदानुषक् । 

என்பது . 


உரை . 


வள்விச் செயலாளர் வேள்வித் தலைவர்களே ! நீவிர் , தோன்றினவை 
களையுணரும் சாதவேதா என்னும் அக்கினியை விவேகமுடைய புத்தியால் 
நன்கு பாதுகாப்பாற்றுவீர்களாக . அத்தகைய அக்கினியும் அன்புடன் கூடி 
எமது அவியைக்கொண்டு செல்வதாகுக என்பதாம் . 


இரண்டாவது மந்திரம் 
अयमुष्य प्र देवयुहौंता यज्ञाय नीयते । रथो न योरभीवृतो घृणीवाञ्च 
तति त्मना । 

என்பது , 


உரை 


தேவர்களை விரும்புவதும் , ஹோமத்தையுண்டாக்குவதும் , தேரைப் 
போல்தன்பால் ஆகுதி செய்த அவியை ஏனைய அவிகளிலிருந்து வேறாக்கித் 
தேவர்கட்குச் சேர்ப்பதும் , எசமானனால் இனிது ஏற்றுக்கொள்ளப் பெற்ற 
தும் , கிரணங்களையுடையதுமாகிய அக்கினி, தானாகவே எசமானனுடைய 
பத்தியையுணர்ந்து கொள்கின்றது என்பதாம் . 


42 


330 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம்-3 

( பசுவிற்கு ஹோதா மந்திரம் 
மூன்றாவது மந்திரம் 
अयमग्निरुरुष्यत्यमृतादिव जन्मनः । सहसश्चित्सहीयान्देवो जीवातवे कृतः । 


என்பது 


எடுத்து வைக்கப்பட்ட இவ்வக்கினி, அமுதமுண்டவன் வாழுமாறு 
தோன்றிய மாத்திரத்தானே 

மாத்திரத்தானே வளர்ச்சியடைய விரும்புகின்றது . மற்றும் , 
இவ்வக்கினிதேவன் , வாழ்விக்கும் மருந்தின் பொருட்டு வன்மையுடையார் 
களினின்றும் என்னை மிகுந்த வன்மையுடையனாகக் செய்தனன் . அதாவது 
தான் வளர்வதுபோல் எசமானனையும் வளர்க்கின்றான் என்பதாம் . 


நான்காம் மந்திரம் 
इडायास्त्वा पदे वयं नाभा पृथिव्या अधि । जातवेदो नि धीमह्यग्ने हव्या . 
என் 


என்பது 


உரை 


நாபி 


தோன்றியவைகளையுணரும் அக்கினியே ! அவிகளை ஏற்றுச் செல்வதன் 
பொருட்டு , பூமியின் மேலுள்ள தும் , போன்றதும் , நெய்வதியும் 
பசுவின் காலின் குளம்படி போன்ற துமாகிய ஆகவனீயம் என்னு 
மிடத்தில் உன்னை, வைக்கின்றேன் என்பதாம் . 


ஐந்தாம் மந்திரம் 
अग्ने विश्वमिस्स्वनीक देवरुवन्त प्रथमम्सीद योनिम् । कुलायिनं घृत . 
वन्तर सवित्र यज्ञं नय यजमानाय साधु । 

என்பது . 


உரை 


எல்லாத் தேவர்களையும் சைன்யமாகக்கொண்ட அக்கினியே ! தேவர்க 
ளுக்குத் தலைமையாகிய நீ , மெதுவாகிய கம்பளிபோன்று வழிபடுவதற்கு 
இனியதும் , பறவைகளின் கூட்டைப்போன்றதும் , நெய்யாகுதிகட்கு இடமு 
மாகிய ஆகவனீயத்தில் , அல்லது நெய்யாகுதியையுடைய வேள்வியில் உட் 
காருவாயாக . அநுட்டிக்கும் எசமானன் பொருட்டு வேள்வியை நடத்துவா 

அதாவது இனிது முடித்து வைப்பாயாக என்பதாம் . 


யாக , 


பிர -5 , அநு -11 ) சோமயாக பரிசேடம் 

331 
பசுவிற்கு ஹோதா மந்திரம் ) 

ஆறாவது மந்திரம் 
सीद होतस्व उ लोके चिकित्वान्त्सादया यज्ञ सुकृतस्य योनौ । देवावी 
देवानहविषा यजास्यग्ने बृहद्यजमाने वयोधाः । 


என்பது . 


உரை 


= ஹோமத்தையுண்டாக்குவோய் ! பேரறிவுடையோய் ! நீ , உத்தரவேதி 
யாகிய உன திடத்தில் உட்காருவாயாக . இவ்வேள்வியை , புண்ணிய கருமத் 
திற்குரிய விடத்தில் நிறுவுவாயாக . தேவப்பிரியனாகிய நீ , தேவர்களை அவி 
யால் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றாய் . அக்கினியே ! நீ , வேள்வித் தலைவ 
னுக்கு நீண்ட ஆயுளையளிப்பாயாக என்பதாம் . 


ஏழாவது மந்திரம் 
निहोता होतृषदने विदानस्त्वेषो दीदिवा ५ असदत्सुदक्षः । अन्धव्रत 
प्रमतिसिस्सहस्रभरश्शुचिजिहो आग्नः । 

என்பது 


உரை . 


தேவர்களை அழைப்பதும் , இடத்தையுணர்வதும் , ஒளியுடையதும் 
தேவர்கட்கு அவியளிப்பதும் , மிக வன்மையுடையதும் , துனபிலாக் கருமத் 
தில் மனமுடையதும் , அதிசயமாய் வாழ்விப்பதும் , ஆயிரக்கணக்கான அவி 
களைப் பாதுகாப்பதும் , ஹோமத்திற்குரிய புநிததாகிய நாவையுடையதுமா 
கிய அக்கினி, ஹோமத்தையுண்டாக்கத்தக்க உத்தரவேதியில் இனிது அமர்ந் 
தது என்பதாம் . 


எட்டாவது மந்திரம் 


त्वं दूतस्त्वमु नः परस्पास्त्वं वस्य आवृषभः प्रणेता । अग्ने तोकस्य नस्तने 
तनूनामप्रयुच्छन्दीद्यद्बोधि गोपाः । 


என்பது . 


உரை . 


அக்கினியே ! நீ , தேவர்களுடைய தூதனாக இருக்கின்றாய் . எம்மைப் 
பரிபாலிப்போனாயிருக்கின்றாய் . நீ , இக்கருமத்தில் அமர்ந்திருப்பதற்குரியாய் 


1 


332 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை [ காண்டம் -3 

பசுவிற்கு ஹோதா மந்திரம் 
தேவர்களுட் சிறந்தோய் ! நீயேவந்து யாகத்தை நடத்துகின்றாய் . எம்மு 
டைய சந்ததிகளையுண்டாக்குவதில் மறதியற்று விளங்குவாயாக . அல்லது , 
தேவர்கட்கு அவியளித்துப் பாதுகாப்போனாய் ஆவாயாக என்பதாம் . 

இவ்வெட்டு மந்திரங்களும் , உத்தரவேதியில் அக்கினியைப் பிரணயனஞ் 
செய்யும்போது ஹோதா (இருக்கோதுவோன் ) ஓதவேண்டியவைகள் என 
பதை யுணர்க . 


இனி , தீக்கடையும்போது ஓதவேண்டிய மந்திரங்கள் ஐந்தனுள் 


முதலாம் மந்திரம் ( 9 ) 
अभि त्वा देव सवितरीशानं वार्याणाम् । सदाध्वन्भागमीमहे । 

என்பது 


உரை 


அனைத்தையுஞ் செலுத்தும் பரமேசுர ! எப்போதும் பாதுகாப்போய் ! 
தடைகளை நீக்குவதில் வன்மைமிக்க உன்னையடைதற்பொருட்டு போற்றத் 
தகுந்த அக்கினியை உனது அருளால் அடைகின்றேன் என்பதாம் . 


இரண்டாவது மந்திரம் ( 10 ) 
मही द्यौः पृथिवी च न इमं यज्ञं मिमिक्षताम् । पितां नो भरीमभिः । 


என்பது 


உரை 


பெரிதான வானும் மண்ணும் எம்முடைய இவ்வேள்வியை நெய் முத 
லான ஹோமப்பொருள்களால் நனைப்பதற்கு விரும்புக . பாதுகாக்கும் 
பொருள்களால் எம்மைப்பாது காப்பனவுமாகுக என்பதாம் . 


மூன்றாம் மந்திரம் ( 11 ) 
वामग्ने पुष्कराध्यथर्वा निरमन्थत । मूर्नी विश्वस्य वाघतः । 


என்பது 


பிர -5 , அநு -11 ) 

சோமயாக பரிசேடம் 
பசுவிற்கு ஹோதா மந்திரம் ) 


333 


உரை 


அக்கினியே ! உன்னை அதர்வரிஷியானவர் தாமரையிலையின்மீது கடைந் 
தனர். எவ்வண்ணமாகிய தாமரை இலையெனின் ? தலையைப்போல் சிறந்ததும் , 
உலகனைத்தையும் தாங்குவதுமாம் என்க..இத்தகைய தாமரை இலை தீக்கடை 
யும் வேள்வியைத் தோற்றுவிக்கும் வாயிலாக உலகனைங்தையுந் தாங்கும் 
என்பதாம் . 


நான்காம் மந்திரம் ( 12 ) 
तमु वा ध्यऋषिः पुत्र ईधे अथर्वणः । वृत्रहणं पुरंदरम् । 

என்பது 


உரை . 


அக்கினியே ! பகைவரைக் காய்வதும் , உருத்திரனாகிய அசுரர்களுடைய 
முப்புரங்களை எரிப்பதுமாகிய உன்னை , அதர்வரிஷியின் புதல்வராகிய தத்யங் 
ரிஷி யென்பவர் இனிது வளர்த்தனர் என்பதாம் . 


ஐந்தாம் மந்திரம் ( 13 ) 
तमु त्वा पाथ्यो वृषा समीधे दस्युहन्तमम् । धनंजय रणेरणे । 


என்பது 


உரை 


கள்வரை முழுதுமொழிப்பதும் , ஒவ்வொருபோரிலும் தனத்தைத் தேடு 
வதுமாகிய உன்னை , சிறந்த பாத்யர் என்னும் ரிஷி இனிது வளர்த்தனர் என் 
பதாம் . 


ஆறாம் மந்திரம் ( 14 ) 
उत ब्रुवन्तु जन्तव उदग्निर्वृत्रहा जनि । धनंजयो रणेरणे । 


என்பது 


உரை 


பகைவரைக் கொல்வதும் ; ஒவ்வொரு போரிலும் தனத்தைத் தேடுவது 
மாசிய அக்கினி உண்டாயிற்று என்று எல்லாவுயிர்களும் பேசிக்கொள்கின்ற 
னர் என்பதாம் . 


334 கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பசுவிற்கு ஹோதா மந்திரம் 
ஏழாம் மந்திரம் ( 15 ) 
आ य ५ हस्ते न खादिन शिशुं जातं न बिभ्रति । विशामग्नि ५ स्वध्व .. 
TTI 


என்பது . 


உரை 


அவிகளையுண்பதும் , உயிர்கட்கு துன்பஞ் செய்யாததுமாகிய அக்கினி 
யை , பிறந்த குழந்தையை ஏந்திக்கொளவதுபோல் கைகளையொத்த ஒரு 
வகை பாத்திரத்தில் வேள்விச் செயலாளர்கள் எடுத்து வைத்துக்கொள்கின்ற 
னர் என்பதாம் . 


இனி , இவ்வக்கினியை முன்னுள்ள அக்கினியுடன் கூட்டும் போது ஹோதா 
படிக்க வேண்டிய மந்திரங்கள் ஆறனுள் , 


முதலாம் மந்திரம் ( 16 ) 
प्रदेव देववीतये भरता वसुवित्तमम् । आ खे योनौ नि षीदतु । 


என்பது . 


உரை 


அவியாகிய சிறந்ததனத்தையுடையதும் , ஒளியுடையது மாகிய அக்கினி 
தேவதையை , வேளவிச் செயளாலர்களே ! நீவிா இனது பாதுகாப்பாற்றுவீர்க 
ளாக . அத்தகைய அக்கினி, தனது டமாகிய முன்னுள்ள அக்கினிக்குட் 
புகுவதாகுக என்பதாம் . 


இரண்டாம் மந்திரம் ( 17 ) 
जातं जातवेदसि प्रिय शिशीतातिथिम् । स्योन आ गृहपतिम् । 


எனபது 


உரை . 


வேள்விச் செயலாளர்காள் ! நீவிர் இப்போதுண்டாகியதும் எல்லாவீடு 
களையும் பாரிலிப்பதும் , விருந்து போன்று பிரியமுடையதுமாகிய அக்கி 
னியை முன்னுள்ள சுகவடிவ சாதவேதசம் என்னும் அக்கினியின் மீது படுக்க 
வைப்பீர்களாக என்பதாம் . 


335 


பிர-5 , அநு -11 ) 

சோமயாக பரிசேடம் 
பசுவிற்கு ஹோதா மந்திரம் ) 

மூன்றாம் மந்திரம் ( 18 ) 
अग्निनाऽग्निस्समिध्यते कविगृहपतियवा । हव्यवाड्जुह्वास्यः । 


என்பது 


உரை 
கவியும் , வீட்டைப்பாதுகாப்பதும் , கட்டிளமையுடையதும் , அவியை 
ஏற்றுச் செல்வதும் , சுகுவை முகமாகவுடையதுமாகிய இப்போதெழுந்த 
அக்கினி , முன்னுள்ள அக்கினியுடன் கூடி இனிது விளங்குகின்றது என்பு 
தாம் . 


நான்காம் மந்திரம் ( 19) 
वस्यन अग्निना विप्रो विप्रेण सन्त्सता । सखा सख्या समिध्यसे । 


என்பது 


உரை 


அந் கணகுலாபிமானிபாய்க் கேடின்றியிருக்கின்றதும் , நண்பன் போன் 
று விருப்புடையதுமாகிய புதிய அக்கினியே 1 நீ முன்னுள்ள நட்புமிக்க 
அக்கினியுடன் சேர்ந்து மிக ஒளிர்கின்றாய் என்பதாம் . 


ஜந்தாம் மந்திரம் ( 20 ) 
तं मर्जयन्त सुक्रतुं पुरोयावानमाजिषु । खेषु क्षयेषु वाजिनम् । 


என்பது . 


உரை 
வேள்வியைத் தேடுவதும் , போர்களில் முன் செல்வதும் , தனக்கு எசமான 
னுடைய வீடுகட்கு உணவுப் பொருள்களைத் தேடுவதுமாகிய விருந்தாடி 
யாகிய அக்கினியை , வேள்விச்செயலாளர்காள் ! நீவிர் பரிசுத்தப்படுத்து 
வீர்களாக என்பதாம் . 


ஆறாம் மந்திரம் ( 21 ) 
यशेन यज्ञमयजन्त देवास्तानि धर्माणि प्रथमान्यासन् । तेह नाकं महि 
मानस्सचन्ते यत्र पूर्व साध्यासात देवाः । 

என்பது . 


336 


கிருஷ்ண எசுர்வேத தைத்திரீய சங்கிதை ( காண்டம் -3 

( பசுவிற்கு ஹோதா மந்திரம் 


உரை . 


தேவத்தன்மையையடைய விரும்பிய எசமானர்கள் புதிதாகிய அக்கினி 
யுடன்கூட , எக்ஞ்சா தன மாகிய பழைய அக்கினியைப் பூசிக்கின்றார்கள் . கூடின 
அத்தகைய இரண்டு அக்கினிகளாற் செய்து முடிக்கப்பெறும் நற்கருமங்கள் 
முக்கியங்களாயிருக்கின்றன . அத்தகைய மகிமைவாய்ந்த எசமானர்கள் 
முன்னர் வேள்விப்பயனையடைந்து எங்குத் தேவர்களாய் வசிக்கின்றார்களோ, 
அவ்வானுலகை வழிபடுகின்றார்கள் என்பதாம் . 

வடந்த அக்கினியை முன் அக்கினியுடன் கூட்டுதற்குரிய மந்திரங்கள் 
முடிந்தன . 


பதினோராம் அநுவாகம் 

முற்றிற்று . 


மூன்றாங் காண்டம் முடிந்தது . 


சுப்ரமண்யோம் ! 


சுப்ரமண்யோம் ! 


சுப்ரண்மேயாம் ! 


